





கழக வெளியீடு - ௮௮ 


உ 


இிருச்சிற்றம்பலம்‌ 





திருஞான சம்பந்த சுவாமிகள்‌ 
சரித்திரம்‌ 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்ப்‌ 
பேராரூரியர்‌ : 
இருவாளர்‌ கா. சுப்பிரமணிய பிள்ளை 
எம்‌. ஏ., எம்‌. எல்‌, அட்வகேட்‌ 
அவர்கள்‌ எழுதியது 


இருகெல்வேலி, தென்னிந்திய 
சைவ சித்தாந்த நூற்பதுப்புக்‌ கழகம்‌ லிமிடெட்‌ 
திருநெல்வேலி & சென்னை 


முதற்‌ பதிப்பு: ஏப்ரல்‌ 19,2 
இரண்டாம்‌ பதிப்பு : மார்ச்சு 1944 


நியு11/௦ம்‌ நர 
71%௪ 0௩% 740௧ ,$ஈல்க ,8488%4746 14௦712 
மிய51624ர 50019, 700௩௮1]; ._107%1128, 
ரி ை[[]/ 8௫ 4: 17ீரம்‌௧௪ 


[௦ற3-11ஜ14] 


மஜ்கச்சர்‌ நற 
ே்ரவ] &ீரந்‌ நி0௦85, 14, ரப ஜகாருக 1[கர0% ந்‌. நரீகர௨௨, 


பதிப்புரை 


மூன்றுண்டுப்‌ பச்சிளங்‌ குழந்ைைதயாயிருந்த 
ஞான்றே, எல்லாவுலகங்கட்கும்‌ இருமுதுகுரவராகய 
இறைவனையும்‌. இறைவியையும்‌ நேரே கண்டு, அவர்‌ 
குழைத்தூட்டிய ஞானப்பாலுண்டு, எல்லாக்கலைகளை 
யும்‌ ஓதாதுணர்ந்து, சைவப்பெருகெறிக்கு விளக்‌ 
இருந்த பேரிடர்‌ தீர்த்து, செந்தமிழ்கா டெங்குஞ்‌ 
சிவப்பேரொளியினை விளங்கச்செய்து, அதற்கொரு 
தெய்வமுதலாசிரியராய்‌ விளங்கிய திருஞானசம்பந்தப்‌ 
பெருமானது பெருமைமிக்க வரலாற்றினைப்‌ படிக்க 
யாவர்க்கும்‌ மனவெழுச்சியுண்டாதல்‌ இயல்பே. 


.மூன்னரே அறிஞர்‌ பலர்‌ அப்‌ பெருமான்‌ வரலாற்‌ 
நினை எழுதிவெளியிட்டிருக்க, இக்நூல்வெளிவரவேண்‌ 
டியதெற்றுக்செனின்‌ ? முன்னர்‌ வெளிவந்த புத்தகங்க 
ளெல்லாம்‌ பெருமான்‌ வரலாற்றினை மட்டும்‌ சேக்கி 
மார்‌ பெரியபுராணத்தின்படி. சுருக்கியும்‌ விரித்தும்‌ 
கூறுகன்றனவேயல்லாது இந்நூல்போல ஆராய்ச்சி 
முறையில்‌ எழுதப்படவில்லை. ஆகலான்‌ இது வெளி 
வரவேண்டியது இன்றியமையாததாயிற்று. முதற்கண்‌, 
இக்நூலாசிரியராலேயே ஆராய்ச்சி முறையில்‌ எழுதப்‌ 
பட்ட அருள்ஞானத்‌ தந்‌தையாய்த்‌ இகழ்ந்த அப்பர்‌: 
பெருமான்‌ வரலாற்றினைக்‌ கற்று இன்பமெய்திய 
இலங்கை, இந்தியா முதலிய இடங்களிலுள்ள அன்பர்‌ 
சிலர்‌, சைவசமயாசாரியர்களில்‌ ஏனைய மூவர்‌ வர 
லாறுகளையும்‌, அம்முறையில்‌ எழுதி வெளியிடுமாறு 
கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்நூல்‌ வெளியிடப்‌ 


ம்‌ பதிப்புரை 


பெறுவதாயிற்று, இங்ஙனமே சுந்தரர்‌, மாணிக்கவாச 
கர்‌ ஆகிய இருவர்‌ வரலா அுகளும்‌ இறைவன்‌ இன்ன 
ருளால்‌ விரைவில்‌ வெளிவரலாகும்‌. 


இந்நூலின்கண்‌, சம்பந்தர்‌ வரலாறு பல பகுதிக - 
ளாகப்‌ பிரிக்கப்பட்டு ஓவ்வொரு சரித்திரப்‌ பகுதி 
முடிந்ததும்‌ அதனால்‌ உணரக்‌ கடக்கும்‌ ஆய்வுரைகளை 
விளக்க எழுதிச்‌ சேர்த்திருப்பது கற்பவர்க்குக்‌ கழி 
பேரின்பம்‌ பயவாகிற்கும்‌. இதன்கண்‌, சம்பந்தர்‌ 
தேவார ஆராய்ச்சியும்‌, சம்பந்தர்‌ கால ஆராய்ச்சியும்‌, 
சம்பந்தர்‌ திருகாமவிளக்கமும்‌ சேர்க்கப்பெற்‌ இருக்‌ . 
இன்றன. இவ்வரலாறு பிரிவரிய ஊசிவழிப்‌ பின்‌றொட ்‌ 
ரும்‌ நால்போலப்‌, பெரியபுராணத்திற்குச்‌ சிறிதும்‌ 
மாறுபடாமல்‌ எழுதப்பட்டிருக்கின்‌ றது. 


அன்பு அற வொழுக்கங்களிற்‌ கறந்து, தமி 
மிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ பெரும்புலமை நிரம்பி, நுண்‌ 
மாண்‌ பொருள்‌ மிக்க இவ்வரலாற்றினைச்‌ செந்தமிழ்ச்‌ 
சுவை விஞ்சும்படி எழுதியுதவிய இருவாளர்‌ கா. சுப்பிர 
மணிய பிள்ளை யவர்களுக்கும்‌, இதனை “ அச்சிடுகையில்‌ 
எழுத்துப்‌ பிழைகள்‌ முதலியவற்றைப்‌ பார்த்து உதவிய 
இருவாளர்‌ மா. வடிவேலு முதலியா ரவர்களுக்கும்‌ எங்கள்‌ 
உளமுவந்த பெருநன்றியைச்‌ செலுத்துகின்றோம்‌. 


சைவசித்தாந்த நூற்பத்ப்புக்‌ கழகத்தார்‌. 


உள்ளுறை 


பதிப்புரை 

திருஞான சம்பக்தர்‌ புகழ்மாலை 

தோற்றுவாய்‌ 

குழக்தைப்‌ பருவம்‌ 

ஞானப்பாலுண்டு திருவருள்‌ பெறுதல்‌ 

பொற்றாளம்‌ முத்‌.துச்சிவிகை பெறுதல்‌ 

உபநயனம்‌ 

முத்துப்பந்தர்பெறல்‌, வணிகன்‌ 
விடந்தீர்த்தல்‌ 

திருமறைக்ததவு திறந்தடைத்தல்‌ 

பாண்டியகாட்டில்‌ சமணரை வென்று 
சைவத்தை நிலைநாட்டுதல்‌ 

புத்தரை வாதில்‌ வென்றது 

தொண்டைகாட்டு அற்புதங்கள்‌ 

திருஞானசம்பந்தர்‌ தேவார ஆராய்ச்சி 

இருஞான சம்பந்தர்‌ காலம்‌ 

திருஞானசம்பந்தர்‌ திருப்பெயர்‌ விளக்கம்‌ 


கக்க 
௧௭௧ 
க௮௩. 
௨௨௫௪ 


௨௩௩ 


௨௩௫ 


. திருஞானசம்பந்தர்‌ புகழ்மாலை 





வேதகெறி தழைத்தோங்க மிகுசைவத்‌ துஷண்றவிளங்கப்‌ 
பூதபரம்‌ பரைபொலியப்‌ புனிதவாய்‌ மலர்ந்தழுத ்‌ 

- தவள வயற்புகவித்‌ திருஞான சம்பந்தர்‌ 
பாதமலர்‌ தலைக்கொண்டு திருத்தொண்டு பரவுவாம்‌. 


(பெரிய புராணம்‌) 


பண்டைவல்‌ வினையினாற்‌ பாயு டுத்துழல்‌ 
குண்டரை வென்றுமுன்‌ கூடல்‌ வைகயே 
வெண்டிரு நீற்றொளி விளங்கச்‌ செய்திடு 
தண்டமிழ்‌ விரகன்மெய்த்‌ தாள்கள்‌ போற்றுவாம்‌. 
(கந்த புராணம்‌) 


தெள்ள ருநீதமிழ்‌ வேட்கையிற்‌ செலுத்துமென்‌ சிறியே 
னுள்ள மோர்தெரீறுஞ்‌ சுவைப்பன வுமைதிரு முலைப்பால்‌ 
வள்ளம்‌ வாக்கிகின்‌ நூட்டிட மாந்திய காழிப்‌ 

பிள்ள சறடி.த்‌ தாமரைக்‌ காதலம்‌ பிரசம்‌, 


(உபதேச காண்டம்‌) 


அருந்தியுமை யருள்ண்ணத்‌ தடிசிலைவே தாகமத்திற்‌ 
றிருந்துபயன்‌ செந்தமிழா லெமக்களித்த தேசகனைக்‌ 
குறும்பைமுதி ராண்பனையிற்‌ குருத்துதிக்கத்‌ தமிழ்கூ.றிக்‌ 
கருஞ்சமணர்‌ களைக்கழுவேற்‌ றியமீளி கழல்பணிவாம்‌. 


(அருணூரி புராணம்‌) 


பரசமய கோளரியைப்‌ பாலரு வாயனைப்பூம்‌ 
பழனஞ்‌ சூழ்ந்த 

சிரபுரத்துத்‌ திருஞான சம்பந்தப்‌ பெருமானைத்‌ 
தேய மெல்லாங்‌ 


6 திருஞானசம்பந்தர்‌ புகழ்மாலை 


குரவையிடத்‌ தமிழ்வேதம்‌ விரித்தருளும்‌ கவுணியர்தங்‌ 
குலதீ பத்தை 
விரவியெமை யாளுடைய வென்‌ நிமழ விளங்களிற்றை 
விரும்பி வாழ்வாம்‌, 
(காஞ்சிப்‌ புராணம்‌) 


மழலை யின்னமு தூற்றெழ மாசைவள்‌ எத்துக்‌ 
்‌ குழலின்‌ மென்மொழி யுமையவள்‌ கொடுத்தபால்‌ கமழப்‌ 
. பழகு செந்தமிழ்ப்‌ பாட்லந்‌ தேன்வடித்‌ தாடு 
மழக னஞ்செவி பூட்டிய வறிஞனை யடுப்பாம்‌. 
(திருவானைக்காப்‌ புராணம்‌) 


உ 
திருச்சிற்றம்பலம்‌ 


இருஞானசம்பந்த ௬வாமிகள்‌ 
_ சரித்திரம்‌ 
அலல்து கொலை 
க. தோற்றுவாய்‌ 


தன்னுயிர்‌ போல மன்னுயிர்‌ பிறவற்றையுங்‌ கருதி 
அவற்றிற்கு ஈகன்மை செய்வதே பேரறமென்தறு பெரி 
யோரால்‌ விதந்தோதப்பெறும்‌. அத்தகைய பேரறம்‌ 
இயற்றவல்லார்‌ எவ்வுயிர்க்கும்‌ இரங்கும்‌ அருட்குண 
மூடையவர்களே யாவர்‌. அவர்களே அ௮ந்தணராகிய 
அறவோரென்று ஆசிரியர்‌ தீருவள்ளுவர்‌ நீத்தார்‌ 
பெருமையுட்‌ குறித்தனர்‌. 


அந்தண ரென்போர்‌ அறவோர்மற்‌ றெவ்வுயிர்க்கும்‌ 


செந்தண்மை பூண்டொழுக லான்‌. (குறள்‌ - ௩௦) 


தனக்கு ஈன்மை நாடுவதினும்‌ பிறர்க்கு உன்மை 
செய்வதே அறமென்று சிறப்பாக அழைக்கப்படும்‌. 
பிறர்க்குச்‌ செய்யும்‌ உன்மை காரணமாகவே உயர்வும்‌ 
மதிப்பும்‌ மக்கட்கு ஏற்படுகின்றன. குழந்தைகளைப்‌ 
பாதுகாத்து வளர்த்தலினாலே தாய்க்குச்‌ இறப்புக்‌ 
கூறப்படுகின்றது. அவர்கட்கு அறிவூட்டுவதனாலே 
தந்தைக்குப்‌ புகழும்‌ புண்ணியமும்‌ -விளைகின்‌ றன. 
இளைஞர்க்கு உற்றுழி .உதவுதலானும்‌ வறிஞர்க்கு 
வேண்டுவன ஈதலானுஞ்‌ செல்வர்க்குச்‌ சிறப்பு ஏற்படு 


௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சித்திரம்‌ 
5 


இன்றது. கல்வி கற்பித்தலினாற்‌ கற்றவர்க்கு மேன்மை 
யுண்டாகின்றது. காட்டில்‌ வாழும்‌. குடிகளை உட்பகை 
பு_ப்பகை முதலியவற்றால்‌ ஈலிவடையாமற்‌ காத்து 
ஓம்புதலினாலே வேந்தர்க்குப்‌ பெரும்‌ பெற்றி நிலைக்‌ 
இன்றது. சமய அறிவினையும்‌ சமய ஓழுக்கதீதினையும்‌ 
நிலைபெறச்‌ செய்வதினாலே சமய ஆிரியர்கட்குப்‌ 
பெருஞ்‌ சிறப்பு அமைந்துளது. இதனால்‌ பிறர்க்கு 
உதவியாகய அறமேசால்பு அனைத்திற்கும்‌ அடிப்படை 
யாக உள்ளது. 


செய்யும்‌ ஈல்லறத்தின்‌ உயரா்விற்கேற்ப அறவோ 
ரது பெருமை மிகுந்து விளங்கும்‌. உயிர்கட்குப்‌ பசி 
தீர்ப்பது பேரறமென்பர்‌, உடம்பிற்குரிய உணவு 
அளிப்பதினும்‌ உள்ளத்தைச்‌ செம்மைப்படுத்துங்‌ கல்வி 
யறிவினை ஈதல்‌ சிறந்தது. இவ்வுலக வாழ்க்கைக்குப்‌ 
பயன்படும்‌ கல்வீியறிவைக்‌ கொடுப்பதைக்‌ காட்டிலும்‌ 
மறுமைக்கு ஈன்மைபயக்கும்‌ நல்லொழுக்க வுணர்ச்சி 
யெழுப்புதல்‌ பெரிதும்‌ போற்றப்‌ . படுவதாகும்‌. 
இம்மைக்கும்‌ மறுமைக்கும்‌ வீட்டிற்கும்‌ நலம்‌ பயக்கும்‌ 
சமய அறிவினை ஈதல்‌ அதனினும்‌ விழுியதாகும்‌, சம 
யங்கள்‌ யாவற்றுள்ளும்‌ தலையாய ஒரு சமயத்தின்‌ 
உண்மை யறிவினைப்‌ புகட்டுதல்‌ பிற சமயக்‌ கல்வி 
பயிற்றுதலினுஞ்‌ சீரியதாகும்‌. 


சமய போதனை போதிப்பவரின்‌ தகுதிக்கேற்ற 
வாறு பயன்‌ விளைக்கும்‌ இயல்புடையது. கல்வி யறி 
வொழுக்கங்களால்‌ மேம்பட்டுக்‌ கடவுள்பாற்‌ ' கழி 
பேரன்புடையார்‌ செய்யுஞ்‌ சமய போதனையே ஏனை 
யோர்‌ தருஞ்‌ சமயக்கல்வியினுஞ்‌ சிறந்ததாகும்‌. அப்‌ 
பே.ரன்பருள்ளும்‌ முழுமுதற்‌ கடவுளது திருவருளை 
எளிதிற்‌ கைவரப்பெற்ற பெரியோருடைய அருண்‌ 
மொழிகளே அளவற்ற கன்மை விளைக்க வல்லன 


தோற்றுவாய்‌ ௩ 


அவற்றுள்ளுங்‌ கரவொன்று மறியாத பச்சிளங்‌ 
குழந்தைப்‌ பருவத்திலேயே பரம்பொருளது பெற 
லருங்கருணைக்‌ குரியவராய்ப்‌ பேரின்பம்‌ நுகர்ந்த அருள்‌ 
ஞான வள்ளலது பெருஞ்சொல்லே எல்லையில்லாத 
பெருநல வாழ்வினைக்‌ கைவரச்செய்ய வல்லதாகும்‌. 


இனி, சமய நலத்தினை ஒருவருக்குச்‌ செய்வதினும்‌ 
பலர்க்குச்‌ ' செய்தல்‌ சிறந்தது. , பலர்க்குச்‌ செய்வ 
இனும்‌ காடு முழுவதிற்குஞ்‌ செய்தல்‌ சிறந்தது. காடு 
முழுவதிற்குஞ்‌ செய்வதினும்‌ ஞாலமனைத்திற்குஞ்‌ 
செய்தல்‌: சிறந்தது. சமயம்‌ விளக்கமுற்றிருக்குங்‌ : 
காலத்திலே சமய போதனை செய்வதினும்‌ பல்வகை 
இடையூறுகளால்‌, அது நிலைகுலைந்து அழியுங்காலை 
அதனை நிலைநாட்டி உலகத்தோரை உய்வித்தல்‌ அருள்‌ 
அறங்கள்‌ எல்லாவற்றினும்‌ தலைமையானது, அப்‌ 
பெற்றித்தாய பேரறம்‌ புரிவோரே சமய வேந்தரெனப்‌ 
படுவர்‌. அனைய வேந்தருள்‌ ஒப்பற்ற பெரு வேந்த 
ராய்த்‌ திகழ்ந்தவர்‌ நம்‌ திருஞான சம்பந்த மூர்த்தி 
நா யனாரென்பது," அவர்‌ மூவாட்டைப்‌ பிராயத்திலேயே 
முழுமுதற்‌ கட வுளின்‌ பேரருள்‌ பெற்றுச்‌ சைவப்‌ 
பெருகெறிக்கு விளைந்த பேரிடர்‌ .தீர்த்து உலகெங்கும்‌ ' 
சிவனருட்‌ பேரொளி திகழ்ந்தோங்குமாறு திருவருட்‌ 
பாடலாகிய தெள்ளமுதக்‌ கடலனித்து : வியப்புறும்‌ 
அருட்பெருஞ்‌ செயல்களாற்றி ஞாலத்துத்‌ தாம்‌ வதிந்த 
நாள்‌ முழுவதும்‌ மன்னுயிர்களை உய்யக்கொள்வதி 
லேயே பயன்படுத்தித்‌, தமது திருமணத்தில்‌ வந்த 
யாவரும்‌ கொள்ளைகொள்ள வீடு உதவி யருளின 
மையாற்‌ றெள்ளிதிற்‌ பெறப்படும்‌. ஆதல்பற்றியே : 
தாயுமானவர்‌, 

வெம்பந்தந்‌ தர்த்துலகாள்‌ வேந்தன்‌ திருஞான 
சம்பந்த னையருளாழ்‌ சாருகா ளெர்காளோ? 


௪ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 
" என்றனர்‌. சங்கராசாரியரும்‌, 


தருணமங்கலை யுனதுசிந்தை தழைந்தபாலமூ தூ றினால்‌ 
அருணகொங்கையி ல.துபெருங்கவீ யலைநெடுங்கட லாகுமே 
வருணநன்குறு கவுணியன் சி.று மதலையம்புயல்‌ பெருகயே 
பொருண்யம்பெறு கவிதையென்றொரு புனிதமாரி பொழிந்ததே. 


என்று நம்‌ பெருமானைப்‌ புகழ்ந்து துதித்தனர்‌. அத்‌ 
தகைய சமயப்‌ பெரு வேந்தரின்‌ பெருஞ்‌ சரிதையினை 
ஆராய்தல்‌ பெருகலம்‌ பயக்குமாதலின்‌ அதனைச்‌ செய்ய 
முற்படுகின்றாம்‌. 


௨. குழந்தைப்‌ பநலம்‌ 


உலகப்‌ பயன்‌ கருதி கட.வு வழிபடுதற்குரிய 
வேதநெறியும்‌, அப்‌ பயன்‌ கருதாது வீட்டுகலங்‌ கருதி 
விமலனை வணங்கும்‌ வீறுற்ற சிவநெறியும்‌, சைவாசிரிய 
பரம்பரையும்‌ இஞ்ஞாலத்திலே நிலைபெறும்‌ வண்ணம்‌, 
நம்‌ பரமாசாரியர்‌ தோன்றித்‌ திருவருள்‌ பெற்ற இடம்‌ 
சோழவள நாட்டிலேயுள்ள சீர்காழிப்‌.பதியாகும்‌. 


அப்‌ பதியானது சிவநெறி பேணுதலே தமது 
குலத்தின்‌ பெருங்‌ கடமையாகக்‌ கருதிய சோழ மன்ன 
ரது காவிரியாற்றின்‌ வளஞ்‌ சிறந்ததாய்ச்‌ செழிப்பு 
மிக்க செந்நெல்‌ வயல்கள்‌ சூழ்ந்ததாய்‌, வானளாவிய 
.மதில்களினாற்‌ புடைசூழப்‌ பெற்றிருந்தது. தோணிபுர 
மென்ற அதன்‌ பெயர்க்கேற்ப அந்தணர்களது மந்திர 
வொலி முழ்க்கம்‌ கடலொலிபோல ஓங்கி யெழுதலால்‌ 
எப்பொழுதும்‌ கடன்மேலே மிதப்ப தொப்ப விளங்கி 
யது. ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌ அத்திருப்பதி 
யின்‌ வனப்பைப்‌ பலபடப்‌ பாராட்டி யுள்ளார்‌. அவற்‌ 
அட்‌ சிலவற்றை ஈண்டுக்‌ கூறுதும்‌. 


எக்காலத்தும்‌ அழியாது நிலவுதலால்‌ அதன்‌ மதில்‌ 
களின்மேல்‌ ஊழிப்பெரு வெள்ளங்களின்‌ அலைகள்‌ 
மோதி விடுத்த வரைகள்‌, பாற்கடல்‌ கடைந்த காலை 
மந்தரமலையைச்‌ சூழ்ந்துகடந்த அரவினது அடை 
யாளத்தை யொத்திருந்தன. அந்நகரிற்‌ றிகழும்‌ 
தாமரைத்‌ தடாகங்களிலே பச்சைகிறமுடைய இலைகள்‌ 
நீரை மூடிப்‌ படர்ந்திருப்பனவம்‌ செந்தாமரைகள்‌ 
அழகாக மலர்ந்திருப்பனவும்‌ எவ்வா றிருந்தவெனின்‌, 
நீல நிறமுடைய கடலின்மீது செந்நிறக்‌ கதிர்களோடு 


௬ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


ஒரு கதிரவன்‌ காலையில்‌ எழுவதைப்‌ பார்த்துப்‌ பல 
இளஞ்செஞ்ஞாயிறுகள்‌ பல சிறு கடல்களின்மீது 
எழுந்து இலங்குவன போன்‌ றிருந்தன. ஓமத்தின்‌ புகை 
யினால்‌ இரவும்‌, திருநீற்றினொளியினாற்‌ பகலும்‌ 
எப்போது மிருத்தலால்‌, வேறு இரவும்‌ பகலும்‌ அவ்‌. 
வூருக்கு வேண்டாவாயின. வானளாவிய சோலைகளில்‌ 
நுழைந்து மலர்த்தாதும்‌ தேனும்‌ தோயப்பெற்று 
வெளிப்பட்ட திங்களானது வெண்ணிறம்‌ மாறிச்‌ செந்‌ 
நிறம்‌ பெற்று, மாலையில்‌ விளங்கும்‌ கதிரவனைப்‌ 
போன்றது. வயல்களிலே மலர்ந்த செந்தாமரையாகிய 
செந்தியிலே அ௮வ்வயல்‌ வரம்பிலுள்ள தேமாமரத்தின்‌ 
கனி கிழிந்து ஒழுகும்‌ பழச்சாறாகய கெய்யானது எப்‌ 
பொழுதும்‌ இலைகளின்‌ ஈடுவே யோடிப்‌' பொழிவத 
னாலே, அவ்வூரிலுள்ள. மரங்களும்‌ வேள்வி செய்யும்‌ 
தன்மையனவாய்த்‌ தோன்றின. இக்கருத்தமைந்த 
பாட்டு வருமாறு : 

பரந்தவிஃ வயற்செய்ய பங்கயமாம்‌ பொங்கெரியீல்‌ 

வரம்பில்வளர்‌ தேமாவின்‌ கனி௫ழிந்த மதுகீறுகெய்‌ 

நிரந்தரநீ ளிலைக்கடையா லொழுகுதலால்‌. நெடிதவ்வூர்‌ 

மரங்களுமா .குதிவேட்கும்‌ தகையவென மணக்துள தால்‌. 

(சம்பந்தர்புராணம்‌ - ௭) 


பிரமபுரம்‌, வேணுபுரம்‌, புகலி, வெங்குரு, பூந்த 
ராய்‌, சிரபுரம்‌, தோணிபுரம்‌, புறவம்‌, சண்பை, காஜி, 
கொச்சைவயம்‌, கழுமலம்‌ என்னும்‌ பன்னிரண்டும்‌ ௮ப்‌ 
பதிக்குரிய பெயர்களாம்‌. குற்றமற்ற மந்திரங்களை 
ஓதி நல்லொழுக்கத்திற்‌ சிறந்த கவுணியர்‌ குடிக்கு 
அணியாய்‌ விளங்கிய சிவபாதலீருதயரும்‌, அவர்‌ 'கருத்திற்‌, 
இணங்கி யொழுகும்‌ அவர்‌ வாழ்க்கைத்‌ துணையாகிய 
பகவதீயாரும்‌ பரம்பரையாகச்‌ சிவநெறிபோற்றும்‌ மரபி 
னில்‌ வந்தனர்‌. அவர்கள்‌ இருவரும்‌ சிவபெருமானது 
திருவடித்‌ தாமரைகளையேயன்றி வேறொன்றையும்‌ வழி 


குழந்தைப்‌ பருவம்‌ வ 


படாதவர்களாய்த்‌ இருநீற்றன்பு மிக்கவராய்த்‌ தஇகழ்ந்‌ 
தனர்‌. அக்காலத்தே சமண சமயமும்‌ பித்தசமயமும்‌ 
தென்னாட்டிலே எங்கும்‌ பரவினமையால்‌, வேதநெறி 
யுஞ்‌ சைவறெறியும்‌ வலிகுன்றி நின்றன. அப்புறப்‌ 
புறச்சமய இருளை நீக்கித்‌ திருநீற்றினொளியை நிலை 
கிறுத்தவல்ல அரும்‌ புதல்வரைப்‌ பெறக்கருஇி, அவர்க 
ளிருவரும்‌ திருத்தோணிபுரத்திலிருக்குஞ்‌ சிவபெரு 
மானையும்‌ உமையம்மையாரையும்‌ வழிபட்டு அசிய 
நோன்பு ஆற்றி அவர்களுடைய எண்ணம்‌ நிறைவேறுங்‌ 
காலத்தே பகவதியார்‌ மகப்பேற்றிற்‌ குரியவராயிஞர்‌. 
பத்துச்‌ திங்களிலும்‌ உரிய சடங்குகள்‌ நிறைவேறின. 
பத்தாந்‌ தங்களில்‌ கோள்கள்‌ உயர்‌ நிலையில்‌ நின்று 
வலியற்ற ஈல்லதொரு பொழுதாயமைந்த திருவாதிரை 
நரளிலே சைவகெறியும்‌ மறைவழக்குஞ்‌ சிறக்கும்‌ வண்‌ 
ணம்‌, அடி.யாருள்ளங்‌ களிகூரும்‌ வண்ணம்‌, திருநீற்றின்‌ 
சிறப்பு உலகெங்கும்‌ திகழும்‌ வண்ணம்‌, ஏழுலகும்‌ 
இன்புறும்‌, வண்ணம்‌, விண்ணவர்‌ கூட்டம்‌ வியப்ப, 
அந்தணரொழுக்கஞ்‌ சிறப்ப, தமிம்‌ மக்கள்‌ செய்த 
தவம்‌ முற்றுப்பெற, அருந்தவத்தோர்‌ செயல்‌ விளங்க, 
எவ்வுலகினும்‌ இவ்வுலகம்‌ மேன்மை எய்த, எத்திசை 
யினுந்‌ தென்றிசை உயர்வுற, எம்மொ!9 வழக்கினுக்‌ 
தமிழ்மொழி வழக்கே தழைத்தோங்க, இசைஞானமும்‌ 
மெய்ஞ்ஞானமும்‌ நிலைத்திருப்ப, படைப்புத்தொழில்‌ 
சீர்மைபெற, முக்காலத்துங்‌ குற்றமில்லாது சீர்காமிப்‌ ' 
ப.தி புகழ்பெற்‌ ரோங்க, தோணிபுரத்‌ இறைவர்‌ திரு 
வருள்‌ எங்கும்‌ பெருக, நாத்திக மதங்கள்‌ பாழ்பட, 
எப்பொருட்குஞ்‌ சி௨மாந்தன்மை தரவல்ல ஆளுடைய 
பிள்ளயார்‌ இம்மேதினியிற்‌ ரோன்றியருளினர்‌. ஆளு ' 
டைய பிள்ளையார்‌. தோன்றுங்கரலை திருக்கழுமலத்தி 
அள்ள எல்லாருடைய உள்ளமும்‌ உடம்பும்‌ களிகூர்ந்து 
புளகமெமய்தின. பொழில்களெல்லாம்‌ ஈறுமணங்‌ 


௮ “இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


கமழ்ந்தன. கதிரவனது தூயவொளி எங்கும்‌ பர 
விற்று. தென்றற்காற்று வீசியது. விண்ணவர்கள்‌ 
மலர்‌ மழை பொழிந்து மண்ணவர்‌ வேள்விக்குத்‌ துணை 
நின்றனர்‌. பூதகணங்கட்குத்‌ தலைவர்களும்‌ திருவரு 
ளின்‌ பெருமைகண்டு . ம௫ஏழ்வடைந்தனர்‌. , மரங்கள்‌ 
கொடிகள்‌ முதலியவைகளுக்‌ தழைத்‌ தோங்கின. 
வானமும்‌ குற்றமிலா வொளியொடு விளங்கிற்று. நற்‌ 
புள்ளின்‌ ஓலிகள்‌ காற்றிசைகளெங்கும்‌ முழங்கி நற்‌ 
குறிகள்‌ காட்டின. காழிப்பதியின்‌ தெருக்களிலெல்‌ 
லாம்‌ பல்வகை வாத்தியங்கள்‌ தாமே முழ்ங்கின. 
அருமைப்‌ பு.தல்வர்க்குச்‌ செய்ய வேண்டிய சடங்குகள்‌ 
யாவும்‌ பெற்றோர்கள்‌ செய்தனர்‌. அந்தணர்‌ குலத்துப்‌ 
பெண்மணிகள்‌ மிகுந்த மஇழ்ச்சியினாலே தங்கள்‌ 
மாளிகைக்ளிலே மலர்களுஞ்‌ சாந்தும்‌ அமைத்து, நிறை 
குடமும்‌ வெண்முளைப்‌ பாலிகைகளும்‌ வைத்து, 
அவற்றைக்‌ கவினுறச்‌ செய்தனர்‌. வறியவர்க்குப்‌ 
பொன்‌ முதலிய நற்பொருட்‌ கொடையும்‌, சிவனடி 
யார்க்கு அமுதளித்தலும்‌, ஈறுமலர்‌ தொடுத்தலும்‌, 
௮இற்புகை, ஆகுதப்புகை, கடுகின்புகை முதலியவற்‌ 
ருல்‌ ஈன்‌ மணங்‌ கமழ்வித்தலுமாகய பல்வகை நற்‌ 
செயல்கள்‌ பத்து நாட்களிலும்‌ நடைபெற்றன. பெய 
ரிடுதல்‌, தொட்டி. லமர்வித்தல்‌, அமுதூட்டுதல்‌, திரு 
நீற்றுக்‌ காப்பமைத்தல்‌ முதலிய சடங்குகளும்‌ உரிய 
பருவங்களிலே செவ்வையாக கடந்தன. 


அன்னையாரது மடியிலும்‌, மணிப்‌ பீடத்திலும்‌, 
ஓளி பொருந்திய தொட்டிலிலும்‌, மலர்‌ .அமளியிலுக்‌ 
தமிழ்‌ தழைக்கவருந்‌ தனிப்புதல்வரை வைத்துப்‌ பெற்‌ 
ரோர்கள்‌ தாலாட்டி வளர்த்தனர்‌. சின்னாட்‌ சென்ற 
பின்னர்‌, சிவபெருமானது திருத்தொண்டைத்‌ தவீர 
மற்றொன்றுங்‌ கைக்கொள்ள மாட்டோமென்று தெரி 
விப்பார்போலப்‌ பிள்ளையார்‌ திருமுக மண்டில மசை 


குழந்தைப்‌ பருவம்‌ ௯ 


யச்‌ செங்‌ ரை* யாடினர்‌. புறச்சமயங்கள்‌ விலக: 
யோடவும்‌ சிவபெருமானிடம்‌ திருத்தாளம்‌ பெறு 
வதற்கு மு.ற்காட்டாகவும்‌ தம்முடைய கமலச்‌ செங்கை 
களாற்‌ பிள்ளையார்‌ சப்பாணி கொட்டினார்‌. உயர்‌ 
கெறியில்‌ நில்லாத ஏனைச்‌ சமயங்கள்‌ தாழ்ந்து தடு 
மாறுவனவற்றைக்‌ காட்டுவான்‌ தமது திருமாளிகை 
முற்றத்திலே நாயனார்‌ தவழ்ந்தருளினார்‌. சுற்றத்தாரும்‌ 
பிறரும்‌ 'காழியர்தம்‌ சராட்டே, கவுணியர்‌ கற்பகமே” 
என்று மூழ்ச்சியுடன்‌ கூறி நாயனாரை வருக / வென்று 
அழைத்தனர்‌. அழைத்தவருக்குத்‌ திருகையாலும்‌ 
இருமேனி: யசைவினாலும்‌. பிள்ளையார்‌ இன்ப மளித்‌ 
தனர்‌. இழ்ச்‌ சமயங்கள்‌ தளர்வுறும்படி. கண்கிணி 
யொலியொடு தளர்‌ நடை கொண்டனர்‌. பின்னர்‌ 
நடந்து விளயாடத்‌ தொடங்கினர்‌. சிறுதேருருட்டும்‌ 
பருவமும்‌: சிறு பெண்களின்‌ இிற்றில்களை அழிக்கும்‌ 
_ பருவமும்‌ கழிந்தபின்‌ பிள்ளையார்‌. மூன்றாம்‌ வயதுற்‌ 
றனர்‌. 


இதுவரை கூறிய சரித்திரப்‌ பகுதியின்‌ நுண்‌ 
பொருளைத்‌ தொகுத்து ஆராய்வாம்‌. ஆசிரியர்‌ சேக்கி 
மார்‌. பெருமான்‌ திருஞான சம்பந்தப்‌ பிள்ளையாரது 
புராணத்தின்‌ தொடக்கத்திலே “வேதநெறி தழைத்‌ 
தோங்க, மிகுசைவத்‌ துறைவிளங்க, பூத பரம்பரை 
பொலிய” என்று அருளிச்‌ செய்ததன்‌ நோக்கம்‌ 
யாதென்று ஆராயப்புகின்‌ முதற்கண்‌ வேதநெறி யென்‌ 
பது எது? சைவத்துறை யென்பது எது£2 பூத பரம்‌ 
பரை யென்பதுயாது? என்ற விஞ்க்களுக்கு விடை 
தேடுத லவசியமாகும்‌. பின்னர்க்‌ திருஞான சம்பந்தப்‌ 
பெருமானது திருவருட்பேற்றால்‌ அவைகள்‌ நிலைபே 
றெய்தியது யாங்ஙனம்‌ £ என்று ஆராய வேண்டும்‌. 

* செங்கரையாட லென்பது இருகையு முழக்தாள்களும்‌ கத்‌. 
தலைநிமிர்ந்தாடல்‌, 


௧௦ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சநித்திரம்‌ 


(வேத கெறி' என்ற சொற்றொடர்‌ வேதத்திற்‌ 
கூறப்பட்ட நெறி யென்று நேராகப்‌ பொருள்படும்‌. 
வேதமென்பது வட மொழியிலுள்ள இருக்காதி 
நான்கு வேதங்களைக்‌ குறிக்குமென்பர்‌ ஒரு சாரார்‌. 
அது மறை யென்னும்‌ தமிழ்ச்‌ சொல்லிற்குப்‌ பிரதி 
பதமாய்‌ ஆதிக்கண்‌ ஸணிருந்த தமிழ்‌ மறையினைக்‌ 
குறிக்கு மென்பர்‌ மற்றொரு சாரார்‌. :ஆதித்தமிழ்‌ 
மறைகள்‌ அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு என்னும்‌ கான்‌ 
இனையுங்‌ கூறுவதாய்ச்‌ சிவபெருமானால்‌ மான்கு முனி 
வர்க்குக்‌ கொடுக்கப்பட்டன என்பது ஆராய்ச்சியாற்‌ 
போதரும்‌. தொல்காப்பியப்‌ பாயிரத்திலே கூறப்பட்ட 
நான்மறை, இருக்காதி மான்கு வேதங்களல்ல வென்‌ 
பது ஆரியர்‌ நச்சினார்கினியர்‌ கருத்து. அவை தமிழ்‌ 
மறை யென்பது ஆராய்ச்சியாளர்‌ துணிபு. தமிழ்‌ மூத 
னூல்கள்‌ இறைவனால்‌ தரப்பட்டன வென்பது, 


வினையி னீங்க விளங்கிய வறிவின்‌ 
மூனைவன்‌ கண்டது முதனூ லாகும்‌ 


என்னும்‌ தொல்காப்பியச்‌ சூத்திரத்தால்‌ தெளிவாகும்‌ 
புறநானூற்றிலே ஒரு செய்யுளான து, 

நன்றாய்ந்த நீணிமிர்சடை 

முதுமுதல்வன்‌ வாய்போகா 

தொன்றுபுரிந்த வீரிரண்டி 

னாறுணர்ந்த வொருமுதுநூல்‌ 

நீர்காண:நெய்வழங்கயும்‌ 


எண்ணாணப்‌ பலவேட்டும்‌ (பு.ஐம்‌ - ௧௬௬) 


சிவபிரான்‌ இயற்றிய கான்கு பகுப்புடைய வேதத்தின்‌ 
படி வேள்வி இயற்றப்பட்ட தென்ற செய்தியைத்‌ 
தெரிவிக்கின்றது. வடமொழி வேதங்களுள்‌ அவை 
சிவபெருமானால்‌ இயற்றப்பட்டன வென்பதற்குச்‌ 


குழந்தைப்‌ பருவம்‌ ௧௧ 


சான்றில்லை. ஆகலின்‌ புறகாலூற்றுட்‌ போந்த வேள்வி 
பண்டைத்‌ தமிழ்‌ மறை வழக்கின்படி நிகழ்ந்திருத்தல்‌ 
வேண்டும்‌. அவ்வாறன்றி அது வடமொஜழி வேதத்தின்‌ 
கொள்கைப்படி நடந்த தென்று கொள்ளின்‌ வடமொழி 
வேதம்‌ சிவபெருமானாலே செய்யப்பட்ட தென்ற 
“கொள்கை அக்காலத்திலே புதிதாக நிலவியிருத்தல்‌ 
வேண்டும்‌. அவ்வேள்விக்கண்‌ மகெய்யினால்‌ ஆகுதி 
வழங்கியதாகக்‌ கூறப்பட்டதே யொழிய கன்‌ 
கொண்டு அது கிகழ்ந்ததென்று உரைக்கப்படவில்லை, 
“நீர்‌ நாண நெய்‌ வழங்கியும்‌” என்றது காண்க. நிமிர்‌ 
சடை முதல்வன்‌ நாலிற்‌ கூறியாங்கு அ௮வ்வேள்வி 
நிகழ்ந்தமையால்‌ ௮ஃது அவனையே தலைவனாகப்‌ பெற்‌ 
றிருந்த தென்பது தெளிவு. அனைய வேள்விகள்‌ பல 
வற்றைச்‌, சோழகாட்டுப்‌ பூஞ்சாற்றூர்ப்‌ பார்ப்பான்‌ 
கவுணியன்‌ விண்ணம்‌ தாயனென்பான்‌ வேட்டதாக 
அச்செய்யுள்‌ கூறுகின்றது. நம்‌ பேராசிரியர்‌ மரபும்‌ 
கவுணியர்உரபாகலானும்‌, அவருடைய பெற்றோர்கள்‌ 
'மரபிரண்டுஞ்‌ சைவநெறி வழிவந்த கேண்மையராய்‌, 
அரவணிந்த சடை.முடியா ரடியலா லறியாது, பரவு 
இருநீற்றன்பு பாலிக்கும்‌ தன்மையர்‌ ' என்று ஆரியர்‌ 
சேக்கிமாரால்‌ விதந்கோதப்‌ பட்டமையானும்‌, கவுணி 
யன்‌ விண்ணந்தாயனது வேள்வி வழக்கே பேராஇறியர்‌ 
மரபிற்கும்‌ உரித்தானது என்பது தெதளியப்படும்‌, 
ஆதலின்‌ வேதநெறி யென்பது சிவபெருமான்‌ அ.ழளிய 
வேதத்தின்படி, ஊன்பயிலாது அப்பெருமானைத்‌ தலைவ 
ராகக்கொண்டு செய்யும்‌ வேள்வி வழக்கென்பது 
இனிது புலனாம்‌. ஆகவே பல தெய்வங்களைக்‌ குறிந்து 
ஊன்பயில்கின்ற வேள்விகூறும்‌ நூல்கெறி ஈண்டுக்‌ 
குறித்த வேதநெறியாகா தென்பது தெளிவு. உலக 
போகங்களை விரும்பிச்‌ செய்யப்பட்ட தாகலின்‌ வேத 
கெறியை ஆசிரியர்‌ சேக்கிழார்‌, * உலகியல்‌ வேத நால்‌ 


௧௨ '“இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


ஒழுக்கம்‌ * என்றவர்‌. * சுருதிவழி யொழுஇனர்‌ சுவர்க்‌ 
கத்தார்‌” என்றனர்‌ உமாபதி சிவாசாரியார்‌. பயன்‌ 
கருதிக்‌ கடவுளை வ/மிபட்டுப்‌ போகங்களைத்‌ துய்த்துப்‌ 
பின்னர்‌ அவற்றின்‌ நிலையாமை கண்டு அவர்‌ திருவடி 
களையே அடையக்‌ கருதும்‌ உயர்நெறி சிவகெறியாகும்‌. 
நிலைத்த இன்பத்தை ௮க்நெறி யளித்தலால்‌ அது சிறப்‌ 
பாக மெய்க்கெறி யென்றுங்‌ கூறப்படும்‌. ஆதல்பற்றி 
ஆரியர்‌ சேக்கிழார்‌, *இலகுமெய்ந்நெறி சிவநெறியே” 
என்றனர்‌. வீட்டின்ப மென்னும்‌ பேராற்றில்‌ ஆடித்‌ 
இளப்பதற்கு வேதநெறியானது வழியாயும்‌ சைவசமய 
மானது அவ்வழியின்‌ முடிவிலுள்ள துறையாயு மிருத்த 
லான்‌ * வேதகெறி ” யென்றும்‌, ' சைவத்‌ துறை 'யென்‌ 
றும்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ -விதந்தோதுவாராயினர்‌. 
வேத நகெறியீலே சென்ற காலத்துப்‌ பலப்பல பயன்‌ 
கள்‌ கருதி வழியின்‌ புறத்தே உயிர்கள்‌ ஒதுங்குதல்‌ 
கூடுமாகலானும்‌ சைவத்‌ துறையானது வீட்டின்பத்‌ 
இற்கே அவைகளைத்‌ தவருது உய்க்குஞ்‌ சிறட்புடைமை 
யானும்‌ வாளா “வேத நெறி” யென்றும்‌ * மிகு சைவத்‌ 
துறை” யென்றும்‌ கூறிப்போந்தனர்‌. இனி, ' பூத பரம்‌ 
பரை'யிலுள்ள * பூதம்‌ ' என்ற சொல்‌ உயிரையும்‌ உண்‌ 
மையையுங்‌ குறிக்கும்‌. உண்மைச்சமய பரம்பரை 
யென்றும்‌ , உயிர்கள்‌ மேன்மேல்‌ வீடு கருதிச்‌ செல்வ 
தற்கு ஏதுவாய ஆசிரிய பரம்பரை யென்றும்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌. 

நம்‌ ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ மறை வழக்கு 
மிக்குடைய அந்தணர்‌ மரபினிற்‌ பிறந்து அதனைப்‌ 
பாதுகாத்தமையானும்‌, சைவத்தின்‌ உண்மையை நாட்‌ 
டிப்‌ பல்லுயிர்க்கும்‌ வீடளித்தமையானும்‌, சிவநெறித்‌ 
தலைவராய்ச்‌ சைவாசிரிய பரம்பரை தட்டின்றி உடை 
பெற வழி திறந்தமையானும்‌, அங்ஙன்ஞ்‌ செய்வதற்‌ 
கெல்லாங்‌ காரணம்‌ அவரது ஓப்பற்ற திருவருட்‌ பேரு 


குழந்தைப்‌ பருவம்‌ ௧௩ 


தலானும்‌, அத்திருவருட்‌ பேற்றிற்‌ கறிகுறியாகிய சிவ 
ஞானப்‌ பாலமுதம்‌ பருகுவதற்கு - அவர்‌ “அம்மே 
யப்பா ” என்று தோணிபுர முதல்வரை அழைத்து அழு 
தகமை புறக்‌ காரணமாதலானும்‌, :“ புனிதவாய்‌ மலர்ந்‌ 
தழுத” என்றார்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌. 


சோழ மன்னர்‌ தொன்றுதொட்டுச்‌ சவகநெறியைப்‌ 
பேணிவந்தன ரென்று கூறி அவர்‌ காட்டின்௧கண்‌ 
வாழ்வோர்‌ சைவசமயத்தைப்‌ பாதுகாப்பதில்‌ மிக்க 
ஆர்வமுடையவ ரென்று குறிப்பித்தமையாேல 
சர்காழிப்‌ பதியிலுள்ளாரும்‌ ௮அவருட்‌ சிறப்பாகச்‌ சிவ 
பாத விருதயரும்‌ அவர்‌ இரு மனைவியாரும்‌ சைவசமய 
வளர்ச்சியைப்‌ பெரிதுங்‌ கருதுபவர்கள்‌ என்பதற்குத்‌ 
தோற்றுவாய்‌ செய்தவாருயித்று. 


சிர்காழிப்பதிக்கு அப்பெயர்‌ வந்த காரணம்‌ திரு 
மால்‌ சவபெருமானை ஆண்டுப்‌ பூசனை புரிந்ததென்பர்‌. 
மற்றொரு வகையாகவும்‌ அதற்குப்‌ பொருள்‌ கூறலாம்‌. 
காழ்‌ என்ற சொல்‌ வன்மை, வயிரம்‌ என்னும்‌ 
பொருட்டு. காழி என்றால்‌ வன்மை யுடையது, வயிர 
மூடையது என்னும்‌ பொருள்படும்‌. சீர்‌ என்ற சொல்‌ 
சிறப்பு என்னும்‌ பொருளது. சிறப்பு கெறியாகய 
சைவத்தைப்‌ பேணுதலில்‌ மிக வலிமை வாய்ந்தது 
சீர்காழி என்று பொருள்‌ கொள்ளலாம்‌. தோணிபுர 
மென்பது ஊழிப்‌ பெருவெள்ளத்தும்‌ அப்பதியானது 
தோணிபோல்‌ அதன்மேல்‌ மிதந்து அழியாதிருக்கும்‌ 
பெற்றியுடையதென்று குறிக்கும்‌ இருப்பெயராகும்‌. 
அத்துணைச்‌ சிறப்புடைய இடமே உயிர்கள்‌ பிறவிக்கட 
லினின்றுங்‌ கரையேறுவதற்குக்‌ தெப்பமாக உள்ள 
சைவ சமயத்தைப்‌ பாதுகாக்க வந்த முதற்‌ பெரியார்‌ 
தோன்றுதற்கு மிகவும்‌ பொருத்தமுடையது. கதிர 
வனிற்‌ கடவுளை வழிபடுதலும்‌, தாமரை மணி அணித 


௧௪. திருஞானசம்பக்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


௮ம்‌, எரியோம்புதலும்‌ அந்தணர்‌ தமது இறப்புக்‌ 
கடமையாகக்‌ கொண்டமையால்‌, அவற்றையே பெரி 
தும்‌ ஆசிரியர்‌ காட்டு, வளங்‌ கூறுமிடத்துப்‌ பாராட்டி. 
யுள்ளார்‌. பூதவுலகிற்குக்‌ கதிரவன்போல ஞான 
வொளிமிக்க பல அடியார்கள்‌ விளங்கித்‌ தோன்றுதற்‌ 
குக்‌ காரணமாயது, பெரியோர்‌ தோன்றிய இட 
மென்று குறிப்பார்‌, சர்காழிப்பதியிலுள்ள பொய்கை 
களின்‌ தாமரை மலர்களைப்‌ பல இளஞ்‌ செஞ்ஞாயிறு 
்‌ சஞசிரு ஒப்பிட்டார்‌. 


வேள்வியாற்‌ பனு நல்வினைப்‌ பயன்கள்‌ மீண்‌ 
டும்‌ பிறப்பிற்‌ கேதுவாய்‌ இருளிடத்துச்‌ செலுத்து 
வதால்‌ ஞானத்தை மறைத்தலின்‌ : ஓமதாமத்திரவும்‌ * 
என்றும்‌, மலநீக்கத்தில்‌ விளங்கும்‌ சிவத்துவப்‌ பேற்‌ 
திற்கு அறிகுறியாகத்‌ திருநீற்றைக்‌ கூறுமிடத்துத்‌ இரு 
நீற்றினொளியைப்‌ பகலென்றும்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ 
வேற்றுமை நயந்தோன்றக்‌ கூறுவாராயினர்‌. வேள்விச்‌ 
சிறப்புக்‌ கூறுவார்‌ ஓரறி வுயிராகிய மரங்களும்‌ ஆகுதி 
வேட்குக்‌ தன்மையன வென்றனர்‌. 


இனி, ஈம்‌ திருஞானசம்பந்த நாயனாருடைய தாய்‌ 
மரபும்‌ தந்‌ைத மரபும்‌ சைவநெறியைச்‌ சார்ந்தன 
வென்று ஆசிரியர்‌ குறித்திருக்கின்றார்‌. இதனால்‌ பெழ்‌ 
ரோர்களுள்‌ ஒருவர்‌ மரபே சைவகெறி பற்றியதாகவும்‌ 
இருவர்‌ மரபும்‌ சைவகெறியைச்‌ சாராதனவாகவு மிருக்‌ 
கப்பெற்ற அந்தணரும்‌ அக்காலத்‌ இதருந்தனரென்பது : 
ஊ௫க்கப்படும்‌. இன்னும்‌ அக்காலத்திருந்த அந்தணர்‌ 
சிவநெறி யொழுகினவர்‌, சிவநெறி யொழுகாதவர்‌ 
என்று இருதிறத்தராயின ரென்பதுபோதரும்‌. சிவ 
நெறி பற்றிய அந்தணரே தமிழ்‌ காட்டு ஆதிமறை 
வழக்கைக்‌ கைக்கொண்டவ ரென்பது தெளியப்படும்‌. 
அவர்க்கும்‌ ஏனைச்‌ சைவர்க்குக்‌ தலைவராகவே திருஞான 


குழந்தைப்‌ பருவம்‌ ௧௫. 


சம்பந்தப்‌ பெருமான்‌ திகழ்ந்தனரென்று' கோடல்‌ தவ 
ருகாது. சிவநெறி யொழுகாத பிராமணரைத்‌ தம்ம 
வராக ஈம்‌ பரமாகிரியர்‌ கருதவில்லை. 

கல்லார்‌ கெஞ்சி னில்லா னீசன்‌ 

சொல்லா தாரோ டல்லோ காமே. (தேவாரம்‌) 
என்றதால்‌ எல்லா அந்தணருஞ்‌ சிவநெறியே கடைப்‌ 
பிடித்தொழுக வேண்டுமென்பது அவர்‌ கருத்து. 


அவர்‌ தந்தையார்‌ சிவபாத விருதயர்‌ என்ற தமது 
பெயர்க்கேற்பச்‌ சிவபெருமான்‌ திருவடித்‌ தாமரை 
களே தமது உள்ளத்தில்‌ எஞ்ஞான்றும்‌ பதியப்பெற்ற 
சிர்மையுடையராதலின்‌ காடெங்கும்‌ சவ மணங்‌ கமழ 
வேண்டுமென்ற ஓரே பெருகோக்கமுடையவராய்‌ ஓர்‌ 
அருட்புதல்வரைவேண்டி அருந்தவமியற்றினர்‌. அவர்‌ 
காதலியாருந்‌ தம்‌ கணவனோடு ஓத்த கருத்துடைய 
வராய்‌ கோற்றனர்‌. இருவருடைய மெய்த்‌ தவங்களும்‌ 
ஒருமைப்பட்டு ஒப்பற்ற வென்பது பிறர்‌ யாவருக்குங்‌ 
கிடைத்தற்கரிய ஞானப்புதல்வற்பேறு எண்ணியாங்கு 
அவருக்கு எய்தி-மையால்‌ தெளிவாம்‌. 


பெறுமவற்றுள்‌ யாமறிவ தில்லை யறிவறிந்த 
மக்கட்‌ பேறல்ல பிற. ்‌ (குறள்‌ - ௬௧) 


என்ற தீருக்குறனத்‌ தமது அனுபவத்திற்‌ கண்டவ 
ரெல்லாருள்ளும்‌ இவ்விருவருமே தலைசிறந்தவராவர்‌. 
சைவகெறியை நிலைநாட்டுதற்‌ பொருட்டுத்‌ தவத்தாற்‌ 
பெறும்‌ புதல்வர்‌ தம்மினும்‌ பேராற்ற லுடையராய்த்‌ 
இிகழ்வரென்ற கருத்தாலும்‌ தம்‌ மைந்தர்‌ அருஞ்செயல்‌ 
தமது செயலினும்‌ மிகீக இன்பம்‌ விளைக்குமாதலானும்‌, 
சமயக்‌ காப்பிற்குரிய அருள்‌ ஆற்றலைத்‌ தாமே வேண்‌ 
'டிப்பெருது அஃதுடைய அரும்‌ புதல்வரை வேண்டிச்‌ 
சிவபாத விருதயர்‌ தவங்‌ கடந்தனரென்க. 


௧௬ . திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


பரமாசிறியர்‌ பிறந்தகாளும்‌ சிவபெருமான்‌ திரு 
நாளும்‌: திருவாதிரையே. அது கம்‌ நாயனார்‌ சிவம்‌ 
பெருக்குந்‌ தன்மையா ரென்பதற்கு அறிகுறியாகும்‌. 
அவரது குழந்தைப்‌ பருவத்தைப்‌ பற்றிப்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ நயங்கள்‌ யாவும்‌” அமையும்படி பத்துப்‌ பருவத்‌ 
துள்‌ ஓவ்வொன்றிற்கும்‌ ஓவ்வொரு பாடலமைத்‌ துள்‌ 
ளார்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌. நாயனாருடைய செயல்கள்‌ 
யாவுஞ்‌ சமய நாட்டத்தையே குறித்து நின்றன 
என்பது அப்பாட்டுக்களாற்‌ புலனாம்‌. 


ஆளுடைய பிள்ளையாராய்த்‌ தோன்று முன்னமே 
நம்‌ சாயனார்‌ சரியை ரியை யோகங்களை முடித்துக்‌ 
கடவுளோடு ஒப்பத்‌ தொழிலும்‌ வடிவமும்‌ பெற்று 
உயர்‌ பதவியில்‌ இருந்திருத்தல்‌ கூடும்‌ என்பதும்‌, இவ்‌ 
வுலகத்தே உடம்பெடுத்துந்‌ தவ முதிர்ச்சியால்‌ முன்னை 
நல்லுணர்வினைக்‌ குழந்தைப்‌ பருவத்தே பெற்று விளங்‌ 
கனரென்பதும்‌, ' பண்டு திருவடி மறவாப்‌ பான்மை 
யோர்‌ ”, (தம்‌ மேலைச்சார்புணர்ந்தோர்‌' எண்ற திருவாக்‌ 
குக்களான்‌ ஊூத்தறியப்படும்‌. நம்‌ஃநாயனார்‌ குமரப்‌ 
பெருமானது அடியார்‌ வைகும்‌ அருளுலகத்தின்௧கண்‌ 
அப்பெருமானுக்கு . அடுத்த பெரும்பதவியில்‌ இருந்த 
வராய்கீ குமரப்‌ பெருமானுக்குரிய வடிவமுந்‌ தொழி 
௮ம்‌ உடையவராய்சீ சைவ்சித்தாந்தத்தை நிலைகாட்டு 
தற்பொருட்டே மண்ணுலகின்கண்‌ இழிந்தருளின 
ரென்பது அவரைப்‌ பரமசிவத்தின்‌ திருமகனாரென்ற 
பெரியபுராணத்‌ திருவாக்குக்களானும்‌ அருணூரிகாதர்‌ 
முதலிய பெரியோர்‌ வாக்குக்களானும்‌ துணியப்படும்‌. 


ஆனால்‌: கம்‌: ப.ரமாசிரியர்‌ குமரக்‌ கடவுளே, 
ஆன்மா அல்லர்‌ என்று கூறுவது முகமனே யன்றி 
உண்மையாகா து. 


குழக்தைப்‌ பருவம்‌ ௧௪ 


மாாகர மலங்கரிமின்‌ மகரதோ 
சணகாட்டு மணிநீர்‌ வாசத்‌ 
தூகறும்பூ ரணகும்பஞ்‌ சோதிமணி 
விளக்னொடு தூப மேந்து 
மேனையணி பிறவுமெலா மெழில்பெருக 
வியற்றுமென வேவித்‌ தானும்‌ 
வானவர்நா யகரமகனார்‌ வருமுன்‌ பு 
தொழுதணைந்தான்‌ மழவர்‌ கோமான்‌. 


சீறைகுடந்தா பந்திப நீடநிரைத்‌ தேர்தி 
௩றைமலர்ப்பொற்‌ சுண்ண நறும்பொரியு௩ தூவி 
மறையொலிபோய்‌ வானளப்ப மாமுரச மார்ப்ப 
இறைவர்தீரு மைந்தர்‌ தமையெஇர்கோ ஊேற்டுர்‌. 
சிரபுரத்துப்‌ பிள்ளையா ரருளிச்‌ செய்த 
இருப்பதிகங்‌ கேட்டதற்பின்‌ நிருந்து நாவுக்‌ 
கரசுமதற்‌ குடன்பாடு செய்து தாமு 
மவர்முன்னே யெழுந்தருள வமைம்த போது 
புரமெரித்தார்‌ தீருமகனு ரப்ப ரிந்தப்‌ 
புனனாட்டி லெழுந்தருளி யிருப்பீ ரென்று 
கரகமலங்‌ குவித்திறைஞ்சித்‌ தவீர்ப்ப வாக்கின்‌ 
காவலரும்‌ தொழுதரிதாங்‌ கருத்தி னேர்ந்தார்‌. 


மாறில்‌ வண்பெர௫ு வணிகருந்‌ தொண்டரு மலர்ந்த 
8ீறு சேர்தவக்‌ குமாத்தினை நீளிடைக்‌ கண்டே 
யாறு சூடினார்‌ தீருமக னாரணைக்‌ தாரென்‌ 
றீறிலாததோர்‌ மஒழ்ச்சியி னால்விழுஈ்‌ திறைஞ்ச. 
(சம்பந்தர்‌ புராணம்‌ - ௩௧௪, ௫௪௰, ௬௧௭, ௬௭௪) 
இகழு மலங்கற்‌ கழல்பணி வார்சொற்‌ படிசெய்யவோ 
இகழு மலங்கற்‌ பகவூர்‌ செருத்தணி செப்பிவெண்‌ பூ 
'இகழு மலங்கற்‌ பருளுமென்‌ னாவமண்‌ சேனையுபா 
தஇகழு மலங்கற்‌ குரைத்தோ னலதில்லை தெய்வங்களே. 
(கந்தரந்தாதி-௨௯) 


தென்ன வனங்கனஞ்‌ சூழ்காத்‌ திரிகக சூலகரத்‌ 

தென்ன வனங்கனக்‌ தப்பத நீட்டினன்‌ செல்வமூன்‌ பின்‌ 
தென்ன வனங்கனன்‌ ஸீற்றுாற்‌ றிருத்திய தென்னவின்னக்‌ 
சன வனங்கனங்‌ கைச்சிலைக்‌ கூனையும்‌ தீர்த்தருளே. 


(கந்தரந்தாதி- ௫௬) 
2 


௧௮ “திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


ஓமெனுக்‌ தாரக ஒண்பொருள்‌ சிவனுக்‌ 
காமென மொழிந்தே யருட்குரு வானோன்‌ 
பொற்புறு பொதிய வெற்பு.று முனிக்கு 
நற்பொருள்‌ விளக்கு ஞான தேசிகன்‌ 
பொய்வழிச்‌ சமணப்‌ புலையிருள்‌ நீகச்‌ 
சைவம்‌ வளர்க்குஞ்‌ சம்பந்த மூர்த்தி, 
(இருச்செந்தூர்ச்‌ சுப்பீரமணியரகவல்‌-௧-௬.) 
மேற்போந்த செய்யுட்களிற்‌ கூறப்பட்ட வாக்கி 
யங்களானே திருஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ குமரக்‌ 
கடவுளேயென்று கொள்ளுதல்‌ கூடாதோவெனின்‌, 
கூடாது, என்னை ? .சம்பந்தர்‌ புராணம்‌-௫௫-ம்‌ திருப்‌ 
பாடலில்‌ ஆரியர்‌ சேக்கிழார்‌ “பண்டு இருவடி மற 
வாப்‌' பான்மையோர்தமை' என்‌ றமையால்‌ சிவபெரு 
மானது திருவடி மறவாத அடியவரென்பது தெளியப்‌ 
படும்‌. குழந்தைப்‌ பருவத்திலே ஞானம்‌ பெறும்‌ பான்‌ , 
மையுடையார்க்கு அம்மையப்பராக இறைவன்‌ எழுக்‌ 
தருளி ஞானப்பால்‌ கொடுத்தமையால்‌ கம்‌ காயனார்‌ 
சிவபெருமான்றன்‌ திருமகனார்‌ என்று சொல்லுவதற்‌ 
குப்‌ பெரிதும்‌ பொருத்தமுடைமைபற்றி முகமனாக 
அவ்வாறு கூறினாரே யன்றி, குமரக்கடவுளின்‌ திருவ 
வதாரமென்று யாண்டுங்‌ கூறிற்றிலர்‌. திருத்தொண்‌ 
டின்‌ நிலைவிளக்க வந்த அடியவர்‌ என்பதையே ஆசிரியர்‌ 
சேக்கிழார்‌ பலவிடத்தும்‌ விளக்கினார்‌. திருநாவுக்கரசு 
கரயனார்‌ ஈம்‌.நாயனாரைச்‌ சிறப்பித்துக்‌ கூறுமிடத்தே 
“கதவந்‌ தொண்டு உறைக்கப்பாடி யடைப்பித்த தழைத்த: 
மொழியார்‌” என்று (திருகாவு. பு. ௨௮௰) மொழிந்த 
தாகவும்‌, “மெய்த்‌ தொண்டர்க்கு இடையீடு பெரிதா 
மன்றே: (சம்பந்தர்‌ புராணம்‌. ௫௬௯௨) என்று நினைந்த 
தாகவும்‌ ஆரியர்‌ சேக்கிழார்‌ குறித்தது காண்க. 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌, திருஞான சம்பந்தரைத்‌ 
இருகாவுக்கரசர்‌, திருகாளைப்போவார்‌ முதலியாரோடு 
சேர்த்து, 


குழந்தைப்‌ பருவம்‌ ௧௯ 


. நற்றமிழ்வல்ல ஞானசம்பந்தன்‌ 
நாவினுக்கரையன்‌ ஈசளைப்போவானுங்‌ 
கற்றகுதன்ஈற்‌ சாக்கியன்சிலந்தி 
கண்ணப்பன்‌ கணம்புல்ல னென்றிவர்கள்‌ 
குற்றஞ்செய்யினுங்‌ குணமெனக்கருதுங்‌ 
கொள்கைகண்டுகின்‌ கு ரகழலடைந்தேன்‌ 
பொற்றிரள்மணிக்‌ கமலக்கண்‌ மலரும்‌ 
* பொய்கைகுழ்‌ திருப்புன்‌ க.ருளானே. ட்‌ 
்‌ (சும்‌. தேவாரம்‌) 
என்றருளிச்‌ செய்தமையானும்‌ ஈம்‌ நாயனார்‌ தொண்ட 
ரென்பது இனிது விளங்கும்‌. சம்பந்தர்‌ தமது தேவா 
ரத்துள்‌ 'நன்னெஞ்சே' என்றும்‌, 'என்ன்‌ புண்ணியஞ்‌ 
செய்தனை நெஞ்சமே' என்றும்‌, *தானெனை யாண்ட 
வன்‌” என்றும்‌ அருளிச்‌ செய்தமையானும்‌' அவர்‌ 
அடியார்‌ என்பது துணியப்படும்‌. ஞானப்பா லுண்ணு 
வதற்குமுன்‌ தவமுதிர்ச்சியால்‌ கூழந்தைப்‌ பருவத்தே 
பண்டை. நல்லுணர்வு பெற்றதும்‌ நிரந்தரமாக அல்லா 
மல்‌ ஓரொருகால்‌ என்பதே குறிக்கப்பட்டது. 
ன்‌ க 
“தம்மேலைக்‌ சார்புணர்ந்தே' யென்னாது 
“தம்மேலைச்‌ சார்புணர்ந்தோ சாரும்‌ பிள்சளாமை தா” 


என்றது அதனை வற்புறுத்தும்‌. ஆதலால்‌ சிவஞாலம்‌ 
பெறுவதற்குமுன்‌ உயிர்க்குரிய தன்மைகள்‌ அவர்க்‌ 
இருந்தமை உணரப்படும்‌. புராண முழுவதிலும்‌ ஈம்‌ 
நாயனார்‌ உண்மைத்‌ தொண்டர்‌ தலைவராய்த்‌ திகழ்ந்தன 
ரென்பதே போதருகின்றது. அவர்‌ கந்தக்‌ கடவுளின்‌ 
அம்சமாயிருக்து தொண்டராய்‌ நடிதீதாரென்று 
கோடற்குச்‌ சான்று யாதுமில்லை. எல்லாவுயிர்களும்‌ 
உய்தி எய்துவதற்கு வழிகாட்டவரும்‌ தலைவரும்‌ ஓர்‌ 
உயிராக இருத்தலே அவ்வுயிர்கட்குக்‌ தாமும்‌ வீடு 
அடையலா மென்னும்‌ உறுதியைப்‌ பயக்குமாதலின்‌ 
அதுபற்றி இழுக்கு என்னையென்‌ ரொழிக. 


உ௰ இஒருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


சிவஞானமும்‌ சிவானுபவமும்‌ தொடக்கத்திலேயே 
மூழுவதும்‌ ஒருங்கு பெறுவதற்கு உயிர்‌ தகுதி வாய்ந்த 
தன்ருகலின்‌, ஞானப்பாலானது பொன்‌ வள்ளத்திற்‌ 
கரந்.தாட்டப்பட்டது. இக்காரணத்தைக்‌ குறிப்பாக, 
தெய்வச்‌ சுருதி தமிழ்க்கள்‌ றித்‌ 
தீட்டா நில்மைத்‌ தெனவுலகல்‌ 
தெறிக்குங்‌ காழிச்‌ சவஞானச்‌ 
செம்மல்‌ குழவிக்‌ கருள்ஞானம்‌ 
பெய்து கொடுக்க வோமுலையாம்‌ 
பெரிய மலைவா யுறுத்துமென்றோ, 
பெருமான்‌ தனையுங்‌ குழைத்தவலிப்‌ 
பெற்றி யறிந்து தடுத்தோ, பூங்‌ 
கையீ லிலகு ககக்கு றிபற்‌ 
கதுவ கோமென்ேோ, தீம்பால்‌ 
கறந்து கொடுத்தா யெனச்சகமார்‌ 
கனிந்து பாட மகைமுகிழ்க்கும்‌ 
வைவைத்‌ தமைத்த மதர்வேற்கண்‌ 
வாழ்வே வருக வருகவே 
வளங்கூர்‌ குளந்தைப்‌ பதியமூத ழு ்‌ 
வல்லி வருக வருகவே. (அமுதாம்பிகை பி. த.) 
என்னுஞ்‌ செய்யுளில்‌ ஆசிரியர்‌ ஃரிவஞானசுவாமிகள்‌ 
அமைத்தது கருதத்தக்கது. சிர்காழிப்‌ புராணத்துள்‌ 
முருகனையே தமக்குக்‌ குழந்தையாக வரவேண்டு 
மென்று சிவபாத விருதயர்‌ தவங்‌ கிடந்தாரெனவும்‌ 
௮லவ்வாழே கந்தக்‌ கடவுள்‌ கமலத்‌ தடாகத்தின்‌ பாங்கர்‌ 
ஓர்‌ மைந்தனாய்‌ வந்துதித்தனரெனவுங்‌ கூறுஞ்‌ சரிதை 
பெரியபுராணத்தோடு ஓவ்வாமையின்‌ அது பெளரா 
ணிக மதமாமேயன்றி உண்மையாகாது. பகவதியார்‌ 
மணிவயிற்றில்‌ 'உருத்தெரியவரும்‌ பெரும்பே றுலகுய்ய 
உளதாக” என்றதனை முகமனென்று கொள்வதற்கிட 
மில்லை. அருணகிரிகாதர்‌ முருகக்‌ கடவுளைத்‌ துதிக்கும்‌ 
பாடல்களில்‌ அப்பெருமான்‌ சமணர்களை வென்றதாக 
௮ம்‌ சைவத்தை காட்டியதாகவும்‌ செப்பியதென்னையோ 


குழந்தைப்‌ பருவம்‌ ௨௪ 


வெனின்‌, சீகண்ட ருத்திரர்‌ மகேசுரருடைய வடிவமுச்‌ 
. தொழிலு முடையவரயமய்‌ கின்‌ துபோல நம்‌ நாயனார்‌ 
குமரக்‌ கடவுளோடு ஓத்த வடிவமுந்‌ தொழிலுமுடை 
யவராய்‌ அவருக்கடுத்த நிலையில்‌ நின்‌ றமையாலும்‌ 

அது பற்றி அவரை அபர: முருகன்‌ என்று கருதுங்‌ 
கொள்கை. அருணூரிநாதர்‌ காலத்தே நிலவிய தாக 
_லரனும்‌, அபர மூருகற்குரிய செயல்கள்‌ பர முருகற்குங்‌ 
கூறுவது தோத்திர வழக்கும்‌ புராண வழக்குமாத 
லானும்‌ அவ்வாறே இருமாலின்‌ அவதார மெனப்படுஞ்‌ 
சீராமருடைய செய்கை யனைத்துக்‌ திருமாலுக்‌ கேற்றிக்‌ 
கூறும்‌ வழக்கு அருணடரிகாதர்‌ பாடலுட்‌ காணப்படுத 
லானும்‌ அது “புராண வழக்‌” கென்பது தெளியப்படும்‌. 


௩... காளப்பாலுண்டு தீருஅருள்‌ 6பறுதல்‌ 


ர சிவனடியே சிந்திக்கும்‌ திருப்பெருகு சிவஞானம்‌ 
.பரமதனை யறமாற்றும்‌ பாங்கனிலோங்‌ யஞானம்‌ 
உவமையிலாக்‌ கலைஞானம்‌ உணர்வரிய மெய்ஞ்ஞான ௩: 
தவமுதல்வர்‌ சம்பந்தர்‌ தாமுணர்ந்தா ரக்நிலையில்‌, 
எப்பொருளு மாக்குவாம்‌ ஈசனே யெலுமுணர்வும்‌ 
அப்பொருடா னாளுடையார்‌ அடியார்க ளெனுமறிவும்‌ 
இப்படியா லிதுவன்‌ றித்‌ தம்மிசைவு கொண்டியலுந்‌ 
துப்புரவில்‌ லார்துணிவு அுகளாகச்‌ சூழ்ந்தெழுந்தார்‌- 
(சம்பந்தர்‌ புராணம்‌-எ௰, ௭௧) 
ஆளுடைய பிள்ளையார்‌ தம்‌ ஞானத்‌ தந்‌ைதையாரா 
கிய பரம சிவத்தினைப்‌ பிரிந்த உணர்ச்சி தோன்றிய 
போது, அஞ்சினவர்போல்‌ இடையிடையே குறிப்பாக 
அழுதனர்‌. ஒருகாள்‌ தம்‌ தகப்பனுராகிய சிவபாத 
விருதயர்‌ நீராடச்சென்ற பொழுது, பிள்ளையார்‌ தாமும்‌ 
உடன்‌ செல்லக்‌ ௧௬இ-அழுது அவர்‌ பிள்சென்ருர்‌. 
அதுகண்டு சவபாத விருதயர்‌ பிள்ளயாரை வரக்கூடா 
தென்று விலக்கவும்‌ அவர்‌ பொஜற்கிண்கிணியவரிந்த 
கால்களைக்‌ கொட்டியமுது மீளாது நின்றமையால்‌ 
அவரையும்‌ உடனழைத்துச்‌ சென்றனர்‌. பிள்ளையா 
ரோடு திருக்கோயிலிலுள்ள திருக்குளத்தின்‌ துறையை 
யடைந்து பிள்ளையாரைக்‌ கரையிலே நிறுத்திவிட்டுத்‌ 
தந்தையார்‌ திருத்தோணிபுர முதல்வ்ரையும்‌ உமை 
யம்மையாரையும்‌ வணங்கி நீருள்‌ மீழ்கி நியமங்கள்‌ 
பல செய்த பின்பு ' அகமருட'மந்திரஞ்‌ (மறமகற்று 
மந்திரம்‌) சொல்லி நீருட்‌ சிறிதுநேரம்‌ மூழ்கி நின்ற 
காலை அவரைக்‌ காணாமையினால்‌ பிள்ளையார்‌ பொறுத்‌ 
இராது பண்டு கடவுளுடைய திருவடியை வழிபட்ட 
உணர்ச்சி வந்து மூண்டமையால்‌ அதை நினைந்து அழத்‌ 


ஞானப்பாலுண்டு திருவருள்‌ பெறுதல்‌ ௨௩ 


தொடங்கினார்‌. கண்களில்‌ நீர்ததும்பக்‌ கைகளைப்‌ 
பிசைந்துகொண்டு உதடுதுடிப்ப விம்மி யழுத்காலை 
அவர்‌ தோணியப்பர்‌ வீற்றிருக்கின்ற திருக்கோயிழ்‌ 
சிகரத்தைப்‌ பார்த்து, *: அம்மே அப்பா ' என்றழைதீ 
தனர்‌. அவர்க்கருள்‌ செய்யக்‌ கருதிய திருத்தோணி 
யப்பர்‌ தம்‌ தேவியாரோடு விடையின்மே லெழுக்‌ 
-தருளிப்‌ பொய்கைக்‌ கரையை யணைந்து, அம்மையைப்‌ 
பார்த்துப்‌ பொன்‌ வள்ளத்திலே திருமுலைப்‌ பாலினைக்‌ 
கரந்து பிள்‌௯சயாருக்கு ஊட்டும்படி. கட்டளையிட்டரு 
ளினர்‌. அவ்வாஜறே அம்மையார்‌ திருமுலைப்‌ பாலைப்‌ 
பொற்கண்ணத்திலே கரந்தருளி அதிலே பெறற்கரிய 
சவஞுனமாகய இனிய அமுதத்தையுங்‌ குழைத்துக்‌ 
குழந்தையின்‌ கண்ணைத்‌ துடைத்துப்‌ பாலுணவை 
உண்ணும்படி. கொடுத்தருளினர்‌. யாவர்க்குந்‌ தந்‌ைத 
- யாராகிய அம்மையு மப்பனும்‌ இவ்வாறு பிள்ளையா 
ருக்கு ஞானத்தைக்‌ கொடுத்தமையால்‌ விண்ணவர்க்‌ 
கும்‌ முனிவருக்கும்‌ பெறுதற்கரிய ஒப்பற்ற சிவஞானச்‌ 
செல்வத்தை அவர்‌ பெற்றுத்‌ திருஞான சம்பந்தரென்‌ 
னும்‌ பெயர்க்‌ குறியவரானார்‌. 


அருட்‌ சத்தியினது ஞானப்பால்‌ அருந்தியதன்‌ 
பயனாக ஈம்‌ ஆளுடைய பிள்ளையார்‌, * சிவனடியே 
சிந்திக்கும்‌ திருப்பெருகு சிவஞானமும்‌,” * பவமதனை 
யறமாற்றும்‌ பாங்கினி லோங்கிய ஞானமும்‌,” உவமை 
யிலாக்‌ கலைஞானமும்‌,' *உணர்வரிய மெய்ஞ்ஞானமும்‌” 
ஒருங்குணர்ந்தனர்‌. இறைவனாலே எல்லாப்‌ பொருள்‌ 
- களும்‌ ஆக்கமடைகன்றன வென்ற உணர்ச்சியும்‌, அங்‌ 
ஙனம்‌ ஆக்கப்பா டெய்தும்‌ பொருள்களுள்ளே இறைவ 
னடியார்‌ அடங்குவ ரென்ற அறிவும்‌, ஈசன்‌ இவ்வாறு 
அருள்‌ புரின்றான்‌ என்ற உணர்ச்சியுமின்றித்‌ தமது 
சிற்றறிவிற்கு ஓத்தபடி. யொழுகும்‌ வலியில்லார.ு 


௨௪ இருஞ்னசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


கொள்கை மாய்க்தொழியும்படி உண்மை. நிலை உட்டு 
வான்‌ எழுந்தனர்‌. 


ஆயகாலை திருக்குளத்தின்‌ “முழுகி நியமங்கள்‌ 
முடித்துக்‌ கரையேறிய: சிவபாத விருதயர்‌ உயர்‌ 
ஞானத்தோடு விளங்குகின்ற பிள்ளையாரைப்‌ பார்த்து 
யார்‌. கொடுத்த, பரலுணவை நீயுண்டா யென்று 
வெகுண்டு, எச்சில்‌ படும்படியாக உனக்கு இது 
கொடுத்தவரைக்‌ காட்டு என்று கையில்‌ ஒரு குச்சியை 
யெடுத்தோங்கினார்‌. அப்போது பிள்ளையரராகிய 
பெருந்தகையார்‌ ஆனந்தச்‌ கண்ணீர்‌ பெய்துகொண்டு 
ஐருகாலைத்‌ தூக்கி ஒரு இருக்கை” விரலை உச்சியின்‌ 
மேலே யெடுத்து, வானில்‌ நிறைந்த பேரொனியிலே 
விளங்கும்‌ இளங்காளைமீது உமையம்மையாரோடு 
அளவில்லாத கரண புரிந்து நின்‌.ற பெருமானைச்‌ சட்‌ : 
ட்க்காட்டி, உண்ணிறைந்த சிவானுபவத்தின்‌ பயனாய்‌ 
வெளியே யெழுகின்ற ஒப்பற்ற தமது ஞானத்‌ இரு. 
மொழியினாலே அளவற்ற மந்திரங்கட்கு மூலமாகிய 
ஓங்காரத்தோடு கலந்த எழுத்தாற்‌ , ர௫டங்‌க இவ்‌ 
'வுலகவர்‌ அருளுரைபெறழ்‌ றுய்யுமாறும்‌ எல்லாவுயிர்க 
ஞம்‌ மகிழ்ச்சி. மிக்குறுமாறுந்‌ தமது திருவருட்‌ பாடல்‌ 
பரமசிவத்தின்பாற்‌ சென்று ஏற்றுக்கொள்ளப்‌ படுவ -: 
தற்கு. வாயிலாகச்‌ சிவபெருமானது. திருச்செவியைச்‌ 
சிறப்பித்துச்‌ செவ்விய இரையேயோடு எடுத்த 
* தோடுடைய செவியன்‌ ” என்னும்‌ அனுபவ உண்மை 
மிக்க திருப்பதிகத்தை மொழிந்து அதனாற்‌ பிரமபுர்‌ 
மேவிய அண்ணலை அடையாளங்களுடன்‌ இனி தெடுத்‌ , 
அக்‌ கூறி எம்மை இவ்வாறு செய்த பிரான்‌ இவனன்றே 
யென்று தந்தையாருக்கு அறிவுறுத்தினர்‌. 


இக்கிலவுலகல்‌ வாழ்பவர்‌ தவறிழைத்தாலும்‌ 
மீண்டு இறைவன்பால்‌ அடைக்கலம்‌ புகுந்தால்‌ பரம 


ஞானப்பாலுண்டு திருவருள்‌ பெறுதல்‌ ௨௫ 


சிவத்தின்‌ பெருங்கருணை அவர்க ஏற்றுய்விக்கு 
மென்று அறிவுறுத்துவான்‌, ஆழ்ந்தாராயாது க்யிலையை 
யெடுக்க முயன்ற இர! வணன்‌ அம்மலைக£ழ்‌ அழுத்தப்‌ 
பட்டுத்‌ துன்புற்ற காலை மனச்‌ இரும்பி அன்பொடு 
இன்னிசைப்‌ பாடல்‌ பாடியவுடன்‌ கருணைக்‌ கடவுள்‌ 
அவனுக்‌ கருள்புரிந்த சீர்மையை : ஈம்‌ பரமாகிரியர்‌ 
தமது ஒவ்வொரு பதிகத்துள்ளும்‌ எட்டாவது திருப்‌ 
பாட்டின்கண்‌ எடுத்தோ தினார்‌. 


தம்மை அன்புடன்‌ வழிபடுவார்க்கே சிவபெரு 
மான்‌ அருள்செய்வ தென்றிருப்பவும்‌ அவரைத்‌ 
தொழாது தாங்களே கடவுள்‌ ரென்ற நீப்புக்‌ 
கொள்கையினாலே . மயக்க மடைந்த மாலுமயனும்‌ 
இழிந்த பிறப்பாகிய பன்றியும்‌ அன்னமுமாய்‌ அடிமுடி 
தேடியும்‌ - அவனை அறியாதொழிந்து, பின்னர்‌ அஞ்‌ 
செழுத்தோ தி உய்ந்த வரலாற்றை ஒன்பதாவது இருப்‌ 
பாட்டினுள்‌ வைத்தார்‌. 


பத்தாந்‌ இருப்பாட்டினுள்‌, கலஞானங்கட்‌ கெல்‌ 
லாம்‌ தலைவராகிய சிவபெருமானது அருள்‌ நெறியை 
யறிந்து உய்ய மாட்டாது தம்மிற்றாுமே ஈலங்கொளக்‌ 
கருதும்‌ அறிவில்லாத சமணர்‌, புத்தர்‌ மூதலியோ 
ருடைய சமயகெறிகள்‌ பழிவிளைக்குங்‌ குற்றமூடையன 
என்று எடுத்து மொழிக்தார்‌. 


பதினொன்றாவது திருப்பாட்டினைப்‌ :பதிகப்பயன்‌ 
முதலியன கூறுந்‌ ,திருக்கடைக்காப்பாக அமைத்துத்‌ 
திருப்பதிகம்‌ பாடி.த்‌ தொழுது நின்ருர்‌. 


. நின்றவுடன்‌ ௩ம்‌ நாயனார்‌ யாவரும்‌ பெ அதுற்கரிய 
திருவருள்‌ பெத்றதைக்‌ கண்டு விண்ணவரெல்லாரும்‌ 
விசும்பினிற்‌ கூடித்‌ தேனொமழுகும்‌ பூமாரி பொழிந்தனர்‌. 


"௨௬ இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


வானத்தின்‌ மங்கல ஓசையும்‌, கந்தருவர்‌ கின்னரர்‌ 
முதலியோரது இசைக்கடல்‌ முழக்கமும்‌, இந்திரன்‌ 
முதலியோரது தி முழக்கமும்‌, அளவற்ற கணநாத 
ரது அரகரவென்னும்‌ ஓலியுள்‌ அடங்கின. மந்திர 
வொலிகள்‌ மிகுதி முழங்கின. இழஹைவனத்‌ தொழ 
. வந்த விண்ணோர்‌ முடி.களினின்றும்‌ சிந்திய மணிகள்‌ 
மழைத்துளிகள்போல நிலத்தே விழுந்து நிறைந்தன. 
தவ முனிவர்களாகிய கடல்‌ புடைசூழச்‌ சிவஞானப்‌ 
பிள்ளையாருக்கு எல்லையற்ற பிறவிக்‌ கடலைக்‌ கடந்‌ 
இிடும்படியாகத்‌ தம்‌ இணையடிகளை அருள வந்த இறை 
வர்‌ தம்‌ தையலாரோடு திர௫ுக்கோயிலிலுள்ள பெருந்‌ 
தோணியை யடைந்தனர்‌. இறைவர்‌ அவ்வாறு அணைந்‌ 
தமை கண்ட மழவிளங்கன்றுகிய . மாயனாரும்‌ தமது 
கண்வழியே கருத்துச்‌ செல்ல அப்பெருமான்‌ கண்ணிய 
இருக்கோயிலினுட்‌ புகுந்தனர்‌. 


எத்துணையோ தவஞ்செய்து ஈம்‌ நாயனார்க்குத்‌ 
தந்தையெனப்‌ பெற்ற அந்தணர்‌ திலகர்‌ கையிலெடுத்த 
சிறுகோல்‌ கழழேவிழக்‌ கைகுவித்துக்‌ களிப்படைந்து 
கூத்தாடி மிக்க வியப்போடும்‌ விருப்போடும்‌ காயனா 
ரரூளிய அருந்தமிழ்ப்‌ பதிகத்தால்‌ அறியக்கிடந்த 
குறிப்புப்‌ பொருளை உணர்ந்தனர்‌. தம்‌ புதல்வரைப்‌ 
போலத்‌ தாம்‌ கடவுளைக்‌ காணப்பெற்றிலரெனினும்‌, 
நிகழ்ந்தவற்றைப்‌ பார்த்து அவை இறைவரது திரு 
வருட்டிறனே யென்று துணிந்து, தம்‌ புதல்வர்‌ பின்‌ 
சென்ராுர்‌. 


இவ்வற்புதச்‌ செய்தியறிந்த வேறு அந்தணர்களும்‌ 
மயிர்க்கூச்செறிந்து இப்படிப்பட்ட அருஞ்செயல்‌ 
இதற்குமுன்‌ யாண்டும்‌ ஈடந்ததில்லையே, இஃது என்ன 
வியப்பென்று வியந்து திருக்கோயில்‌ வாயிலில்‌. ஒருங்கு 
கூடினர்‌. இருத்தோணியில்‌ வீற்றிருந்த பெருமான்‌ 


ஞானப்பாலுண்டு திருவருள்‌ பெறுதல்‌ ௨௭ 


விடைமேற்‌ போந்து உமையம்மையாரோடு தம்மை 
யாட்கொண்டருளிய திறத்தினைப்‌ பிள்ளையார்‌ அவர்‌ 
கட்கு எடுத்துக்‌ கூறினர்‌. ஏழிசை நிறைந்த செம்‌ 
தமிழ்ப்‌ பதிகங்களால்‌ இறைவனையே பாரடுந்‌ திருத்‌ 
தொண்டு வாய்க்கப்பெற்ற சிறப்புடன்‌ ஞானப்பால்‌ 
மணங்கமழும்‌ அமுதவாயினர்‌, அந்தணர்‌ பலர்‌ விருப்‌ 
புடன்‌ சூழத்‌ திருக்கோயிலினின்றும்‌ புறப்பட்டார்‌. 
அப்போது சீர்காமிப்‌ பதியிலுள்ள யாவரும்‌ கோபுர 
வாயிலுக்கு- வந்து அவரை எதிர்கொண்டு அவர்‌ திரு 
வருள்பெற்ற திறனை வியந்து துதித்தனர்‌. 
-்‌ காழியர்‌ தவமே கவுணியர்‌ தனமே கலைஞானத்‌ 

தாழிய கடலே யதனிடை யமுதே அடியார்முன்‌ 

வாழிய வர்திம்‌ மண்மிசை வானோர்‌ தனிகாதன்‌ _ 

ஏழிசை மொழியா டனதிரு வருள்பெற்‌ றனையென்பார்‌. 


மறைவளர்‌ திருவே வைதிக நிலையே வளர்ஞானப்‌ 
பொறைய்ணி முகிலே புகலியர்‌ புகலே பொருபொன்னித்‌ 
துறைபெறு மணியே சுருதியி னொளியே வெளியேவக்‌ 
இிஜையவ னுமையா ஞடனருள்‌ தரவெய்‌ தினயென்பார்‌. 


*. 
புண்ணிய முதலே புனமணி யரைஞா ணொடுபோதுங்‌ 
கண்ணிறை கதிரே கலைவளர்‌ மதியே கவின்‌ மேவும்‌ 
பண்ணியல்‌ கதியே பருவம தொருமூ வருடத்தே 
எண்ணீய பொருளாய்‌ கின்றவ ரருள்பெழ்‌ றனையென்பார்‌. 


(சம்பந்தர்‌ புராணம்‌-௯௬௧, ௬௨, ௬௩) 


திருஞான சம்பந்தப்‌ பெருமான்‌ மூன்று வயதிலே 
கடவுளுடைய திருவளைப்‌ பெற்றது யாவர்க்கும்‌ பெரு. 
வியப்பை தரக்கூடியதே. சந்தானாசாரியருட்‌ டலைவ 
ராகிய மெய்கண்ட தேவரும்‌ அத்துணை வயதிலே அருள்‌ 
பெற்றனரெனக்‌ கேட்கப்படுகின்றனம்‌. அன்‌ றி.. 
ஏனைச்‌ சைவாசிரியர்களும்‌ பிறசமயத்‌ தலைவர்களும்‌. 
குழந்தைப்‌ பருவத்தில்‌ உயர்ஞானம்‌ பெற்றதாக யாம்‌ 


௨௮ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


யாண்டுங்‌ கேட்டிலேம்‌. சம்பந்தப்‌ பெருமான்‌ ஒழு 
வரே தமது திருவாக்கனாலே தமக்குப்‌ பிள்ளைப்‌ பரு 
வத்தில்‌ ஞானப்பால்‌ கஇடைத்ததை இனிது கூறி 
யுள்ளார்‌. மதுரையிலே பல்லாயிரம்‌ சமணர்கள்‌ ஈம்‌ 
பெருமானை எதிர்த்த காலையில்‌ அவர்களது ஆர 
வாரத்தைக்‌' கண்டு அஞ்சிய பாண்டிமாதேவியார்க்கு 
அமைதி கூறுமிடத்து, 

மானி னேர்விழி மாதராய்‌ வழுதிக்கு 

்‌ மாபெரும்‌ தேவிகேள்‌ / 

பால்நல்வா யொருபாலன்‌ ஈங்‌கவன்‌ என்று 5 

ரீபரி வெய்திடேல்‌ (௪, தேவாரம்‌) 


என்று அவர்‌ அருளிச்‌ செய்தமையால்‌ மதுரைப்‌ பதி 
யில்‌ வாது நிகழ்ந்த காலையிலே ஈம்‌ நாயனார்‌ பால்‌ 
மணம்‌ வீசக்கூடிய ஒரு பாலனா யிருக்தமை தெளிவு. 
அதற்குச்‌ சில காலத்தற்கு முன்பேயே அவர்‌ இருவருள்‌ 
பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. மற்றொரு பதிகத்திலே, 

போதையார்‌ பொற்குண்ணத்‌ தடிசில்‌ பொல்லாதெனத்‌ 

.தாதையார்‌ முனிவுறத்‌ தானெனை யாண்டவன்‌ 

காதையார்‌ குழையினன்‌ கழுமல வளககர்ப்‌, 

பேதையா ளஎவளொடும்‌ பெருந்தகை யிருந்ததே. 

ன்‌ (௪, தேவாசம்‌) 

என்றருளிச்‌ செய்தமையால்‌ பரமசிவன்‌ உமையம்மை 
யாரோடு எழுந்தருளித்‌ தமக்கு ஞானப்‌ பாலமுதம்‌ கல்‌ 
கயதை அவரே உரைத்தவாறுகும்‌. இது ௩ம்‌ நாயனார்‌ 
குழந்தைப்‌ பருவத்திலேயே இருவருள்‌ பெற்றதற்கு 
அகச்சான்றாகும்‌. 


அங்ஙகனக்‌ இருவருள்‌ பெத்திருத்தல்‌ கூடுமோ என்‌ 
பார்க்கு அது கூடுமென்றே விடுக்கற்பாலது. இற்‌ 
றைக்‌ காலத்திற்கூடச்‌ சிறுமகார்‌ சிலர்‌ அளவற்ற 
க்ண்த நூற்புலமை வல்லராய்‌ ஒரூமணி கேரத்திற்‌ 


ஞானப்பஈலுண்டு திருவருள்‌ பெறுதல்‌? ௨௯. 


'செய்து முடிக்கக்கூடிய கணக்குகட்கு இரண்டொரு 
வினாடியில்‌ முடிவு கூறவல்ல ஆற்றல்‌ பெற்றிருத்தலைக்‌ 
காண்கின்றோம்‌. இவர்கள்‌ இவ்வாறு பெற்திருத்தற்‌ 
குக்‌ காரணம்‌ முற்பிறப்பில்‌ அளவுகடந்த கணித நாற்‌ 
பயிற்சி இவர்கட்கு .அமைந்திருந்ததே யாகும்‌. அவ்‌ 
வாறே முற்பிறப்பிற்‌ கடவுள்மாட்டு அளவற்ற அன்பு 
செலுத்தி, அவர்‌ திருவருட்குப்‌ பெரிதும்‌ உரிமை பெற்‌ 
றிருந்தவர்கள்‌ இப்பிறப்பிலே மிக்க இளமைப்‌ பருவக்‌ 
இலேயே அத்‌ திருவருட்‌ பேற்றினை எய்துதற்குரிய 
த்குதி யுடையராதலால்‌ கூடுமென்பது கருதத்‌ தக்கதே. 
அங்ஙனம்‌ திருவருள்‌ பெற்றவர்‌ ஓருவர்‌ இழுவரே 
யொழியப்‌ பிறரெவரும்‌ இலராலோவெனின்‌ இலர்‌. 
உலகத்தில்‌ மிக்குப்‌ பயின்றுவருங்‌ : கணித நூலிலே 
எல்லையற்ற வியப்புப்‌. புலமைவாய்நங்த இளஞ்சிருர்‌ 
மிகச்‌ சிலரே யிருத்தல்போலக்‌ கடவுளை மெய்யன்‌ 
போடு பயன்‌ கருதாது வழிபாடு செய்தல்‌ அரிதினும்‌ 
அரிதாய்க்‌ காணப்படும்‌ இக்காலத்திலே மிகமுயன்றும்‌ 
பெறுதற்களிய திருவருட்‌ பேற்றினைக்‌ குழவிப்பருவத்‌ 
திலே, எய்து தீ குரியோர்‌ ஒருவரிருவரே யாயிருத்தல்‌ 
வியப்பாகாது.. . சண்டேசுர நாயனாரும்‌ இளமைப்‌ பரு 
வத்தினரே. கண்ணப்பர்‌ குழந்தைப்‌ பருவத்தைக்‌ 
கடந்தவ ரெனினும்‌ அறிவால்‌ அப்பருவத்தினரோ 
டொத்தவழரே. உலகத்திலே திருவருள்‌. பெற்றவரே 
மிகச்‌ சிலர்‌. அவுள்ளுங்‌ குழந்தைப்‌ பருவத்தில்‌ 
இருவருள்‌ பெற்றவர்‌ ஒருவரிருவர்தான்‌ இருத்தல்‌ 
கூடும்‌. இயற்கை யறிவினைக்‌ கல்வியாகிய செயற்கை 
யறிவாற்‌ செம்மைப்‌ படுத்துவதற்குப்‌ பன்னாள்‌ வேண்‌ 
டப்படும்‌. திருவருளினுலே இயற்கை அறிவு விளக்க 
மெய்துவதாயின்‌ . ஒரு * கணத்திலே அது நிகழும்‌. 
அதற்கு காள்‌ பல வேண்டியதில்லை. பல விளக்குகளை 
ஒவ்வொன்றாகக்‌ கொளுத்த வேண்டுமானால்‌ மிகுந்த 


௩௰ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌. 


சே ரஞ்செல்லும்‌. பல மின்சார விளக்குகளை ஒரே 
கருவியின்‌ இயக்கத்தால்‌ ஒரு கணப்பொழுதில்‌ ஏற்றி 
விடலாம்‌. ஆதலால்‌ ஈம்‌ நாயனார்‌ திருவருளினாலே 
ஓதாது எவற்றையும்‌ உணர்ந்தது அவர்க்கு இயல்பாவ 
தொன்றே யன்றி அரியதன்று. 

கல்லாதே யெல்லாங்‌ கற்பித்தான்‌ காண்‌ 

(அப்பர்‌-திருத்தாண்‌ டகம்‌) 

என்றதுங்‌ காண்க. 

ஆயிர மைலுக்கு அப்பாலுள்ளவற்றைச்‌ சேய்மை 
யுணர்ச்சி (0௨்‌ர௦37கா6) என்னும்‌ யோகக்‌ காட்சிய 
னால்‌ அறியக்கூடுமென்பது இக்காலத்து ஆராய்ச்சியால்‌ 
விளங்குகின்றது. அ௮.வ்வாறே காலத்தான்‌ மறைக்கப்‌ 
பட்டுள்ளவற்றையும்‌ பாசம்‌ நீங்கிய விரிந்த அறிவி 
னாலே ஞானிகள்‌ அறிவாரெனக்‌ கொள்க. 

ஒருமைக்கட்‌ டான்கற்ற கல்வி யொருவற்‌ 

கெழுமையும்‌ ஏமாப்‌ புடைத்து (குறன்‌- ௩௯௮) 


என்ற வண்ணம்‌ முன்னைப்‌ பல்‌ பிறவிகளிற்‌ பயின்ற 
ஞானமானது ஒரு பிறவியிலே மிக்க விளக்க மடைதல்‌ 
இயல்பே. முன்னை நற்கல்வியின்‌ பயனாக ஆகம.ஞான 
மாகிய அபர ஞானத்தையும்‌, முன்னைப்‌ பெருந்‌ தவத்‌ 
தின்‌ பயனாக அனுபவ ஞானமாகிய பரஞானச்தையும்‌, 
நம்‌ பரமாசிரியர்‌ திருவருளினாலே குழந்தைப்‌ பருவத்தே 
பெற்றுத்‌ திகழ்ந்தனர்‌. 


*திவனடியே இிந்திக்கும்‌” என்ற இருப்பாட்டில்‌ 
நான்கு வகை ஞானம்‌ கூறப்பட்டுள்ளன. அவற்றைப்‌ 
பற்றிய ஆராய்ச்சி விரிவாகப்‌ புலவர்க்குள்‌ நிகழ்ந்துள்‌ 
ளது. கேட்டல்‌, சிந்தித்தல்‌, தெளிதல்‌, நிட்டைகூடுதல்‌ 
என்னும்‌ நான்கின்‌ சார்பாக ஞானம்‌ நான்கு வகைப்‌ 
படு மென்பர்‌ ஒரு சாரார்‌. அபரஞானம்‌, . பரஞான 


ஞானப்பாலுண்டு திருவருள்‌ பெறுதல்‌' ௩௧ 


மென்ற இரண்டே நான்காகக்‌ கூறப்பட்டன வென்பர்‌ 
மற்றொரு சாரார்‌. இச்செய்யுளிலே இவ்வகைகளைப்‌ 
பற்றித்‌ தெளிவாக யாதுஞ்‌ சுட்டப்படவில்லை. ஆத 
லால்‌ அ௮ச்செய்யுட்கு கேர்‌ பொருள்‌ கொள்ளுதலே 
பொருத்த முடைத்து. 

சிவனடியென்பது உயீர்களை இயக்கு முதல்வனது 
செயல்வன்மையும்‌ அறிவுவன்மையுமாம்‌. : திருவென்‌ 
பது பேரின்பம்‌ அல்லது சிவானந்தம்‌. சிவபெருமான்‌ 
றன்‌ பேரறிவு பெருஞ்செயல்களுள்‌ தம்‌ அறிவுச்செயல்‌ 
அடங்கப்‌ பெபெறுதல்‌ சிவானுபவமாகிய பேரின்பத்தை 
மல்குமாதலால்‌ அது * திருப்பெருகு சிவஞான ” மெனப்‌ 
பட்டது. சிவப்பேற்றிற்குரிய அத்தகைய ஞானமே 
எவற்றினுக்‌ தலை சிறந்தது. அது தலைவனை அறியு 
மறிவு. பற்றற்றானது ததன்‌ அழுவ நின்றொழுகுதல்‌ 
அதன்பாற்‌ படும்‌. 


தலைவனை யறிந்து தன்னையறியும்‌ அறிவினாலே 
பிறபொருள்களின்‌ பற்றொழியும்‌. நிலையாத உலகப்‌ 
பொருள்‌ வேறு தான்‌ வேறு என்று உணர்தலினாலே 
பிறவிக்‌ கேதுவாகய அவா நீங்குதலால்‌ தன்னை யறியும்‌ 
அறிவினைப்‌ :' பவமதனை யறமாற்றும்‌ பாங்கினி லோங்‌ 
கிய ஞானம்‌ ” என்றார்‌. இது பாச நீக்கத்திற்‌ கேதுவா 
டயது. 
அனுபவத்தாற்‌ றலைவனை அறிந்து தன்னை யறியு 
முன்‌ பாசத்தோடு கூடிநின்ற நிலையில்‌ முப்பொருளை 
யும்‌ ஆன்மா கருதலளவையால்‌, அறிதற்குக்‌ கருவியா 
யுள்ளது கலைஞானமாகும்‌. ஏனை உலகப்பொருள்க&£ 
அறிவதைப்‌ பார்க்கனும்‌ முப்பொருளைப்பற்றி ஆரா 
யும்‌ அறிவு சிறந்ததாகலின்‌ அவற்றைப்‌ பற்றிக்கூறும்‌ 
அருள்‌ நூல்களின்‌ ஆராய்ச்சியே : உவமையிலாக்‌ கலை 
ஞான : மெனப்‌ பட்டது. 


௩௨ “இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


மெய்ஞ்ஞான ' மென்பது முப்பத்தாறு தத்‌ துவங்‌ 
களின்‌ இயல்புகளை அறிதலே. மெய்‌-தத்துவம்‌. 


சுவையொளி யூமோேசை கரற்றமென்‌ றைந்தின்‌ 
வகைதெரிவான்‌ கட்டே யுலகு (கு.றள்‌-௨௭) 


என்ற வண்ணம்‌ தத்துவத்தின்‌ இயல்பு எளிதிற்‌ பல்ப்‌ 
படாது நுணுகியறியுந்‌ தன்மையதாதலின்‌ அதனை 
* உணர்வரிய மெய்ஞ்ஞான” மென்றுர்‌. தத்துவங்களின்‌ 
கூட்டமே உலகனைத்தும்‌ உட ஞாலத்தின்‌ மூலத்தை 
யறிவதே தத்துவ உணர்ச்சி. ஆகவே தலைவனையும்‌ 
தன்னையும்‌ உலகத்தையும்‌ அனுபவத்தானும்‌ கருதலள 
வையானும்‌ அறியுமறிவே இச்‌ செய்யுளுள்‌ கான்கு 
_ ஞானமாகப்‌ பகுத்துக்‌ கூறப்பட்டது. 


 எப்பொருளு மாக்குவா ஸனீசன்‌ ' என்னும்‌ திருப்‌ 
பாட்டினுட்‌ சித்தாந்தக்‌ கொள்கைக்கும்‌ புறச்சமயக்‌ 
கொள்கைக்குமுள்ள வேறுபாடும்‌ புறச்சமயங்களை 
வென்று சித்தாந்தத்தை நிலைநாட்டும்‌ நாயனாரது 
இருவருள்‌ நோக்கமும்‌ இனி விளக்கப்பட்டன. 


திருவருள்‌ பெறுவதற்குமுன்‌ நாயனார்‌ குழந்தைப்‌ 
பருவதீதின ராகலானும்‌, அவர்‌ திருக்கோயிற்‌ சிகரத்‌ 
தைப்‌ பார்த்து, *அம்மே அப்பா” என்றழைத்து 
அழுதமையானும்‌ அப்பொழுதே அவரை இறைவர்‌ 
ஆட்கொள்ளுதற்குரியகற்‌ சமயம்‌ வந்துற்றமையானும்‌ 
இறைவர்‌ குருவாக வந்து அருள்‌ செய்யாது தந்‌ைத 
தாயாராக வந்து பரலமுதம்‌ அருந்தும்‌ வாயிலாகச்‌ 
சிவஞான த்தை, கல்கனாரென்க. குழந்தைப்‌ பருவத்‌ 
இற்கும்‌ அழுத சமயத்திற்கும்‌ ஏற்றவாறு பாலடி௫ல்‌ 
உதவினாலும்‌ சிவபெருமான்‌ மானிடச்‌ சட்டை சாத்தி 
வாராது விடைமேல்‌ உமையொருபாகராகத்‌ தோன்‌ 
றியதற்குக்‌ காரணம்‌ ஈம்‌ நாயனார்‌ சகலராய்ப்‌ பிறந்தும்‌ 


ஞானப்பாலுண்டு திருவருள்‌ பெறுதல்‌ ௩௩ 


பிரளயாகலருக்குரிய உபதேச முறைபெறும்‌ பருவம்‌ 
வாய்க்திரந்தமையே என்பர்‌. உயிர்கள்‌ . ஒருமல 
முடையன, இருமல மூடையன, மும்மல மூடையன 
வென்று மூவகைப்‌ படுமென்றும்‌ ; பிரகிருதி புவனங்‌ 
களில்‌ வைகும்‌ உயிர்கள்‌ மும்மல மூடையன வென்றும்‌, 
அசுத்தமாயா புவனங்களில்‌ வைகும்‌ உயீர்கள்‌ இருமல 
முடையன வென்றும்‌; சுத்தமாயா புவனங்களில்‌ 
£வைகு.ம்‌ உயிர்கள்‌ ஒருமல முூடையனவென்றும்‌ : 
மும்மல மூடையார்ககு மக்கள்‌ வடிவாய்‌ வந்தும்‌ இரு 
மல மூடையார்கீகுக்‌ கடவுள்‌ வடிவாய்‌ வந்தும்‌ ஒரு: 
மலமுடையார்க்கு வெளிப்படாது அறிவின்‌ கண்ணே 
நின்றும்‌ இறைவர்‌ உயர்‌ ஞானத்தை நஈல்குவரென்றுஞ்‌ 
சித்தாந்த நூல்கள்‌ பகர்கன்றன. மும்மல முடையா 
ருள்‌ ஒரு மலமூடையார்‌, இருமல மூடையார்க்குறிய 
பக்குவம்‌ வாய்ந்தவர்க்கு, அன்னோர்க்கு அருள்‌ புரிந்த 
முறையிலே இறைவர்‌ குருமொழி வைத்தலும்‌ உண்‌ 
டென்பர்‌. நுண்ணிய இக்கொள்கை ஒரு புறமிருப்ப 
யார்‌ யார்‌ எவ்வெவ்‌ வடி.வினராக இறைவனை : வழி 
பட்டார்களோ அவ்வவ்‌ வடிவினராக அவர்‌ தோன்றி 
யருள்‌ செய்வா ரென்ற கருத்தின்படி ஞானசம்பக்‌ 
தீர்கீடு அருள்‌ புரிந்ததூஉமாமென்று கூறுவாரு முளர்‌. 


பெயராலும்‌ வடி.வாலும்‌ பொருள்களைச்‌ சுட்டி 
யறியும்‌ தன்மையுடைய உயிர்களுக்குக்‌ கடவுளும்‌, 
பெயரும்‌ வடிவு முடையவராய்த்‌ தோன்றி அருள்‌ 
செய்வதே பொருத்தமாம்‌. ்‌ 


திருமாலும்‌ பன்றியாய்ச்‌ சென்றுணராத்‌ திருவடியை 
உருநகா மறியவோர்‌ அம்தணனு யசண்டுகொண்டான்‌ 
ஒருகாமம்‌ ஓருருவம்‌ ஒன்றுமிலார்க்‌ காயிரந்‌ 
இருகாமம்‌ பாடிராக்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 


(திருவாசகம்‌) 
சம்‌, 3 


௩௪ “திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


என்ற வண்ணம்‌ அவர்‌ அங்ஙனஞ்‌ செய்யாராயின்‌, ௮வ , 
ராற்‌ போந்த பயன்‌ யாதுமின்றரா மென்க. ஆதலால்‌ 
ஆன்மாக்களுக்கு அருள்செய்யும்பொருட்டுக்‌ கட 
வுள்‌ உருவத்‌ திருமேனி கொள்ளவேண்டியது இன்றி 
யமையாத தென்பது அன்பர்‌ யாவர்க்கும்‌ ஒப்ப 
மடிந்ததொரு கருத்தாகும்‌. 

அருவா நின்றானை யாரறிவார்‌ தானே 

. உருவாகத்‌ தோன்றானே வலுற்று, (சிவஞானபோதம்‌) 


என்ற பெரியார்‌ வாக்குங்‌ காண்க. 


இனி, கடவுள்‌ உருவத்‌ திருமேனி கொண்டு 
தோன்றுவதும்‌ இருவகையாகும்‌. உலகப்‌ பொருள்‌ 
களில்‌ யாதானு மொன்றை விரும்பித்‌ தவங்கடந்‌ 
தவர்க்குக்‌ கடவுள்‌ தோன்றி அருள்‌ செய்யுங்கால்‌ 
அவர்‌ அ௮ன்னோர்கள்‌ வேண்டுவதையே ஈதலன்‌றித்‌ 
தமது உண்மைத்‌ தன்மையை அவர்கட்கு உணர்த்த 
மாட்டார்‌. அவரது உண்மைத்‌ தன்மையை அறிய 
விரும்பி அளவில்‌ ௩ற்றவமாற்றிய பெரியோர்க்கே 
அவர்‌ : உயர்‌ ஞானஜ்கைக்‌ கொடுப்பர்‌, ஆதல்பற்‌ 
றியே ஆரியர்‌ சேக்கிழார்‌ * தேவருக்கும்‌ முனிவருக்‌ 
குந்‌ தெரிவரிய பொருளாகும்‌ தாவில்தனிச்‌ சிவஞான 
சம்பந்தராயினார்‌ ? என்று நம்‌ நாயனார்‌ பெற்ற பேற்‌ 
றினை விதந்தோதியதாஉமென்க. ல 


இனி மூவாட்டைப்‌ பிராயத்திலே, ஈம்‌ நாயனார்‌ 
ஓப்பற்ற ஞானம்‌ பெற்றமை சமய கநாட்டத்திற்குப்‌ 
பேருதவியாயது. அத்துணைச்‌ சிறுபிராயத்தே கரவு 
யாது மின்றிக்‌ குழந்தைகள்‌ உள்ளதை உள்ளவாறு 
கூறுமியல்பின. ஆதலால்‌ உண்மையை உணர. 
விரும்புவார்க்கு அத்தகைய குழந்தைகளின்‌ உறுதி 
மொழியே அசைவில்லாத ஈம்பிக்கையை அளிக்கவல்‌ 


ஞானப்பாலுண்டு திருவருள்‌ பெறுதல்‌ ௩௫ 


“லது. இக்காரணத்தினாலேயே. சீர்காமிப்‌ பதியிலுள்ள 
அனைவரும்‌ இந்த அருஞ்செயலைக்‌ கண்டு பெரு வியப்‌ 
பும்‌ பெருமகிழ்வும்‌ எய்தினர்‌. 


சிவபாதவிருதயர்‌ பிள்ளையார்க்குப்‌ பாலுணவு 
எச்சில்‌ கலக்கும்படியாகக்‌ கொடுத்தது யாரென்று 
கேட்டதையும்‌ அதற்காகக்‌ குழந்தையை அச்சுறுத்தி 
யதையும்‌ கோக்குமிடத்து, அக்காலத்திலே வருண 
ஆசாரங்கள்‌ போற்றப்பட்டு வந்தன என்பது ௮றி 
யப்படுகின்‌.றது. பிள்ளையார்‌ தமது வயதுகீகேற்ற ஊக்‌ 
கத்துடன்‌' ஒரு காலைத்‌ தூக்கிக்கொண்டு ஒருவிரலால்‌ 
சிவபெருமானைச்‌ சுட்டிக்காட்டினர்‌. * காலெடுத்தே : 
என்று சொற்றொடர்‌ கூறப்படுவதேயன்றி இன்ன 
காலைத்‌ தூகீனொாரென்பது- கூறப்படவில்லை. பாலுண்ட. 
பொன்வள்ளம்‌ ஒருகையி லிருப்ப மற்றொரு? கையி 
னால்‌ கடவுளைச்‌ சுட்டிக்‌ காட்டியதாகவும்‌ சுட்டிக்காட்‌ 
டிய கைப்பக்கத்திற்கு எதிர்ப்பக்கமுள்ள காலே தூக்‌ 
கப்பட்டதாகவுங்‌ கருதி முன்னோர்‌ சிலர்‌ சம்பந்தப்‌, 
பெருமானது திருவுருவத்தைத்‌ திருநெல்வேலி முத 
லிய தில. பதிகளில்‌ .அமைதீதுள்ளார்கள்‌. அவர்‌ 
சுட்டிக்‌ காட்டியபோது அவர்க்கு மாத்திரமே தெரி 
யும்படியாகச்‌ சிவபெருமான்‌ விடைமேல்‌ அம்மையா 
ராடு விளங்கினாரேயன்றிச்‌ சிவபாதவிருதயர்க்குக்‌ 
- கூடத்‌ தமது காட்சியைக்‌ கொடுத்திலர்‌ போலும்‌. 
அ, 


தாணுவி னைத்தனி கண்டு தொடர்ந்தவர்‌ தம்மைப்போஜற்‌ 
காணுதல்‌ பெற்றில ரேனு நிகழ்ந்தன கண்டுள்ளார்‌ 


(சம்பந்தர்‌ புராணம்‌-௮௬) 
என்றமையால்‌ விளங்கும்‌. கண்ட கடவுளது திருக்‌ 
கோலத்தையே (தோடுடைய செவியன்‌ என்னுஞ்‌ 
செய்யுளின்கண்ணே ஈம்‌ பரமாகிரியர்‌ விளக்கி யருளி 


௩௬ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


னார்‌. தகர வித்தையையும்‌ தமிழையுங்‌ குறிக்குச்‌ 
தகர மெய்யொடு எல்லாமறைகட்கு மூலமாகிய ஓள்‌ 
காரத்தையுஞ்‌ சேர்த்து உமையம்மை தமக்கு கேரிற்‌ 
பாலமுதம்‌ அருளினமையா(ேலே தோடணிந்த இறைவ 
ரது சதீதிபாகமாகிய வாம பாகத்தையே .முதற்கண்‌ 
சிறப்பித்துத்‌ ' தோடுடைய செவியன்‌' என்றெடுத்தரர்‌. 
தான்‌ சொல்லும்‌ மொழியினை ஏற்பதற்குரிய அங்கம்‌ 
செவியாதலின்‌ பிற திருவங்கங்களினுஞ்‌ செவியையே 
முதற்கண்‌ சிறப்பிற்துக்‌ கூறினார்‌. சிவபாத விருதயர்‌ 
கருதிய வண்ணம்‌ தமக்முப்‌ பாலருளியதின்‌ மா தீதிரை 
யின்‌ நில்லாது சிவஞானத்தை நல்கித்‌ தமது உள்‌ 
ளத்தைக்‌ கவர்ந்து பழவினையை யறுத்துச்‌ சிவமாக்கி 
னமையால்‌, அவ்வருட்‌ செயல்கள்‌ அனைத்தும்‌ உட்பட 
“எம்மை இது செய்தபிரான்‌' என்றனர்‌. 


நம்‌ பரமாசிரியர்‌ தமது ஒவ்வொரு திருப்பதிகத்‌ 
திலும்‌ எட்டாம்‌ பாட்டில்‌ இராவணனுக்குச்‌ சிவபெரு 
மான்‌ அருள்‌ புரிந்ததையும்‌, ஒன்பதாம்‌ பாட்டில்‌ 
மாலும்‌ அயனும்‌ அடிமுடி தேடியதையும்‌, பத்தாம்‌ 
பாட்டில்‌ சமணர்‌ சாக்கியரது இழிந்த கொள்கையை 
யும்‌ பற்றிக்‌ கூறி, பதினொன்றும்‌ பாட்டினைத்‌ திருக்‌ 
கடைக்‌ காப்பாக அமைத்துள்ளார்‌. இங்ஙனஞ்‌ செய்த 
தற்குக்‌ காரணத்தைச்‌ சேக்கிழார்‌ சுவாமிகள்‌ அதி 
வித்திருக்கின்றார்கள்‌. 


மண்ணுலகில்‌ வாழ்வார்கள்‌ பிழைத்தாலும்‌ வ: $தடையிற்‌ 

. கண்ணுதலான்‌ பெருங்கருணை கைக்கொள்ளு மெனக்காட்ட 
எண்ணமிலா வல்லரக்க னெடுத்துமுறிக்‌ தசைபாட 
அண்ணலவற்‌ கருள்புரிங்த ஆக்கப்பா டருள்செய்தார்‌, 
தொழுவார்க்கே யருளுவது சிவபெருமா னெனத்தொழார்‌ 
வழுவான மனத்தாலே மாலாய மாலயனும்‌ 
இழிவாகுங்‌ கருவிலங்கும்‌ பறவையுமா யெய்தாமை 
விழுவார்கள்‌ அஞ்செழுத்தும்‌ துதித்துய்ந்த படிவிரித்தார்‌. 


. ஞானப்பாலுண்டு திருவருள்‌ பெறுதல்‌ ௩ள 


வேதகா ரணராய வெண்பிறைசேர்‌ செய்யசடை 
சாத்னெறி யறிந்துய்யார்‌ தம்மிலே நலங்கொள்ளும்‌ 
போதமிலாச்‌ சமண்கையர்‌ புத்தர்வழி பழியாக்கும்‌ - 
எதிமே யெனமொழிக்தா ரெங்கள்பிரான்‌ சம்பந்தர்‌, 
(சம்பந்தர்‌ புராணம்‌ ௭௭, ௮௮, ௭௯) 


இராவணன்‌ சிவபெருமானை வழிபடுபவனா யிருக்துஞ்‌: 
செருக்கு மேலீட்டினால்‌ அவர்‌ பெருமையை மறந்து 
கயிலையை யெடுக்கப்‌ புகுந்தனன்‌. 'எண்ணமிலா வல்‌ 
லரக்கன்‌' என்றமையாற்‌ கடவுள்‌ எழுந்தருளி யிருக்கு 
மால்வரை. கயிலை யென்பதைக்‌ கருத்தினில்‌ அமைவு ற 
நினையாது பிற இடங்களைப்போல அதனையுங்‌ கருதி 
அதனைத்‌ தூக்க முயன்றன னென்பது பெறப்படும்‌. 
தன்‌ பாகன்‌ அது கடவுள்‌ மலை யென்று இடித்‌ 
துரைத்தும்‌, (கேடு வரும்‌ பின்னே மதி கெட்டுவரும்‌ 
முன்னே” என்றபடி, அவனை முனிந்து மேற்சென்றமை 
அவனது அகந்தையை விளக்கும்‌. 
கடுகியதேர்‌ செலாது கயிலாயமீது 
கருதே லுன்வீர மொழி 
முடுகுவதன்‌.று. தன்மமென நின்று 
ர பாகன்மொழி வானை ஈன்று முனியா 
விடுவிடுவென்று சென்று விரைவுற்றரக்கன்‌ 
ர வரையுற்‌ ஹெடுக்க முடிதோள்‌ 
செடுகெடு விற்றுவீழ விரலுற்றபாதம்‌ 
நினைவுற்ற தென்றன்‌ மனனே. 
(அப்பர்‌ தேவாரம்‌ தசபுராணம்‌-௧௧) 


மக்கள்‌ பலரும்‌ அறியாமையினாற்‌ கடவுள்‌ நினைவு இல்‌ 
லாது தவறிழைத்தல்‌ இயல்பு. அங்ஙனம்‌ தவறிழைத்‌ 
தலால்‌ அவர்கள்‌ தண்டத்துக்‌ குள்ளாவா ர்களெனினும்‌, 
தாம்‌ செய்த பிழைக்காகத்‌ தம்மை நொந்து கடவுள்‌ 
பால்‌ அடைக்கலம்‌ புகுவாரை அவர்‌ தமது பெருங்‌ 
கருணையினாற்‌ 'குற்றம்பொறுத்து ஆட்கொள்வரென்‌ 
பதை வலியுறுத்தியவாருயிற்று. கடவுளுடைய தன்மை 


௩௮ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


களெல்லாவற்றிலும்‌ மக்கள்‌ முதற்கண்‌ உணரவேண்டி 
யது அவரது பேரருட்‌ குணத்தினையே. : கடவுள்‌ உண்‌ 
டென்த கொள்கையுடையார்‌ யாவரும்‌ இவ்வுல 
கத்தைப்‌ பார்த்தவுடனேயே அவரது பேராற்றலை 
யுணர்வார்‌. அவர்‌ பேராற்றன்‌ மாதீதிரமுடையவரா 
யிருப்பின்‌, குறைவுமிக்குடைய மக்கள்‌ அவரை எளி 
தில்‌ அடையமுடியாது. அவர்களுடைய சிறுமையுங்‌ 
குற்றமும்‌ இறைவனுக்கு ஒவ்வாமையால்‌ அவரது திரு 
வுள்ளத்திற்கு உவப்பாக ௩ஈடந்து உய்தி கூடுதல்‌ முடி. 
யாது என்ற கருத்தானது மக்கள்‌ மனத்தில்‌ நிலை 
பெறுமாயின்‌ அவர்கள்‌ கடவுள்‌ வழிபாட்டினைச்‌ 
செய்தற்கண்‌ ஊக்கமில்லாதொழிவர்‌. அம்மட்டோ, 
அவர்கள்‌ கடவுள்‌ வழிபாட்டினைக்‌ கைவிடுதலுங்‌ 
கூடும்‌. கடவுள்‌ பேரருளாளர்‌ என்றறிந்த விடத்தே 
தான்‌ அவரை அடைந்து பேரின்ப மெய்தலாமென்ற 
நம்பிக்கை பிறக்கும்‌. ஆதலால்‌ கடவுள்‌ வழிபாட்டின்‌ 
இன்றியமையாமையையும்‌ பயனையும்‌ -அறிவுறுத்துக்‌ 
இருக்குறிப்பினோடு அவரது பேரருட்‌ டிறத்தினை 
இலங்கை மன்னன்‌ செய்தி வாயிலாக நம்‌ பரமாூிரியர்‌ 
விளக்கயெருளினார்‌. 

இனி, செல்வம்‌ வந்துற்ற காலைத்‌ தெய்வமுஞ்‌ 
சிறிது பேணாரென்றபடி அதிகாரத்தாலும்‌ செல்வத்‌ 
தாலும்‌ உயிருக்கு வாழ்வெனும்‌ மயல்‌ மிகுந்த காலை 
கடவுள்‌ நினைவு மாறுதல்‌ கூடும்‌, தம்மையே பெறிய 
வராகக்‌ கருதும்‌ .மயக்க முடையார்ச்குக்‌ கடவுள்‌ 
நினைவு ஓழிந்துபோத லியல்பே. அத்தகையார்‌ தம்முட்‌ 
கலாம்‌ விளைத்தலும்‌ இயல்பே. ஒவ்வொருவரும்‌ 
தம்மையே பெரிதாகக்‌ கருதுமிடத்துப்‌ பிறரை இகழ்‌ 
வர்‌. இகழ்ச்சியாற்‌ பகைமை விளையும்‌. ஒருயிர்க்கும்‌ 
மற்றோருயிர்க்கும்‌ பகைமை விளைப்பது ஆணவமலத்‌ 
தின்‌ செயலாகும்‌. தம்வயம்‌ இல்லாத இற்றுயிர்கள்‌ 


ஞானப்பாலுண்டு திருவருள்‌ பெறுதல்‌ ௩௯ 


ஒருவர்க்‌ கொருவர்‌ பகைமை விசைத்துத்‌ தமக்கு 
இிவையும்‌ இறுதியையும்‌ தேடிக்கொள்வர்‌. கடவு 
ஞணர்ச்சி யின்மையால்‌ உயிர்கட்குப்‌. பகைமையும்‌ 
துன்பமுமே விளையும்‌ என்பதற்கு அடிமுடி தேடிய 
கதை பயன்படுதலாயிற்று. 

கடவுளின்‌ பேரருட்டன்மையை விளக்கியது 
போல உயிர்களின்‌ ஆணவமறைப்பினையும்‌ . அதன்‌ 
கேட்டினையும்‌ விளக்கி அம்மலமும்‌ அக்கேடும்‌ ஓழிவ 
தற்கும்‌ பேரின்பப்‌ பெருவாழ்வு பெறுதற்கும்‌ கடவுள்‌ 
வழிபாடு இன்றியமையாத தென்பதை ஒன்பதாம்‌ 
பாட்டினுள்‌ தெரிவித்தி*வாறுயிற்று. பதியின்‌ சிறப்‌ 
பியல்பு.ம்‌ பாசவியல்பும்‌ உணர்த்தப்பட்டன. 


பத்தாம்‌ .பாட்டினுள்‌ சமணர்‌ சாக்தியரது 
கொள்கை தவறுடைத்‌ தென்பதை விளக்குமுகத்தான்‌ 
பாசப்‌ பிணிப்புடைய உயிர்கள்‌ கடவுளது திருவருளின்‌ 
றித்‌ தாமே எவ்வாற்றானும்‌ உய்தி கூடுதலில்லை 
யென்பதை வற்பூறுத்தியவாருயிற்று. இதனுள்‌ தலை 
வனை இன்றியமையாத உயிரின்றன்மை விளக்கப்‌ 
பட்டது. சமணர்‌ கடவுளை வழிபடாது ஜம்பொறி 
யடக்கத்தாலே உயிர்‌ நற்கதி யடைதல்‌ கூடுமென்று 
போ திப்பவர்‌, சார்ந்ததன்‌ வண்ணமாக்‌ தன்மையை 
யுடைய உயிர்கள்‌ தமக்குப்‌ பற்றுக்‌ கோடாக முதல்வ 
னைப்‌ பற்றிக்‌ கொள்ளாது தாமே தனித்து நிற்க முயன்‌ 
முல்‌ அஃது உயிரின்‌ றன்மைக்கு ஓத்ததன்‌ முகலான்‌ 
அவை முன்னர்ச்‌ சார்ந்திருந்த பாசத்தில்‌ விழுதலன்‌ றித்‌ 
தனித்து நிற்கும்‌ ஆற்றலுடையன அல்ல. சமணர்‌ 
முதலியோர்‌ தங்‌ கொள்கைப்படி ஈன்னெறி கடைப்‌ 
பிடித்‌ தொழுகாது தமது சமயத்தை எவ்வாற்றுனும்‌ 
நாட்டவேண்டு மென்று புகுந்து சைவசமயத்தார்க்குத்‌ 
தீங்கிழைத்துப்‌ பழியும்‌ பாவமுக்‌ தேடிக்கொண்டனர்‌. 


௪௦ “திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


இதனால்‌ கடவுள்‌ ஓழுவர்க்கு அஞ்சாது சுயகலங்‌ இச்‌ 
செல்வோர்‌ பழிபாவங்கட்‌ குள்ளாதல்‌ கூடுமென்பது 
தெளியப்படும்‌. ஆதல்‌ பற்றி, 

தம்மிலே ஈலங்கொள்ளும்‌, பேோதமிலாச்‌ சமண்‌ கையர்‌ 

புத்தர்வழி பழியாக்கு மேத3$ம (௪. புராணம்‌-௭௯௬/ 
என்றனர்‌. 

இம்‌ மூன்று பாட்டிலும்‌ முப்பொருளின்‌ உண்மை 
யும்‌ தன்மையுங்‌ கடவுள்‌ வழிபாடரகய சாதனமும்‌ 
இனிது உணர்த்தப்பட்டன. இறுதிப்‌ பாட்டாகிய 
இருக்கடைக்‌ காப்பிலே கடவுள்‌ வமிபாட்டின்‌ பய 
னைத்‌ தம்‌ அனுபவத்தின்‌ வைத்து ஆசிரியர்‌ செவ்விதி 
னுரைத்தார்‌. இதனால்‌ ஒவ்வொரு பதிகத்தின்‌ இறுதி 
நான்கு பாட்டினுள்ளும்‌, சிவஞான போதத்துட்‌ 
பெறப்படும்‌ பிரமாணவியல்‌, இலக்கணவியல்‌, சாதன 
வியல்‌, பயனியல்‌ என்ற நான்கியற்‌ பொருள்களும்‌ 
போதந்தன காண்க. ஓவ்வொரு பதிகத்தின்‌. இறுதிப்‌ 
பாட்டின்கண்‌ சம்பந்தப்‌ பெருமான்‌ தமது திருப்‌ 
பெயரை நிறுவி யருளினமைக்குக்‌ காரணம்‌ என்னை 
யோவெனின்‌, ஒரு திருப்பதிகத்தையேனுங்‌ கற்பார்க்‌ 
குத்‌ தமது சிவானுபவப்‌ பயனை நன்கு அறிவுறுத்தக்‌ 
கருதிய பெருங்‌ கருணையேயா மென்க. அங்ஙுனஞ்‌ 
செய்தது தம்‌ புகழ்‌ விளக்கவன்று. இறைவர்‌ புகழை 
ஞாலமுழமுவதும்‌ விளக்கக்‌ கருதியே யென்க, இதனைத்‌ 
தீற்புகழ்ச்சியாகக்‌ கூறுவோர்‌ தமது அறியாமையைப்‌ 
புலப்படுத்தியவராவர்‌. : யாம்‌ பெற்ற இன்பம்‌ பெறுக 
இவ்வையகம்‌ ” என்ற திழுவுள்ளக்‌ குறிப்போடு ஈம்‌ 
பரமாசிரியர்‌ ஊர்தோறுஞ்‌ சென்று திருப்பதிகமருளிச்‌ 
செய்தமையால்‌ ஒவ்வொரு திருப்பதிகத்தையே கற்ற 
வர்கீகும்‌ உண்மை விளங்குதற்‌ பொருட்டு ஓவ்வோர்‌ 
பதிகத்துஞ்‌ சித்தாந்தப்‌ பொருளையுந்‌ தமது அனுபவப்‌ 
பயனையும்‌ அறிவுறுத்தினா ரென்க. 


ஞானப்பாலுண்டு திருவருள்‌ பெறுதல்‌ சதக 


உலகத்தில்‌ மிக்க நல்ல நிகழ்ச்சிகள்‌ கிறைவேறுங்‌ 
காலத்தில்‌ விண்ணவர்‌ பூமாரிபொழிவா ரென்ற ஐதி 
கம்‌ நமது நாட்டில்‌ வழங்கி வருகின்றது. அதனுண்மை 
யோகக்‌ காட்டி முதலிய்வற்றால்‌ அதனைக்‌ காணவல்‌ 
லார்க்கே இனிது விளங்கும்‌... ஈண்டு நடக்கும்‌ நற்‌ 
செய்திகள்‌ வானவர்க்கும்‌ மகிழ்ச்சி விளப்பன வென்‌ 
பதே கருத்தாகக்‌ கொள்க. 


'நம்‌ நாயனார்‌ தாம்‌ திருவருள்‌ பெற்றதைத்‌ தந்‌ைத 
யார்க்கு அறிவுறுத்துவான்‌ எடுத்த இன்னிசைச்‌ செந்‌ 
தமிம்த்‌ தொண்டே. தாம்‌ பரமுத்தி யெய்தும்‌ வரை 
உயிர்கள்‌ பொருட்டுக்‌ கைக்கொள்வாராயினர்‌. ஆத 
லால்‌, ச 

இன்னிசை யேழு மிசைந்த செந்தமி ழீச.ற்கே 

சொன்முறை பாடு தொழும்பருள்‌ பெற்ற 

(சம்பக்தர்‌ புராணம்‌-௮௬) 


என்றனர்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ சுவாமிகள்‌. 


சர்காழிப்‌ பூதியிலுள்ளார்‌ தாங்கள்‌ அறிந்த அள 
வில்‌ நாயரை; பெருமையைப்‌ பன்மொழிகளாற்‌ 
பாராட்டினர்‌. வீடுபெறக்‌ கருதும்‌ எவ்வுலகத்தாரும்‌ 
தாங்கள்‌ செய்த தவப்பயனாகக்‌ கருதக்‌ கூடிய பெரி 
யாரைச்‌ சிர்காழியார்‌ தங்கள்‌ உரிமை தோன்றக்‌ 
காழியர்‌ தவமே” யென்ளார்‌. கவுணியர்‌ மரபிற்குப்‌ 
பெறற்கரிய செல்வமாக வாய்த்தமையால்‌ * கவுணியர்‌ 
தனமே'யென்றும்‌, பிள்‌்சாயாரது மெய்ஞ்ஞானத்தின்‌ 
அளவினை அறியாராயினும்‌ புலமை நிரம்பிய அவர்‌ 
இருப்பாட்டினைத்‌ தங்‌ காதாற்‌ கேட்டனராகலின்‌ 
* கலைஞானத்து ஆரிய கடலே : யென்றுங்‌, கற்றதின்‌ 
பயனாகிய கடவுள்‌ வழிபாட்டி.னாற்‌ பிறவி யறுக்கப்‌ 
பெற்றமையின்‌ அதனிடை * அமுதே:யென்றுக்‌ துதித்‌ 
தனர்‌. அவரது திருப்பாடலை ஏழிசையோடு கேட்‌ 


௪௨ *திருஞானசம்பத்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


டமையால்‌ அஃது உமையம்மையாரின்‌ திருவருட்‌ பய 
னென்று குறிப்பார்‌, 'ஏழிசை மொழியாள்‌ தன்‌ திரு 
வருள்‌ பெற்றனை ' என்றனர்‌. மறையவர்‌ வைதிக 
நெறியினராதலாலே, * மறைவளர்‌ திருவே: “வைதிக 
நிலையே £ யென்னுஞ்‌ சொற்றொடர்கள்‌ எழுந்தன. 
நீரினை முல்‌ பெய்வதுபோல ஞானத்தைப்‌ பொழி 
கின்ற பாடலைப்‌ பிள்ளையார்‌ வழங்குதலின்‌ “வளர்‌ 
ஞானப்‌ பொறையணி முகலே ' யென்றனர்‌. சமயப்‌ : 
பாதுகாப்பிற்குப்‌ புகலிடமாதலால்‌ * புகலியர்‌ புகலே: 
யென்றனர்‌. தோணிபுர வா௫ிகள்‌ காவிரி வளத்தைத்‌ 
துய்க்கு மக்களாதலின்‌, ' பொன்னித்துறைப்‌ பெரு 
மணியே £: யென்றனர்‌. பல பொருள்‌ படும்‌ வேதத்‌ 
தின்‌ சிறந்த பகுதி இஃதெனக்‌ காட்டலின்‌, : சுருதியி 
ஜஞொளியே ' யென்றனர்‌. யாதொரு பாவமுஞ்‌ செய்வ 
தற்கு ஏதுவில்லாத குழந்தைப்‌ பருவத்திலேயே திரு 
வருள்‌ பெற்றமையானும்‌, புனிதமிக்க இளஞ்செஞ்‌ 
ஞாயிழுய்‌ விளங்குதலானும்‌, தண்டமிழ்ப்‌ பதிகங்களை 
மேன்மே லோதும்‌ பண்பினராதலானும்‌, இன்னிசைப்‌ 
போக்கு முழுவதும்‌ இனிதமைந்த “பாடற்றொண்டு 
புரிதலானும்‌ முறையே “புண்ணிய முதலே '.யென்றும்‌, 
்‌ அரைஞாணொடு போதுங்‌ கண்ணிறை கதிரே £ யென்‌ 
றும்‌, * கலைவளர்‌ மதியே” யென்றும்‌, ' பண்ணியல்‌ 
கதியே £ யென்றுங்‌ கூறி மூவாண்டிலே யாவரும்‌ 
எண்ணி யெண்ணிப்‌ பெறுதற்கரிய பரம்பொருளது. 
இருவருள்‌ பெற்றமையைப்‌ பாராட்டிப்‌ புகழ்ந்து 
போற்றுவாராயினர்‌, 


௪, பாற்றுளம்‌ முத்துச்சிவிக 6பறுதல்‌ 


திருஞான சம்பந்தப்‌ பெருமான்‌ திருக்கோயிலி' 
னின்று தமது திருமனைக்கு ஏகுங்காலை அந்தணர்‌ பல: 
ரும்‌ பிறரும்‌ சம்பந்தப்‌ பெருமானை வாழ்த்தித்‌ தமது 
சென்னிமீது அவருடைய இிருவடிகளைச்‌ சூட்டி வரிசை 
வரிசையாக வந்தபோது, சிவபாதவிருதயர்‌ தமது. 
'தவப்புதல்வரைத்‌ தமது தோளின்மேல்‌ ஏற்றிக்‌ 
கொண்டு மகிழ்ச்சியுடன்‌ சென்றனர்‌. அந்தணர்‌ 
குழாமும்‌ திருத்தொண்டர்‌ குழாமும்‌ நெருங்கிச்‌ 
சென்று தங்களுடைய மேலாடைகளை வானில்‌ எறிந்து. 
ஆரவாரஞ்‌ செய்தனர்‌. அவரனைவருஞ்‌ சென்ற அழ 
கிய வீதியானது சிவானந்தப்‌ பேராறு செல்ல அதன்‌ 
மீது குமிழிகள்‌ எழுந்து விளங்குவது போன்ற காட்சி 
யைப்‌ பெற்றிருந்தது. அவ்வூரிலுள்ள அந்தணர்‌ பெண்‌ 
மணிகள்‌ தம்‌ ௨உமாளிகைகளின்‌ மேன்‌ மாடங்களிலே 
நெருங்கி மங்கல மொழிகள்‌ கூறி, கறுமலரும்‌ வெண்‌ 
பொரியும்‌ செஞ்சாந்தும்‌ தூவி நின்றனர்‌. அவர்கள்‌ 
பெரிய குன்றங்களின்மீது மின்னற்‌ குழாங்கள்‌ புடை 
பெயர்வதுபோல விளங்கினார்கள்‌. மங்கல வாத்தியங்‌ 
கள்‌ ஓலிப்பதும்‌ இன்னிசைக்‌ கடவுட்பாடல்‌ பாடுவ: 
தும்‌, வீடுகளின்‌ திண்ணைகளிலே மணிவிளக்கு அமைத்‌ 
தலும்‌, பூரணகும்பம்‌ வைத்தலும்‌, நடைபெற்றன. 
இருவீதி வலம்வந்து ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ சங்க. 
முதலிய நல்லிசைக்‌ கருவிகள்‌ முழங்கத்‌ திருமாளி' 
.கைக்கண்‌ புகுந்தனர்‌. 


திருத்தோணிபுர காதரை அன்றிரவு இடை. 
விடாது நினைத்திருந்து மிகுந்த அன்போடு மறுகாட்‌. 


௮௪ இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


காலையிலே கதிரவன்‌ எழுந்ததும்‌ திருக்கோயிற்குச்‌ 
சென்று சிவபெருமானையும்‌ உமாதேவியாரையும்‌ 
வணங்ப்‌ பாடித்‌. இருவருள்‌ பெற்றுத்‌ திருக்கோலக்‌ 
காவை வணங்கும்‌ விருப்போடு சென்றார்‌. காவிரி 
நீர்‌ தேன்பொழி மலரினையும்‌ முத்தினையுங்‌ கொண்டு 
வந்திடுவதாய்‌, வண்டுகள்‌ ரீங்காரஞ்‌ செய்யப்‌ 
பெண்டிர்‌ தஇளைத்தாடுவதாா யுள்ள ஈன்னீர்க்குளம்‌ 
சிறந்து விளங்கும்‌ இிருக்கோலக்காவினை யடைந்து, 
திருக்கோயிலை வலஞ்செய்து, வேதங்களால்‌ அறிதற்‌ 
கரிய இறைவரது திருவடியை ஏத்தித்‌ துதி செய்வான்‌ 
* மடையில்‌ வாளை ' என்று தொடங்குந்‌ திருப்பதிகத்‌ 
தைக்‌ கையினாற்‌ முளமிட்டு நம்முடைய நாயனார்‌ 
பரடும்போது, தஇிருவைந்தெழுத்தெழுதிய செம்பொற்‌ 
௫ளங்கள்‌ முதல்வரது திருவருளால்‌ எடுத்த பாடலுக்‌ 
கிசைந்த வளவில்‌ ஒற்றும்படியாக அவரது கைத்‌ 
தலத்தில்‌ வந்திருந்தன. அவற்றைக்‌ கண்டு திருவருளை 
வியந்து அவற்றைச்‌ சென்னியில்‌ வைத்தருளிப்‌ பின்னர்‌ 
எடுத்து ஏழிசையுடன்‌ பதிகத்தை முடித்துத்‌ திருக்‌ 
கடைக்‌ காப்புச்‌ சாத்தினர்‌. வானவருள்‌ இசை 
வல்லாராகிய நரரதர்‌ முதலியோர்‌ மலர்மழை 
பொழிந்தார்கள்‌. பின்னர்‌ நம்‌ பரமாதிரியர்‌ திருவரு 
ளைப்‌ போற்றிச்‌ சண்பை நகர்க்கு மீளுவாராயினர்‌, 
அவர்‌ நடந்து செல்வதைப்‌ பொறுக்காத .அவரது 
தந்தையார்‌ அவரைத்‌ தோளில்‌ ஏற்றிக்கொண்டனர்‌. 
பின்னர்‌, திருத்தோணி புரத்திலுள்ள திருக்கோயிற்குச்‌ 
சென்று ஒரு கட்டளையுடைய எட்டுத்‌ திருப்பதிகத்துள்‌ 
ஒன்றாகிய : பூவார்‌ கொன்றை” யென்று தொடங்கும்‌ 
பதிகத்தைப்‌ பாடி முடித்து வெளிப்போந்து அவ்‌ 
வூரார்க்குத்‌ தமது இனிய தஇிருக்கோலக்‌ காட்சியினை 
நல்கித்‌ தமது: மாளிகையிற்‌ றங்கியிருந்தனர்‌. 


பொற்றுளம்‌ முத்துச்சிவிகை பெறுதல்‌; ௪௫ 


நம்‌ நாயனாரின்‌ தாயாரது பிறப்பிடமாகிய திருஈணி' 
பள்ளியிலுள்ள உயர்ந்த மறையோ ரெல்லாரும்‌ அவர்‌ 
அருள்பெற்ற செய்தி கேட்டுப்‌ பெரு மகிழ்ச்சியுடன்‌ 
மங்கள வாத்தியங்களையும்‌ மந்திரங்களையும்‌ முழகீகக்‌ 
கொண்டு சர்காழிக்கு வந்து கவுணியர்‌ தலைவருடைய 
.இருவடி.களைத்‌ தொழுதனர்‌. அவ்வாறே சுவாமிகள்‌ 
சிவஞானம்‌ பெற்றதை யறிந்த பக்கத்து நகாடுகளி 
லுள்ள வேதியரும்‌ பிறரும்‌ தொண்டர்களும்‌ பெரு 
வியப்போடு கூட்டங்‌ கூட்டமாகச்‌ சீர்காழிக்கு வந்து 
புகலியர்கோன்‌ றிருவடிகளைப்‌ பணிவா ராயினர்‌. 
அவ்வூரிலுள்ளோர்‌ அயலூர்களிலிருந்து வருகின்ற : 
யாவர்க்கும்‌ உணவு முதலிய வனைத்தும்‌ விருப்புடன்‌ 
அளித்தனர்‌. ஆயகாலை அவ்வூரானது சிவலோகம்‌ 
போல்‌ விளங்கி எங்கும்‌ புகழ்பெற்றது. திருகனிபள்ளி 
யூரார்‌ தம்மூருக்கு அடிகள்‌ எழுந்தருள வேண்டு 
மென்று கேட்டுக்கொள்ளவும்‌ அவர்‌. அதற்‌ கிசைக்‌ 
தருளித்‌ தோணிபுரத்துப்‌ பெம்மானிடம்‌ விடைபெற்‌ 
றுக்கொண்டு ஏனைப்‌ பதிகளையுந்‌ தொழுவதற்குப்‌ 
புறப்பட்டார்‌. * முன்போல அவர்தந்‌ தந்தையார்‌ 
அவரைத்‌ தமது தோளின்மேல்‌ வைத்துச்‌ சென்றனர்‌. 
சிவபெருமானது திருவடி தனது சென்னிமேற்‌ 
கொண்ட கருத்துடன்‌ ஞான வள்ளலார்‌ போந்த 
காலைத்‌ திருகனிபள்ளிக்‌ கருகற்‌ சென்றவுடன்‌ 
வானளாவிய: மலர்ச்சோலை தோன்றுவது கண்டு 
அஃது எப்பதி யென்று வினவத்‌ .தாதையார்‌ திருகனி 
பள்ளி யென்று கூறக்‌ கேட்டு நற்றமிழ்ப்பதிகம்‌ பாடத்‌ 
தொடங்கிக்‌ : காரைகள்‌ கூகை ' என்னும்‌ பதிகத்தைப்‌ 
பாடி முடித்து அதன்‌ திருக்கடைக்‌ காப்பினில்‌ உமை 
யொருபாகர்‌ - வீற்றிருக்குந்‌ தஇருகனி பள்ளியை 
நினைப்பாரது வினை கெடுமென்பததற்குத்‌ தமதாணை 
யென்னும்‌ உறுதிமொழி வைத்தார்‌. 


௫௬  இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 

பின்னர்‌, இருஈனிபள்ளிப்‌ பெருமானாரது திருக்‌. 
கோயிலை அணைந்து மிகுந்த அன்போடு பெருமானைப்‌ 
பணிந்து அவரது திருவருள்‌ பெற்று மறைய்வர்கள்‌ 
பலருடைய விருப்பத்திற்‌ இணங்கி அங்கமர்ந்தனர்‌. 
அங்கிருக்கும்போது  திருத்திலதைப்‌ பதியிலுள்ள 
“அந்தணர்க- ளெல்லோருந்‌ தவமிக்க தொண்டர்‌ 
பலரோடும்‌ வந்து அடிக வணங்கினர்‌. தம்மூரை 
வாழை, கமுகு முதலியவற்றாலும்‌ தோரணங்களாலும்‌ 
நிறைகுடங்களாலும்‌ மாலைகளாலும்‌ அணிபெறச்‌ 
செய்து தமது இருப்பதிக்கு அவரை அழைத்துச்‌ 
சென்றனர்‌. அங்கே திருக்கோயிலிற்‌ சென்று வேத 
முதல்வரைப்‌ பாடி வணங்கினர்‌. 

பின்னர்த்‌ இிருவலம்புர மடைந்து, * கொடியுடை 
யென்று தொடங்கும்‌ இருப்பதிகம்பாடித்‌ திருச்சாய்க்‌ 
காடு” தொழுதற்குப்‌ புறப்பட்டு இடைவழியிலே 
தஇிருப்பல்லவனீச்சுரத்தைக்‌ தொழுது பாடினர்‌. 
இருச்சாய்கீகாட்டிலுள்ள : தொண்ட ரெல்லாராலும்‌ 
எதிர்கொள்ளப்‌ பெற்றுத்‌ திருக்கோயிள்‌ புகுந்து 
இறைவரைப்‌ பணிந்து, * மண்‌ புகார்‌ * என்னும்‌ திருப்‌ 
பதிகம்‌ :௮அருளிச்‌ செய்தனர்‌. பின்னர்த்‌ திருவெண்‌ 
காட்டு ஈன்மக்களால்‌ அழைக்கப்பெற்று அவ்வூர்க்குச்‌ 
சென்று, திருக்கோயிலை யடைந்து சிவபெருமானை த்‌ 
தாழ்ந்திறைஞ்சிக்‌ * கண்காட்டு நுதலானும்‌ ” என்னும்‌ 
பதிகத்தில்‌ அவ்வூர்‌ முக்குளத்தையும்‌ பாடி யருளி 
னர்‌. அப்பால்‌: திருமுல்லைவாயிலை வணங்இச்‌ உர்‌ 
காழிக்கு மீண்டனர்‌. அங்கே சிவபெருமானுக்குப்‌ 
பாடற்றொண்டு செய்திருந்தகாலை, மயேந்திரப்பள்ளி,. 
குருகாவூர்‌ மூதலிய திருப்பதிகட்குஞ்‌ சென்று 
மாதொரு பாகர்கீகுதி தமிழ்மாலை சமத்தினர்‌. 

மீண்டு, ஈம்‌ காயனார்‌ .கழுமலமடைந்து தங்கிய 
போது, திருநிலகண்டதீதுப்‌ . . பாணனும்‌ மதங்க 


பொற்றுளம்‌ முத்துச்சிவிகை பெறுதல்‌, ௪௭ 


சூளாமணியாரும்‌ ஒரு மனத்தவராய்ப்பிள்ளயாருடைய 
திருவடிகளில்‌ வணங்கச்‌, சண்பை நகர்க்கு வந்தனர்‌. 
பாணனாரைப்‌ பிள்ளையார்‌ எதிர்கொள்ள அவர்‌ அவ 
ருடைய திருவடித்‌ தாமரைகளை மிக அன்புடன்‌ 
தொழுது துதித்து மகிழ்ந்தனர்‌. சம்பந்தப்‌ பெருமான்‌ 
பாணரைத்‌ திருக்கோயில்‌ வாயிலுக்கு அழைத்துச்‌ 
சென்று சிவபெருமானை இன்னிசையாற்‌ பாடும்படி 
அவரைப்‌ பணித்தனர்‌. அதற்கு மகிழ்ந்து தமது 
யாழினப்‌ பாடினியாருடன்‌ ு. இன்னிசை மிக. 
மீட்டினர்‌. அதனைக்‌ கண்டு பிள்ளையார்‌ மஒழ்ந்தனர்‌. 
அந்தணர்‌ யாவரும்‌ வியந்தனர்‌. பாணரும்‌ அவர்தம்‌ 
மனைவியாரும்‌ ஒருமித்துப்‌ பாடிய இசையினைக்‌ கேட்‌ 
டுக்‌ கந்தருவரும்‌ விஞ்சையரும்‌ வானில்‌ நின்று புகழ்ந்‌ 
தனர்‌. 


பிள்ளையார்‌ அவர்களை அமைத்துக்கொண்டு 
சென்று தங்குமிடங்‌ கொடுத்து விருந்து செய்தனர்‌. 
பிள்ளையாருடைய திருப்பதிகங்களைக்‌ கேட்டு மகிழ்ந்து 
அப்‌ பதிக இரையினைத்‌ தமது யாழிலிட்டு இசைத்து 
எல்லோரையும்‌ பாணர்‌ மடஒழ்வித்தார்‌. காயனாரது 
திருப்பதிக இசையினை யா.ஷிலிட்டு இசைத்து அவ 
ரோடு பிரியா திருக்கப்பெறும்‌ பேற்றினை அவர்பால்‌ 
வேண்ட அவர்‌ அதற்கு இசைந்தருளினர்‌.. பாணரும்‌ 
பெறலருக்‌ திருவருட்பே றெனக்‌ கருதி அந்த நாள்‌ 
போலவே: எப்போதும்‌ பிள்‌சரயாரை விட்டு நீங்காமல்‌ 
நட்புடன்‌ அவ்ண்‌ வைஇனர்‌. 


பின்னர்ப்‌ பிள்ளையார்‌ இல்லை ஈடம்பயில்வாரைப்‌ 
பணிய வெழுந்த தங்‌ காதலைத்‌ தந்தையாருக்குத்‌ தெரி 
விக்க அவரும்‌ உடன்செல்ல இசைந்தனர்‌, திருத்‌ 
தோணி காதரிடம்‌ விடை பெற்றுக்கொண்டு புகலி 
வேக்தர்‌ தந்‌தையாரோடும்‌ அடி.யாரோடும்‌ தில்லைக்குப்‌ 


௪௮ சதிருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


புறப்பட்டனர்‌. இடையிலுள்ள பதிகளை வணங்கி வயல்‌ 
களையுங்‌ குளங்களையுங்‌ கடந்து சென்று அவர்‌ கொள்‌ 
ளிடக்‌ கரையை யடைந்தனர்‌. செழுமலர்‌ மாலைகஞஞ்‌ 
சந்தனமும்‌, பவளம்‌ சங்கு முத்து முதலியவைகளும்‌ 
உந்தியெறிந்து செல்லுங்‌ கொள்ளிடமானது காயனா 
ருடைய திருவடிகளை வணங்கி எதிர்கொள்ள அதனைக்‌ 
கடந்து. சென்று தேவர்‌ முதலிய யாவர்க்கும்‌ வேண்டி. 
யன : வெல்லாம்‌ ஈயுந்‌ தில்லையின்‌ எல்லையை 
,யடைந்தனர்‌. 

'உலகத்திற்கெல்லாம்‌ நன்மையைத்தர வர்தஇளங்்‌ 
களிறனைய பிள்ளையார்‌ செல்லும்‌ வழியின்‌ இரண்டு 
பக்கங்களிலும்‌ பறவைகள்‌ தம்‌ : ஓலிகளால்‌ வாழ்த்‌ 
இியம்பத்‌, தேனிறைந்த. செவ்விய தாமரை அரும்புக 
ளாகிய கைககாக்‌ குவித்துப்‌ பொய்கைகளெல்லாம்‌. 
மகிழ்ச்சி மிக்க தங்கள்‌ முகத்தைக்‌ காட்டின. ௮:ழகிய- 
தோகைகளை யுடைய மயிற்‌ கூட்டங்கள்‌ மிகுந்து ஈட்‌ 
மாடக்‌ குளிர்ந்த நறுமணமுடைய காற்றானது வீசி 
யெதிர்கொள்ள வண்டுகள்‌ ஓலிப்பச்‌ செவ்விய தளிர்‌ 
கள்‌ கதிரவன து ஒளிப்பட்டு இலக, இலைகள்‌ இருமருங்‌ 
கும்‌ அசைய, பூக்கள்‌ விரிந்து முகம்‌ போல. விளங்க 
மெல்லிய கொம்புகளோடு பூஞ்சோலைகள்‌ அசைந்தன. 
பெரிய வயல்களிலுள்ள நெற்கதிர்களெல்லாம்‌ தென்‌ 
றற்‌ காற்று வாயிலாக நறுமணம்‌ பொருந்திய மலரை : 
யுந்‌ துகளையுந்‌ தூவி அழகிய முகங்‌ காட்டி வணங்கின. 
கமுகு மரங்கள்‌ குளிர்ந்த காற்று வீசி மகிழ்ந்‌ தாடுவது 

, போல்‌ அசைந்தன. தில்லைவா மந்தணர்‌ செய்யுஞ்‌ சிவ 
வேள்வியின்‌ செழும்புகை சென்று வானத்தில்‌ நீல 
ஆடையினால்‌ : விதானம்‌ ' அமைத்ததுபோலப்‌ பரந்தது. 
கரும்பு செர்நெல்‌ முதலியவைகள்‌ செழித்தோங்கிய 
வயல்களை யெல்லாங்‌ கடந்து போய்‌, தளிர்‌, அரும்பு, 
மலர்‌, கனி, கிழங்கு முதலியவைகள்‌ சிறந்து விளங்கிய 


பொற்றுளம்‌ முத்துச்சிவிகை பெறுதல்‌? ௫௯௬ 


நந்தனவளங்களையுங்‌ கடந்து சென்று, மாடமாளிகை 
கள்‌ பொலிந்து விளங்குக்‌ தில்லை மூதூரின்‌ தெற்கு 
வாயிலுக்கு அருகே சண்பை மன்னர்‌ நெருங்கினர்‌. 
தில்லைவா ழந்தணர்க ளெல்லாரும்‌ பிள்ளையார்‌ வர 
வைக்‌ கேட்டுக்‌ களிகூர்ந்து தங்கள்‌ ஊரினை அலங்கரித்து 
அவரை எதிர்கொள்ளச்‌ சென்றார்கள்‌. மறையொலியும்‌ 
மங்கலவாத்திய முழக்கமும்‌ வானில்‌ நிறையவும்‌, நிறை 
குடமும்‌ விளக்கும்‌ திசையெங்கும்‌ விளங்கவும்‌, வாயி 


_லின்‌ புறத்தே சென்று திருஞான சம்பந்தரைக்‌ கண்டு 


வாழ்த்துக்‌ கூறி யழைத்தனர்‌. ஞான வள்ளலாரும்‌ தில்‌ 
லைப்‌ பதியின்கண்‌ மறையவர்‌ மாடங்கள்‌ விளங்கி அன்‌ 
பர்களது உள்ளம்‌ போலச்‌ சிவமணங்‌ கமழ்நத்த திருவீதி 
யைக்‌ கண்டு களித்து எழுநிலைக்‌ கோபுரத்தைத்‌ தாழ்ந்‌ 
திறைஞ்சித்‌ திருக்கோயிலினுட்‌ சென்று பொன்னம்‌ 
பலத்தைத்‌ தொழுது திருக்கைகள£ச்‌ சென்னீமேல்‌ 
வைத்துக்‌ கொண்டு கண்கள்‌ களி கொள்ள உருக்கத்‌ 
தோடு அம்பலத்தின்‌ திருவாயிலுட்‌ புகுந்தனர்‌. . சிவ 
பெருமான்‌ தனக்கு கல்ல மெய்ஞ்ஞானத்தின்‌ வடிவே 
அம்பலமாகவும்‌ அந்த ஞானத்தின்‌ பயனாக உள்ளத்து 
நிறைந்த பேரின்ப வடிவமே திருநடடமாகவுந்‌ தமது 
புறக்கண்ணிற்குப்‌ புலனாயது கண்டு கும்பிட்டெழுந்து 
இறைவரது திருகடனத்தைக்‌ காழியர்‌ கோன்‌ போற்று 
வாராயினர்‌. தத்துவங்களைக்‌ கடந்து உயிரறிவின்‌ 
கண்ணே திருவருளால்‌ எய்தப்படும்‌ சிவபோகத்தினை 
எக்காலத்திலும்‌ நுகழுமாறு உடம்பிலுள்ள ஐம்பொறி 
கட்கும்‌ அது புலனாகும்‌ வண்ணம்‌ திருவருள்‌ செய்தனை ' 
யென்று கூத்தப்‌ பெருமானைப்‌ புகழ்ந்து பாடிக்‌ கண்‌ 
ணீர்‌ பொழிந்து ஆனந்தக்‌ கூத்தாடினர்‌. சிவபெருமா 
னுக்குரிய பணிவிடை. செய்யுஞ்‌ சிறப்புப்‌ பற்றித்‌ இல்‌ 
லைவா ழந்தணரைப்‌ பதிகத்துள்‌ முன்வைத்துக்‌ ' கற்றாங்‌ 
கெரியோம்பி' என்னுந்‌ திருப்பதிகம்பாடி ஊனையும்‌ 


சம்‌, 4 


௫௦ “திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


உயிரையும்‌ உருக்கும்‌ இறைவரது திருக்கூத்தினை 
வெட்ட வெளியே கண்டு பேரானந்த முற்றனர்‌. பின்‌ 
னர்ச்‌ செம்பொற்‌ கோயிலை வலம்‌ வந்து புறம்போந்து 
கோயிற்‌ றிருமூற்றத்தில்‌ தாழ்க்‌ தெழுந்து நான்கு வீதி 
ககாயுக்‌ தொழுது சென்று தில்லையில்‌ தங்குவதற்கு 
அ௮ச்சங்கொண்டு சண்பை மன்னர்‌ திருவேட்களஞ்‌ 
சென்று திருப்பதிகம்பாடி அங்குத்‌ தங்கினர்‌. அங்கி 
ருந்து நாடோறும்‌ தில்லைக்குச்‌ சென்று கூத்தப்‌ பெரு 
மான்‌ குரைகழல்‌ வணங்கி மீளும்போது ஒருகாள்‌ திரக்‌ 
கழிப்பாலைக்குச்‌ சென்று அப்பதியிலிருக்குஞ்‌ சிவபெரு 
மானை அருகம்‌ தமிழமாற்‌ பாடினார்‌. அவருடைய திருப்‌ 
பதிக விசையைக்‌ திருநீலகண்டப்பாணரும்‌ தமது யாழி 
லிட்டு மிறற்றினர்‌. ஒரு: நாள்‌ திருவேட்களமிருக்து 
தில்லை செல்லும்போது புகலிகாவலர்‌ தஇிருநீறணிந்த 
இல்லை மூவாயிரவர்கள்‌ சவகண காதராய்த்‌ தோன்று 
வதைக்‌ கண்டு பெரும்பாணர்க்கு ௮க்‌ காட்சியைக்‌ 
காண்பித்தனர்‌. இில்லையிற்‌ சென்றவுடன்‌ தில்லை 
வாழந்தணர்கள்‌ சண்பை மன்னரை வணங்கி யெதிர்‌ 
கொள்ள, அவர்‌, தமது திருமுடிமேல்‌-*வைத்த செங்கை 
யோடு திருக்கோயிலுட்‌ ப்குந்து பேரம்பலத்தை 
வணங்க நட்டமாடும்‌ பெருமான்‌ எதிர்சென்று திருக்‌ 
களிற்றுப்‌ படிக்8ழ்த்‌ தாழ்ந்‌ திறைஞ்சினர்‌. * ஆடினாய்‌ 
நறு: என்னும்‌ திருப்பதிகம்‌ பாடி அத்‌ திருப்‌ பதிகத்‌ 
திலே தில்லை மறஹையவரைற்‌ தாங்‌ கண்ட .நிலையில்‌ 
எடுத்துக்‌ கூறி, ்‌ 

நீலத்தார்‌ கரியமிடற்றார்‌ நல்ல கெற்றிமே லுறைகண்ணினார்‌ பற்று 
சூலத்தார்‌ கடலைப்பொடி நீ. றணிவார்‌ சடையார்‌ 

சீலத்தார்‌ தொழுதேத்து சிற்றம்பலஞ்‌ சேர்தலாற்‌ கழற்சேவடிகை 
கோலத்தா யருளாயுன கரரணங்‌ கூறுதுமே, [தொழக்‌ 
அதீதகையார்‌ தொழுதேத்துஞ்‌ சிற்றம்பல மென்று 
புகழ்ந்தனர்‌. தஇருப்பதிகத்‌ திருக்கடைக்‌ காப்பியற்‌ 


பொற்றுளம்‌ முத்துச்சிவிகை பெறுதல்‌. இக 


றிய பின்னர்‌, இறைவரிடம்‌ விடைபெற்றுக்‌ கொண்டு 
பொன்னம்பலத்தை வலம்வந்து புறம்‌ போந்தனர்‌. 
இிருரீலகண்ட யாழ்ப்பாணர்‌ கேட்டுக்‌ கொண்டபடி 
அவருடைய பதியாகிய எருக்கத்தம்‌ புலியூரையும்‌, 
“நிவா நதியின்‌ கரையிலுள்ள பிறபதிகளையுக்‌ கொழு 
வான்‌ புறப்பட்டனர்‌. திருவெருக்கத்தம்புலியூரை 
யடைந்து பாணர்‌ அவதரித்த அவ்வூர்‌ பெருந்தவஞ்‌' 
செய்ததென்று சிறப்பித்து ஆண்டு வீற்றிருக்குஞ்‌ 
வைபெருமாலைப்‌ பணிந்து பாடினர்‌. 


பின்னர்‌ ௩ம்‌ ப்ரமாகிறியர்‌ ௮%கு நின்றும்‌ எழுந்‌ 
தருளிப்‌ பல பதிகளை வணங்கிச்‌ சென்று இருமுதுகுன்‌ 
றஐத்தினை யணைந்தார்‌. * தருமுதுகுன்‌ றமடைவோமே 
என்ற முடிபுடைய திருப்பதிகம்‌ பாடித்‌ திருமுதுகுன்‌ 
றின வலம்‌ வந்து திருவி௫க்குக்‌ கூறள்‌ பாடிய பீன்‌ 
- திருக்கோயிலுட்சென்று தாழ்ந்தெழுந்து : முரசதிர்ந்‌ 
தெழும்‌” என்னும்‌. அருட்பா மாலை சாத்தினார்‌. ௮ப்‌ 
பால்‌ திருட்பெண்ணாகடம்‌ அடைந்து அவண்‌ இருத்‌ 
தூங்கானை : மாடுத்துள்‌ அமர்ந்த பரஞ்சோதியாரை 
வணங்கித்‌ தமிழ்மாலை பாடி அதனுள்‌ ' தீங்கு நீங்கு 
வீர்‌ தொழுமின்கள்‌' என்னும்‌ அறிவு மொழியை 
யமைத்தனர்‌. 


ஈம்‌ , மாயனார்‌ பின்னர்த்‌ திருவரத்துறைக்கு 
எழுந்தருளினர்‌. அவ்விடத்திற்குச்‌ செல்லுங்‌ காலைத்‌ 
தந்தையாரது தோள்மே லிருப்பதைத்‌ தவிர்ந்து பக்‌ 
கத்திலே அந்தணர்‌ புடைசூழ விரைந்து செல்வதைப்‌ 
பார்த்துத்‌ தந்தையாரும்‌ வருந்தினர்‌. பிள்ளாயாரது 
பாத தாமரைகளுஞ்‌ சிறிது கொந்தன. மாறன்பாடி 
யென்னும்‌ திருப்பதியை வந்தடையுங்‌ காலத்தே கூட 
வருகின்ற அடியார்கள்‌ வழி௩டந்த வருத்தத்தால்‌ 
சிறிது இகாத்தனர்‌. பிள்ளையார்‌ _ திருவைந்தெ 
முத்தை ஓதிக்கொண்டு அவண்‌ எய்தினர்‌. இருஞான 


௫௨ இிருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


சம்பந்தப்‌ பெருமானுடன்‌ வந்ததால்‌ அடியார்க்கு 
நேர்ந்த இளைப்பினைப்‌ பார்த்து அஞ்சிக்‌ கதிரவன்‌ 
தன்‌ ஆயிரங்‌ கதிர்களையும்‌ மறைத்து மேலைக்‌ கடலுள்‌ 
வீழ்ந்தான்‌. அன்றிரவு அடியாரோடு அ௮ப்பதியில்‌ சிவ 
பெருமான்‌ திருவடிகளைத்‌ தொழுது தங்ெர்‌. இரு 
வரதீதுறை யிறைவம்‌ பிள்ளையாரது வழிவருத்தத்தை 
நீச்குவதற்குத்‌ திருவுளங்‌ கொண்டு அப்‌ பதியிலுள்ள 
௮ந்தணர்‌ யாவர்க்குங்‌ கனவிற்‌ மோன்றி, * ஞானசம்பந்‌ 
தன்‌ நம்பால்‌ வருின்ருன்‌; அவனுக்கு ஏ.றுவதற்குச்‌ 
சிறந்த முத்தினாற்‌ செய்த சிவிகையையும்‌- மணிக்‌ 
குடையையும்‌ ஊதுவதற்குப்‌ பொற்‌ சின்னங்களையும்‌ 
நம்மிடமிருந்து எடுத்துக்‌ கொண்டுபோய்கி கொடுங்‌ 
கள்‌” என்று கட்டளையிட்டார்‌. அப்போது மறையவர்‌ 
யாவரும்‌ அரத்துறைத்‌ திருக்கோயிலில்‌ வந்து கூடித்‌ 
குமக்கும்‌ ஆண்டிருந்த அடியார்கட்கும்‌ தேர்ந்த கன 
வினைப்பற்றிப்‌ பேசிப்‌ பெருவியப்‌ பெய்தித்‌ திடப்‌ 
பள்ளி யெழுச்சிக்‌ காலத்திலே திழுக்காப்பு நீக்கிய 
வுடன்‌, ௩ல்முத்தினாற்‌ செய்த சிவிகை, சிறந்த வெண்‌ 
குடை, உயர்ந்த சன்னங்களெல்லாம்‌ அங்‌இருப்பக்‌ 
சண்டு திழுவருளை எத்திசைக்கும்‌ விளக்கும்‌ அறிகுறி 
கள்‌ இவையாமெனக்‌ கருதி மகழ்ந்து முழக்கஞ்‌ செய்‌ 
தனர்‌. அவைகளை யெல்லாம்‌ எடுத்துக்‌ கொண்டு 
மங்கல வாத்தியங்களுடன்‌ சண்பை மன்னரை எதிர்‌ 
கொள்ளச்‌ சென்றார்கள்‌. அதற்கு: மூன்னரே சண்பை 
மன்னருக்குக்‌ கடவுள்‌ தோன்றி அவற்றை ஏற்றுக்‌ 
கொள்ளும்படி. ஆணை தந்தார்‌. அப்‌ பேரருட்‌ 
டிறத்தினைப்‌ பிள்ளையார்‌ தம்‌ தந்தையார்க்கும்‌ ஏனைத்‌ 
தொண்டர்களுக்கும்‌ அறிவித்தனர்‌. பின்னர்ப்‌ 
பொழுது புலர்ந்தது. பிள்ளையார்‌ காலைக்‌ கடனை 
முடித்துத்‌ திருநீறணிந்து தம்முடைய செங்கை மலர்‌ 
களைக்குவித்து வணங்கித்‌ திருவைந்தெழுத்தை யோ கிப்‌ 


பொற்றாளம்‌ மூத்துச்சிவிகை பெறுதல்‌ ௫௩ 


புறப்பட்டனர்‌. ஞான வேந்தரை முத்தின்‌ சிவிகை 
யில்‌ ஏற்றும்‌ விருப்போடும்‌ வந்தவன்‌ போலக்‌.கதிர 
வன்‌ உதயஞ்‌ செய்தனன்‌. . அச்சமயத்தில்‌ ௮ர, அர 
வென்னும்‌ முழக்கத்துடன்‌ இருவரத்துறை யந்தணர்‌ 
கள்‌ சிவிகையையுங்‌ குடையையுஞ்‌ சின்னங்களையுங்‌ 
கொண்டுவந்து இவை அரத்துறை. முதல்வரது 
பேரருளால்‌."வந்தன.,. இவற்றை ஏற்றுக்‌ கொள்ளுவீ 
ராக. வென்று வேண்டினர்‌.  காழிப்‌ பெருமான்‌ இரு 
வருளை மிகவும்‌ வியந்து, எந்தை யீசன்‌ ' என்னுந்‌ 
இருப்பதிகம்‌ பாடிச்‌ .சவிகையினை வலம்‌ வந்து 
இருவெண்ணீ .றணிந்து. இருவைந்தெழுத்‌ தோரதித்‌ 
திருவருட்‌ கட்டளைப்படி உலகெலாம்‌ உய்யும்‌ 
வண்ணம்‌ சிவிகையில்‌ ்‌எமிய்குனிஞ்ச்‌, அப்போது 
தொண்டர்கள்‌ ஆரவாரஞ்‌ செய்தனர்‌. வானினின்றும்‌ 
மலர்மழை பொழிந்தது. மு௫ில்களும்‌ மத்தளங்‌ 
களும்‌ முழங்கின. . எங்கும்‌ ஆரவர்ரமிக வெண்‌ 
சங்கமும்‌ மணிகளும்‌ வீசியெறியும்‌ அலைநிறைந்த திருப்‌ 
பாற்‌ கடற்கண்‌ வளர்பிறைத்‌ திங்கள்‌. தோன்‌ றியது 
போல்‌ வெண்கதிர்களை வரிசை வரிசையாக வீசுன்ற 
முத்துச்‌ சிவிகையின்மீது இருரீற்றொளி விளங்கும்‌ 
புகலி மன்னர்‌ எழுக்தருளினர்‌. தொண்டர்களும்‌ 
மறையவரும்‌ பிறரும்‌ பேரானந்தக்‌ கடலில்‌ திளைத்‌ 
தாடி. ஆனந்தக்‌ கண்ணீர்‌ பொழிந்தனர்‌. திருச்‌ 
சின்னமாகிய எக்காளமும்‌ ஞானசம்பந்தர்‌ “வந்தா 
ரெனவும்‌, பாலருவாயர்‌ வந்தா ரெனவும்‌, முத்‌ 
தமிழ்‌ விரகர்‌ வந்தாரென்வும்‌ ஊதின. உண்மை, 
ஞானம்‌ விளங்கவும்‌, உலகத்தாரது ண ட்திலுன்‌ நீங்க 
வும்‌. திருமறை யருளிச்செய்யும்‌. பிள்ளையார்‌ பொரு 
ளம்‌ போகமும்‌ ஞானமும்‌ வேண்டுவார்க்கு. வேண்டிய 
வாறு சயுஞ்‌ சிவபெருமானது திருநெல்வாயிலர.த்‌ 
துறையை வந்தடைந்தார்‌. 


௫௪ 'இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


இருவரத்துறைத்‌ திருக்கோபுர வாயிலுக்கு கெக்‌ 
தூரத்திலேயே கம்‌ மாயனார்‌ சிவிகையினின்றும்‌ இறங்‌ 
இத்‌ தாழ்ந்திறைஞ்சி மிகுந்த அன்போடும்‌ களிப்போ 
டும்‌ புகுந்து வலம்வந்து திருமுன்னர்‌ அடைந்து தலை 
மேற்‌ கைகுவித்து நிலமுற வணக்கஞ்‌ செய்து, என்னை 
யும்‌ பொருளாக இன்னருள்‌ புரிந்தருளும்‌ பொன்னடி.த்‌ 
தாமரை போற்றி என்று மொழிந்து ஏழிசைப்‌ பதி 
கம்‌ பாடினர்‌. அவண்‌ சில நாள்‌ தங்கியிருந்தனர்‌. 
திருநெல்‌ வெண்ணெய்‌ முதலிய பதிகளுக்கு அன்ப 
ருடன்‌ சென்று வணங்க மீண்டுந்‌ திருத்தோணிபுரப்‌ 
பெருமானையும்‌ பெரிய நாயகி யம்மையாரையுந்‌ இரு 
வுள்ளத்திற்‌ கண்டு மன முருகப்‌ புகலிப்‌ பதிக்குச்‌ 
செல்லக்‌ கருதித்‌ திருவரத்துறைப்‌ பெருமானிடம்‌ 
விடை பெற்றுக்கொண்டு முத்துச்‌ சிவிகையின்மேற்‌ 
்‌ புறப்பட்டு வெண்மதிக்‌ குடை நிழற்ற மறையவர்‌ 
ஆனந்தக்‌ கூத்தாடி, மந்திரங்கள்‌ ஓலிப்ப, பொற்‌ சின்‌ 
னங்கள்‌ ஊத, இன்னிசைக்‌ கருவிகள்‌ பல முழங்க 
மிசச்‌ சிறப்பாக எழுந்தருளிச்‌ செல்லுங்காலை, வழியி 
லுள்ள திருப்பதிகளிலுள்ளோர்‌ வ.ரீ யெங்கும்‌ இரு 
மருங்கிலுங்‌ கொடிகளும்‌ அழகிய விதானங்களும்‌ 
நடைப்‌ பந்தர்களும்‌ தோரணங்களும்‌ வாழை கமுகு 
முதலியவைகளும்‌ நிறை ' கூடங்களும்‌ மாலைகளும்‌ 
விளக்குகளும்‌ வரிசை வரீசைய. க அமைத்து வரவேற்ற 
னர்‌. ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ அவ்வத்திருப்பதி 
களிலுள்ள திருக்கோயில்களிற்‌ சென்று கடவுளை 
வணங்கப்‌ பாடி, மேற்‌ சென்று திருப்பழுவரை 
யடைந்து அவ்வூரின்௧ண்‌ விமானத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 
பெருமானை வழிபட்டு, ஆண்டு மலை காட்டினர்‌ திருப்‌ 
பணிகள்‌ செய்வதைச்‌ இறப்பித்துப்‌ பாடினர்‌. பின்‌ 
னர்‌, திருவிசயமங்கை,"திருவைகாவூர்‌, புறம்பயம்‌ முத 
ஜிய பதிகளை வணங்கிச்‌ சேய்ஞலூருக்கு வந்து சேர்ந்‌ 


பொற்றாளம்‌ முத்துச்சிவிகை பெறுதல்‌ ௫௫ 


தார்‌. சேய்ஞலூரிலுள்ள மறையோர்‌ மிகவும்‌ உள்‌ 
ளன்புடன்‌ வரவேற்றனர்‌. அவ்வூர்‌ சண்டேசுர காய 
ஞரது பிறப்பிட மாதலால்‌ முத்துச்‌ சிவிகையினின்றும்‌ 
இறங்கி வழிபட்டுச்‌ சென்றார்‌. ஆண்டுள்ள இருக்‌ 
கோயிலை யடைந்து இறைவரைத்‌ தொழுது, சண்டே 
சுர நாயனார்‌ தந்‌ைத தாள்‌ தடிந்து திருவருள்‌ பெற்ற 
சிறப்பினைத்‌ திருப்பதிகத்துள்‌ அமைத்துப்‌ பாடினார்‌. 
பின்னர்‌, தஇருப்பனந்தாள்‌, பந்தணநல்லு£ர்‌ முதலிய , 
இருப்பதிகளைப்‌ பணிந்து பாடிச்சென்று, ஓமாம்‌ புலி 
யூரை மடைந்தார்‌. அவ்வூர்‌ வடதளியின்‌ மேவிய 
பெருமானாரது திருவடி. பணிந்து அழகிய செந்தமிழ்ப்‌ 
பதிகம்‌ பாடி, திருவாழ்கொளிபுத்தூர்‌, திருக்கடம்பை, 
இருகாரையூர்‌, திருக்கருப்பறியலூர்‌ முதலிய இடங்கட்‌ 
_ குச்‌ சென்று இறைவர்க்குச்‌ செந்தமிழ்த்‌ தொண்டு : 
நிகழ்த்திச்‌ சர்காழிக்‌ கேகினர்‌. பிள்ளையார்‌ அவ்வூர்கி 
கெழுந்தருளுவதைக்‌ கேட்ட அவ்வூரந்தணர்‌ வீதிக 
ளெல்லாங்‌ கவின்பெறச்‌ செய்து புதுமலரும்‌ நறுந்து 
களும்‌ பொரரியுக்‌ தூவி மந்திரங்களை ஒலித்துக்கொண்டு 
சிவிகை மீது வெண்குடைக்‌ சம்‌ வரும்‌ வள்ளலாரைச்‌ 
சென்று கண்டு சென்னிமேற்‌ கைகுவித்துப்‌ பெருழமுழக்‌ 
கத்தோடு துதிசெய்தார்கள்‌. பின்னர்‌, ஈம்‌ நாயனார்‌ 
-இருவீதி வலம்வந்து இருக்‌ கோயிலுட்‌ புகுந்து தோணி 
யப்பரைத்‌ தாழ்ந்திறைஞ்ச்த்‌ த.மிழ்வேதம்‌ பாடிப்‌ 
- புழம்போந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அவர்‌ 
வீட்டுக்குச்‌ செல்ல விடை கொடுத்துத்‌ தமதுதிருமாளி 
கைக்கு எழுந்தருளினர்‌. ஆங்கு, தம்‌ தாயாரால்‌ திருநீற்‌ 
அக்காப்புச்‌ சாத்தப்‌ பெற்று அவர்க்கும்‌ பிறர்க்கும்‌ 
அருள்செய்து திருமடத்திற்‌ றங்கினார்‌. திருத்தோணியப்‌ 
பரை நாடோறுந்‌ தொழுது ஆண்டிருந்த காலை உப 
நயன”ப்‌ பருவம்‌ வந்தது. 


௫௬ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


ஞானசம்பந்தர்‌ இருவருள்‌ பெற்று ஆலயழ்தி 
னின்றும்‌ புறப்பட்ட காலை மறையோர்‌ குழாமுந்‌ 
தொண்டர்‌ குழாமும்‌ ஒருங்கு அவரை எதிர்கொண் 
டலரென்று கூறப்பட்டது. இதனால்‌, சிவபெருமா 
னைக்‌ குறித்து வேள்வி இயற்றி வழிபடும்‌ வேதமெறிக்‌ 
குரியவரும்‌ சைவத்துறை நின்றவரும்‌ வெவ்‌ வறு 
வகையின ரென்பது பெழப்படும்‌. அக்காலத்தி?ல, 
மனமூழ்ச்சியைக்‌.. காட்டுவதற்கு மேலாடைகக்‌ 
விசும்பில்‌ எறிவது வழக்கமாக இருந்த்தென்று அறி 
இழோம்‌. பெண்டிர்‌ மங்கல வாழ்த்துக்கள்‌ கூறுவதும்‌ 
நறுமலரும்‌ வாசனைப்‌ பொடியும்‌ ' பொரியுக்‌ .தூவு 
வதும்‌ தெருச்‌ திண்ணகளில்‌ நிறை குடங்கள்‌ வைப்‌ 
பதும்‌ சங்கு முதலிய மங்கல வாத்தியங்களை ஓலிப்‌ 
பதும்‌ வாழை கமுகு முதலியவைகள்‌ காட்டி அழகு 
செய்வதும்‌, தோரண்ங்கள்‌ தாக்குவதும்‌, தூபமெடுப்‌ 
பதும்‌, கொடிகள்‌ வரிசையாக அமைப்பதும்‌, நிறை 
குடங்களில்‌ அரிசி அரசிலையும்‌ தரப்பையும்‌ அமைப்‌ 
பதும்‌, பெரியோரை யெதிர்கொள்ளுங்காற்‌ சிறப்‌ 
பாக மிகழ்ந்தன வென்பது இச்சரித்திரத்தால்‌ விளங்‌ 
கும்‌. பிள்ளையார்‌, திருமாளிகை யெய்திய பின்பு 
இரத்தோணியப்பருடைய சேவடிக்‌ கமலங்களையே 
இரவு முழுவதும்‌ இடையருக்‌ காதலோடு கினைந்‌இருக்‌. 
தார்‌ என்பதால்‌, இரவிலே ஞானிகள்‌ அறிதுயி. 
ஒடையராய்த்‌ தூக்கத்தை ஓழமீத்து இறைவனையே 
நாடி நிற்கும்‌ நிலை விளக்கப்பட்டது காண்க. திருக்‌ 
கோலக்காவிற்‌ சவபெருமான்‌ செம்பொற்றாளங்கள்‌ 
பிள்ளையார்‌ திருக்கரங்களில்‌ வந்தமையுமாறு அருளிச்‌ 
செய்தது பிள்ளையாரது இன்னிசைத்‌ தொண்டிற்கு 
இறைவன்‌ மஇூழ்ந்து அது செவ்வையாய்‌ நடைபெறும்‌ 
பொருட்டும்‌ பிள்ளையார்‌ செங்கைகள்‌ நோவா திருத்‌ 
தற்பொருட்டுக்‌ தாமே தமது குழந்தைக்கு வேண்டி 


பொற்றாளம்‌ முத்துச்சிவிகை பெறுதல்‌ ௫௭ 


யதை நல்கினவாழுகும்‌. பிள்ளையாராதல்‌ பிறராதல்‌ 
திருத்தாளங்களை இறைவர்பால்‌ வேண்டிற்றிலர்‌. இத 
னல்‌ சிவஞானிகட்கு வேண்டுவதைச்‌ சிவபெருமானே 
ஈந்தருள்வர்‌ - என்பதும்‌, அவர்கள்‌ பயன்‌ கருதாது 
வழிபடுவரென்பதுந்‌ தெளிக. இறைவர்‌ நல்கிய திருத்‌ 
தாளங்கள்‌ சிவ்த்தொண்டி௰்கே யென்பதனைக்‌ குறிப்‌ 
பாலுணர்த்துவான்‌, இருழ்தாளங்களில்‌ ஐந்தெழுத்து 
மந்திரம்‌ வரையப்பெற்றிழர்தது. மேலும்‌ அவை 
அதிசயமாக வந்து காயனாரது திருக்கரங்களிற்‌ றங்‌ 
இன. உகைத்தார்‌ கருதிய பொருளை இறைவன்‌ அவர்‌ 
களுக்குத்‌ தோன்றாமில மக்கள்‌ வாயிலாகவே அளித்‌ 
தருளுவர்‌. தாமே நேரில்‌ வேண்டியதை ஈதல்‌ ஞானி 
'களுகீகேயன்றிப்‌ பிறர்க்கன்று. ஞானிகளே இறை 
வனை அறிவர்‌. ஆதலால்‌, அவர்களுக்கே நேரில்‌ இறை 
வர்‌ அருள்செய்வர்‌. அது பிறர்க்கு வியப்பாகத்தான்‌ 
இருக்கும்‌. வினைக்கம்மியன்‌ ஒஞ்வனாலுஞ்‌ செய்யப்‌ 
படாமல்‌ எவ்வா றஇசயமாகழ்‌ தாளங்கள்‌ வருதல்‌ கூடு 
மென்று என்ணுவார்‌ இருவருளின்‌ பெருமையை பறி 
யாதவரா வர்‌. 'சிவபெ( ர௬மான்‌ ஒரு தாய்‌ வயிற்லில்‌ 
பிறவாமல்‌ அன்பர்‌ வேண்டிய வடிவை நினைத்த மாத்‌ 
திரற்தில்‌ எவ்வாறு. எடுத்துத்‌ தோன்றி யருள வல்‌ 
லரஜரோ அவ்வாறே அவரது நினைப்பு மாத்திரத்தில்‌ 
எப்பொருளும்‌ ஐம்பூதங்களினின்று உழுவெடுத்‌.தல்‌ 
இயல்பே. ஆதலால்‌ இறைவர்‌ அளித்தஞம்‌ 
பொருள்கள்‌ அவரது இருவுள்ளக்குறிப்பால்‌ தோற்ற 
மெய்துவனவே யன்றிப்‌ பிறரால்‌ அமைக்கப்பட 
வேண்டுமென்ற முூஹைமையில்லை. இக்கருத்துப்பற்‌ 
றியே கடவுளை வார்த்தைக்‌ குயவனார்‌” என்று சித்தர்‌ 
நூலுள்‌ வழங்கெரென்க. ௮ப்பரடிகட்கு நல்‌ 
கிய பொதிசோறும்‌ இருவர்கீடும்‌ அளிக்கப்பட்ட 
படிக்காசுங்‌ காரைக்காலம்மையாருக்குக்‌ கொடுக்‌ 


௫௮  திருஞாவ சம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


கப்பட்ட மாங்களனியும்‌ இறைவர்‌ இருக்குறிப்பால்‌ ' 
ஐம்பூதங்களினின்று வடிவெடுத்தனவே. உலகப்‌ 
படைப்பில்‌ உண்டாகும்‌ சல்‌, மண்‌, பொன்‌, வெள்ளி 
முதலிய பொருள்களெல்லாம்‌ பூதங்களினின்று படைச்‌ 
கப்பட்டனவே. அவைகள்‌ வடிவெய்தற்குப்‌ பன்‌ 
னாட்சென்றவ வென்றாுற்‌ சின்னாளிலும்‌ வடிவத்தோற்ற 
றக்‌ இருவருளால்‌ அமைத்தலுங்‌ கூடும்‌. கோழி 
மூட்டைகளை மிகுந்த சூட்டினால்‌ இயற்கைப்பருவம்‌ 
 வருமூன்னரே குஞ்சு பொரிக்கும்படு. செய்யலாம்‌. 
௮கேக வண்டி விறகுகள்‌ அடுக்கி நெருப்பிட்டு உண்‌ 
டாக்கும்‌ வெப்பத்தை மின்னொளியைச்‌ சூடாக மாற்‌ 
இ வதனால்‌ விரைவில்‌ எழுப்பி விடலாம்‌. இவைகளி 
னாலே, பன்னாளிலே முடிவனவற்றைச்‌ சிறிது நேரத்‌ 
தில்‌ முடிக்கலாமென்பது அறியக்கிட.க்கின்றது. ஆத 
லால்‌, காம்‌ அறியாத இயற்கை வலிகளின்‌ ஆற்றலால்‌ 
ஐம்பூதங்களினின்றும்‌ பொருள்கள்‌ விரைவில்‌ உரு 
வெடுத்தல்‌ கூடுமென்பது ஊகிக்கக்கூடும்‌. இக்கருத்‌ 
துப்பற்றியே, முனி கருப்பம்‌ இராத்‌ தங்காது என்ற 
வாக்கெழுந்ததூஉமாம்‌. பத்துத்‌ இங்களில்‌ உருவெடுக்‌ 
கும்‌ உடம்பு மிகுந்த ரூட்டு வளத்தினால்‌ மூன்றே முக்‌ 
கால்‌ காழிகையில்‌ உர௫ுவெடுத்தல்‌ கூடும்‌. இயற்கை 
பாகத்‌ தாவரப்பொருள்கள்‌ ஜம்பூதங்களினின்றும்‌ 
உருவெடுத்தற்குப்‌ பலகாட்‌. கறியுமாயினும்‌ செயற்‌ 
கையாகத்‌ீ திருவருட்‌ குறிப்பால்‌ எப்பொருளும்‌ 
இமைக்குமளவில்‌ தோற்றுதலும்‌ மறைதலுங்‌ கூடும்‌. 
ஆதலின்‌ நம்‌ காயனாருக்கு அளித்தருளப்‌ பெற்ற 
செம்பொற்றாளங்கள்‌ இறைவர்‌ திருவுள்ளக்‌ கருத்‌ 
தின்படி ஐம்பூதங்களினின்றுந்‌ தா.மாகவே வடி 
வெடும்து அவருடைய திழுக்கரங்களிற்‌ போந்தன 
என்று தெளிக. இறைவர்‌ எவ்வாறு தமது திருவருள்‌ 
உருவத்தைத்‌ தக்க பெருந்தவத்தினர்க்கு மாத்திரக்‌ 


பொற்றாளம்‌ முத்துச்சிவிகை பெறுதல்‌ ௫௯ 


தோற்றுவிக்கன்றுரோ அவ்வாறே வியத்தற்குரிய 
பொருள்களை. ஐம்பூதங்களினின்றும்‌ படைத்துக்‌ 
கோடுத்தலையும்‌ அத்தகையோர்‌ மாட்டே செய்தருளு 
வர்‌. ஏனையோர்க்கு அவ்வா ஐறருள்செய்வதில்லை 
என்பது உய்த்துணரற்பாற்று, '*சார்ந்தவர்க்‌ கல்‌ 
லால்‌ நலமிலன்‌' என்றதுமது. ஈம்‌ நாயனார்க்கு முத்துச்‌ 
சிவிகை முதலியவற்றை : இறைவர்‌ நல்கியபோது 
அவர்‌ மோழிந்தருளிய திருவாக்கானது இக்‌ கருத்தை 
வற்புறுத்துதல்‌ தெற்றென உணரப்படும்‌. 


விண்ணவர்‌ மலர்மாரி பொழிக்தனரென்பதும்‌ 
இதனோடு ஒத்து ஆராயத்தக்கது. விண்ணவர்‌ விண்‌ 
ணுலகத்திலுள்ள கற்பகதரு முதலிய மரங்களிலுள்ள 
மலர்களைக்‌ கொய்து தூவுகின்றார்கள்‌ என்பது புராண 
ஐ.இகமாகும்‌. விண்ணுலகமொன்‌ நிருக்கலாம்‌. அது 
நமது கண்ணுக்குத்‌ தோன்றுவதில்லை. அஃது ஐம்‌ 
பூதங்களா லாயதோ அல்லது வான்‌ என்னும்‌ ஐந்தாம்‌ 
பூதத்தாலாகதோ, அதற்கும்‌ நுட்பமான தத்துவத்தா 
லாயதோ  யாமீறியக்கூடவில்லை. ஈம்‌ சிவாகமள்‌ 
களிலே நில முதலானது (பிருதிவி தத்துவம்‌) நாறு 
கோடி யோசனையளவு பரவியிருப்பதாகக்‌ கூறப்பட்‌ 
டி.ருத்தலால்‌, இவ்வுலகஜ்திற்கு மேலுள்ள புவனங்‌ 
களிலும்‌ உயிர்கள்‌ வாழ்வதற்குஞ்‌ செடி கொடிகள்‌ 
தழைப்பதற்கும்‌ அவைகளிலே. மலர்‌ பூப்பதற்குங்‌ 
காரணம்‌ உண்டென்பது ஊ௫க்கப்படும்‌. இஃதன்றி 
யும்‌ வானிலுறையும்‌ விண்ணவர்கள்‌ பூதநுட்பங்க 
ளின்‌ தன்மையை யுணர்ந்து மலர்‌ முதலியவற்றை 
விரைவிற்‌ பூக்கச்செய்து அவற்றை எடுத்தெறிதலும்‌ 
நம்பக்கூடிய தென்பாருமுளர்‌. இறந்த உயிர்களின்‌ 
தத்துவ ஆராய்ச்சி மிகுந்த இக்காலத்திலே (81010௦ 
காப) குறளிகளின்‌ ஆற்றலால்‌ எதிர்பாராத. 


௬௦ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


இடத்தில்‌ திடீரென நெருப்புப்‌ பற்றுவதும்‌ கல்விமு 
வதும்‌ தூயவல்லாப்‌ - பொருள்கள்‌ விழுவதும்‌ பழக்‌ 
கத்திலே தாமாகப்‌ பார்த்தவர்கள்‌ விண்ணவர்‌ பூமாரி 
பொறியக்‌ கூடுமென்பதை நம்பாதிரா ரென்க. 
இவற்றை ஈம்பாதவர்கள்‌ வானில்‌ விண்ணவரென்னும்‌ 
வகையினர்‌ மக்களினும்‌ பேராற்றலுடையராக இருப்‌ 
பாரென்று நஈம்புவாராயின்‌ உலகத்தில்‌ நிகழும்‌ கற்‌ 
செய்தியைக்‌ சண்டு விண்ணவர்‌ தம்ம௫ழ்ச்சியைக்‌ காட்‌ 
டுதல்‌ கூடுமென்று கொள்ளுவாராக. 'இது நிற்க. 
தம்‌ காயனார்‌ பச்சிளம்‌ பாலகரா மயிருக்தமை கரு 
இச்‌ சிவபாதவிருதயர்‌ அவரைக்‌ தமது தோளிலே 
தாங்கிச்‌ சென்றார்‌. ஆனால்‌, சிவஞானச்‌ செல்வராகிய 
அவர்க்கு இன்பமானது இடையருது பெருக்‌ கொண் 
டிருத்தலால்‌ கடை முதலியவற்றாற்‌ சிறிதும்‌ வருந்து 
வாரல்லர்‌. ஆதலால்‌, சேக்கிழாரடிகள்‌, நாயனார்‌ 
நடந்து செல்லுதலால்‌ வருந்தினா ரென்று கூறுது 
தாதையார்‌ தரியாது 3தாளின்மேல்‌ தரித்துக்கொள்ள 
என்றருளிச்‌ செய்தா ரென்க. செவலோகத்திலே, சிவ 
பெருமான்‌ உமாதேவியாரோடு வெளிப்படையாகத்‌ 
தோன்றி யருஞ்வதுபோலத்‌-திருத்தோணியப்பர்‌ எளி 
தில்‌ ஞானசம்பந்தருக்குத்‌ தோன்‌ றியருளி ௮வர்‌ வாயி 
லாக ஏனையோர்க்குந்‌ தாம்‌ அருள்செய்யும்‌ திறத்தை 
அறியச்செய்த தஇருவிடமாதலால்‌ சண்பைமூதூரைச்‌ 
சிவலே।கமென விளங்கியதென்ரறார்‌. இன்னுஞ்‌ சிவ 
லோகத்திலே சிவபெருமான்‌ சீகண்ட முதல்வரை 
அஇட்டித்து நின்று அன்பர்க்கருள்‌ செய்வதுபோலச்‌ 
சிர்காமிப்பதிக்கண்‌ ஞானசம்பந்தரை அஆதிட்டித்து 
நின்று யாவர்க்கும்‌ அருள்செய்தமையானும்‌ அது தெளி 
வென்ப. ர 
ஞானசம்பந்தரது தந்‌ைத மரபைப்‌ போலத்‌ தாய்‌ 
மரபும்‌ சைவநெறி வழிவந்தமையால்‌ அவர்‌ தாயாரது 


எனதல்ல முத்துச்சிவிகை பெறுதல்‌ ௬௪ 


பிறப்பிடமாகிய திருஈனிபள்ளியிலிருந்த மறையவ 
ரெல்லாரும்‌ வீரைந்து வந்து அவர்‌ கழல்பணிந்தன 
ரென்க. இருவினைப்‌ பிணிப்பினால்‌ பெருந்துயருறும்‌ 
உயிர்கள்‌ இறைவரைக்‌ தொழுது உய்யவேண்டு 
மென்னுக்‌ கருனையினாேே அவர்கட்கு மிகுந்த உறுதி 
யுரைப்பார்‌. “மனிபள்ளீ யுள்ளவினை கெடுதலாணை 
நமதே என்றார்‌. காரைகள்‌ கூகையென்று தொடங்‌ 
குட்‌ திருப்பதிகத்தைப்‌ பாலையை கெய்தலாக்கப்‌ 
பாடிய பதிகமென்பர்‌, 'பாலைநெய்தல்‌ பாடியதும்‌” 
என்ற திருவாக்கு, திருக்களிற்றுப்‌ படியாரிலே ஒரு 
செய்யுளின்‌ தலைப்பிலே காணப்படுகின்றது. “காரை 
கள்‌ கூகைமுல்லை” என்ற அடி. பாலையினியல்பைக்‌ கூறு 
கின்றது. 


நகைமலி முத்திலங்கு மணல்குழ்‌ கி)_க்கை 
நனிபள்ளி போலு ஈமர்காள்‌. 


என்ற ஏழாந்திருப்பாட்டிறுதியால்‌ நெய்தனிலத்தி 
னியல்பு சுப்டப்பட்டது. 


எப்பொழுதுஞ்‌ சிவனடியே இிந்திக்குந்‌ இருவடை. 
யாராதலின்‌ சேய்மையிலுள்ள உலகப்‌ பொருள்களின்‌ 
கண்‌ ஈம்‌ நாயனார்‌ தமது காட்சியைச்‌ செலுத்தா ராத 
லின்‌ மலர்ச்சோலை தோன்றிய இடம்‌ திருஈனிபள்ளி 
என்று தாமே தெரிந்துகொள்ள முயலாது தோன்று 
வது எப்பதி' என்று பிறரை வினவினா ரென்க. 


இருத்தலங்களை த்‌ தூரத்தே கண்டபோது 
தொழுது போற்றுதல்‌ வேண்டுமென்பதும்‌, திருப்‌ 
பதிகளின்‌ எல்லையை அடைந்தவுடன்‌ அப்பதியையுக்‌ 
திருக்கோபுரத்தையுந்‌ தாழ்ந்திறைஞ்ச வேண்டுமென்‌ 
பதும்‌, திருக்கோயில்‌ வாயிலிற்‌ பணிய வேண்டுமென்‌ 
பதும்‌, திருக்கோயிலுட்‌ சென்றகாலை வலம்‌ வருதல்‌ 


௬௨ திருஞானசம்பந்த சுவா மிகள்‌ சரித்திரம்‌ 


வேண்டுமென்பதும்‌, இறைவரைத்‌ தொழுது மீளும்‌ 
போது தாழ்ந்திறைஞ்சவேண்டு மென்பதும்‌, தொழுங் 
காலை சென்னிமேற்‌ கைகுவித்தலுமா மென்பதுமாகிய 
இம்‌ மூழைகள்‌ நாயனாரது தலயாத்திரை யாரா ய்ச்சி 
யால்‌ விளங்கும்‌. 
பானல்வயற்‌ றிருகனி பள்ளியெனத்‌ 
தாதையார்‌ பணிப்பக்‌ கேட்டு 
ஞானபோனகர்‌ தொழுது நற்றமிழ்ச்‌ த 
சொற்றொடை மாலை நவிலலுற்றார்‌ (௧௧௪) 
முத்தமிழ்‌ விரகர்‌ தாமும்‌ முதல்வர்கோ புரத்து முன்னர்‌ 
சித்தரீ டுவகை யோடுஞ்‌ சென்றுதாழ்ச்‌ தெழுந்து புக்குப்‌ 


நித்தனார்‌ தம்முன்பெய்தி நிலமுறத்‌ தொழுது வீழ்ந்தார்‌ 


(௧௨௫) 
வேணியார்‌ தம்மை நாளும்‌ போற்றிய 

விருப்பின்‌ மிக்கார்‌ (௧௨௮) 
இருவீதியைத்‌ தொழுதணைந்தனர்‌ (௧௫௬) 
பாடினர்‌ ஆடினர்‌ பொழிக்தனர்‌ விழிமாரி ் (௧௬௧) 
மாடு செம்பொனின்‌ மாளிகையை வலங்கொண்டு 
ன்ட்‌ ஃஃ..தொழுதுபோக்‌ தருமறை (௧௫௮) 
எழுநிலைக்‌ கோபுரம்‌ பணிக்‌ தெழுந்தனர்‌ (௧௫௭) 


என்றும்‌ வருவனவற்றால்‌ அவை தெளியப்படும்‌. 
தில்லையானது மிகப்‌ புனிதமென்ற காரணத்தால்‌ 
ஆண்டு இறைவனைத்‌ தொழுதலே யன்றித்‌ தங்குதல்‌ 
கூடாதென்று ஈம்‌ பரமாசிரியர்‌ திருவேட்களஞ்‌ சென்‌ 
றமை கருதத்தக்கது. இனைய செய்கையெல்லாம்‌ 
பிற ஆன்மாக்கட்கு வரிபடு முறையை அறிவித்தது 
அவர்களை உய்யக்கொள்ளுதற்‌ பொருட்டும்‌, பரம 
ஞானமுடைய தம்மைப்‌ பெரியராக மதியாது ஏனை 
யான்‌ மாக்களோடு ஒருங்கு வைத்து எண்ணினமை 
யானும்‌ நிகழ்ந்தனவென்க. 


பொறஜ்றுளம்‌ முத்துச்சிவிகை பெறுதல்‌ ௬௩ 


. திருநீலகண்டப்‌ பாணனாரை நம்‌ பிள்ளயார்‌ 
பேரன்போடு வரவேற்றனர்‌. 


அளவிலா மகழ்ச்சியினார்‌ தமைகோக்க யையர்நீ 

ருளமகழ விங்கணைந்த வுறுதியடை யோமென்றஜே 

யிளகிலா ஈகைமுகழ்ப்ப விசைத்தவரை யுடன்கொண்டு 

களகநிலவு நஞ்சணிந்தார்‌ பாலணையுங்‌ கவுணியனார்‌. 

(சம்பந்தர்‌ புராணம்‌ ௩௩) 

என்ற செய்யுளிலே பாணரை ஐயர்‌ என்றது கவ 
னிக்கத்தக்கது. அக்காலத்திலே எம்‌ மரபினரா யிருப்‌' 
பினும்‌ விருந்தினராய்‌ வந்தவரை ஐயரென்று உபசரித்‌ 
தழைப்பது வழகச்கம்போலும்‌. தம்‌ மெய்த்‌ தந்தையார்‌ 
தோணிபுரத்திறைவ ராதலால்‌ பரணரைக்‌. கண்ட 
வுடன்‌ அவரைத்‌ திருக்கோயிலுக்கு அழைத்துச்‌ 


சென்று இசைபாடுவித்தனரென்க. பாணருடைய 
அன்பைப்‌ பாராட்டுவார்‌ *ஏய மிசையாழ்‌ உங்கள்‌ 
இறைவர்க்‌ இயற்றும்‌” என்றுர்‌. அப்பரடிகளை 


நோக்கி உங்கள்‌ தம்பிரானை நீர்‌ பாடுக / என்றதனை 
இது நினைவறுத்துகன்றது. அப்‌ பாணனார்க்கு உறை 
விடம்‌ அமைத்து நல்விருந்து இயற்றினமை, உலகி 
னர்க்கு விருந்தோம்புதலின்‌ சிறப்பினை அறிவுறுத்திய 
வாறுகும்‌, பிள்ளையார்‌, தாமாகத்‌ தம்‌ பதிகங்களை 
யாழிலிட்டு இசைக்கும்படி பாணரைக்‌ கேட்கவில்லை. 
அவருடைய திருப்பதிகங்களை யா.றிலிட்டு இசைக்கும்‌ 
வரத்தைப்‌ ப௩ணர்‌ அவர்பால்‌ வேண்டியபோது 
உடனே மனமஇஒழ்வுற்று இசைந்தனர்‌. இதனால்‌, 
ஈம்‌ பரமாசிரியரது தன்‌ பெருமை யறியாமையும்‌ 
பிறருடைய ஈன்னோக்கங்களை நிறைவேற்றுங்‌ கருண 
யும்‌ புலனாதல்‌ காண்க. 


பிள்ளையார்‌ தில்லைப்பெருமானை வணங்கிய முறை 
யினைத்‌ தெரிவிக்கும்‌ திருப்பாட்டுகள்‌ மிகவும்‌ பொருள்‌ 


௬௫௪ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


வளமுள்ளனவென்பது பின்‌ வருவன வற்று லறியப்‌ 
படும்‌. - 
அண்ண லார்தமக்‌ களித்தமெய்ஞ்‌ 
ஞானமே யானவம்‌ பலமுந்தம்‌ 
உண்ணி றைதந்தஞா னத்தெழு 
்‌ மானந்த வொருபெரும்‌ தனிக்க.த்‌.துங்‌ 
கண்ணின்‌ முன்‌ புறக்‌ கண்டுகும்‌ 
பிட்டெழுங்‌ களீப்பொடுங்‌ கடற்காழிப்‌ 
புண்ணி யக்கொழுக்‌ தனையவர்‌ 
போற்றுவார்‌ புனிதரா டியபொற்ீபு. 
உணர்வி னேர்பெற வருஞ்சிவ 
போகத்தை யொழிவின்றி யுருவின்௧ 
ணணையு மைம்பொறி யளவினு 
மெளீவர வருளினை யென்ப்போற்றி 
யிணையில்‌ வண்பெருங்‌ கருணையே 
யேத்திமுன்‌ னெடுத்தசொற பதிகத்திற்‌ 
புணரு மின்னிசை பாடின 
சாடினர்‌ பொழிந்தனர்‌ விழிமாரி, 

(சம்பந்தர்‌ புராணம்‌ ௧௬௦-௧௬௧) 
பொன்னம்பலமானது சிவபெருமான்‌ தமக்கருளிய 
மெய்ஞ்ஞானமாகவும்‌ அம்பலத்துள்‌ நிகழும்‌ ஓப்பற்ற 
திருநடனம்‌ ஞானநிறைவால்‌ தமது உள்ளநத்தெழும்‌ 
பேரானந்தமாகவும்‌ பிள்ளையார்‌ கண்ணெதிரே கண்டு 
களித்தார்‌ என்று கூறப்பட்டது. சிதம்பரம்‌ என்ற 
சொல்லில்‌ *சித்‌' என்பது ஞானம்‌ என்று பொருள்‌ 
படும்‌. ஞானமே சத்தியின்‌ வடிவம்‌. :* சத்தியின்‌ 
வடிவே தென்னிற்‌ றடையிலா ஞானமாகும்‌” (சிவஞான 
சித்தியார்‌). சிவசத்தியால்‌ஞானப்பா ல£ீண்டு சிவஞானம்‌ 
பெற்றமையால்‌ சத்தியின்‌ வடிவமாகிய திருவம்பலத்‌ 
தைத்‌ தமக்கு அளித மெய்ஞ்ஞானமாகவே கண்டார்‌. 
இரு௩டனம்‌ இறைவரது ஐந்தொழிலைக்‌ இணகககால ம 

தோற்றக்‌ துடியதனில்‌ மோயுக்‌ தஇதியமைப்பில்‌ 

சாற்றியிடும்‌ அங்கியிலே சங்காரம்‌ - ஊற்றமாய்‌ 

ஊன்று மலர்ப்பதத்தே உற்றதிரோ தம்முத்தி 

கான்ற மலர்ப்பதத்தே காடு. (உண்மை விளக்கம்‌ - ௬௩) 


பொற்ருளம்‌ முத்துச்சிவிகை பெறுதல்‌ * ௬௫ 


சிவசத்தியின்‌ வாயிலாகவே ஐந்தொழிலும்‌ 
நடைபெறுகின்றன. அதுவே திருவம்பலத்தில்‌ இறை 
வர்‌ திருகடனஞ்‌ செய்வதாகக்‌ கூறப்படும்‌. பதி 
ஞானத்தை அடைந்தவர்களே மெய்ப்பரம்‌ பொரு 
ளின்‌ அருட்‌ செய்கைகளைப்‌ 'பழக்கத்தி லுணர்ந்து 
பேரின்பம்‌ நுகரவல்லாராதலின்‌ “ஞான த்தெழுந்த 
ஒரு பெருந்தனிக்‌ கூத்தும்‌? என்றனர்‌. இணி உலக 
மெல்லாம்‌ ஓடுங்கிய ஊமி முடிவிள்‌ தமது அருட்சத்தி 
யோடு சிவபெருமான்‌ தனியே நின்று திருநடனஞ்‌ 
செய்தல்‌ -திவஞானிகட்கு எல்லையில்லாத பேரின்பத்‌ 
தைக்‌ கொடுத்தற்‌ பொருட்டாம்‌. மக்கள்‌ பலரும்‌ 
தேவர்‌ பலரும்‌ ஆடுங்‌ கூத்துகள்‌ தத்தம்‌ நலத்தின்‌ 
பொருட்டேயா யொழியச்‌ சிவபெருமானது திருக்‌ 
கூத்து பிறர்பொருட்டாதலானும்‌ எல்லாம்‌: ஓடுங்கிய 
“காலத்துத்‌ தனியே நிகழுவதாகலானும்‌ ஞானிகள்‌ 
அறிவிற்‌ சிவன்‌ அருளால்‌ மன்னிப்‌ பேரின்பம்‌ விளைத்த 
லானும்‌ உண்ணிறைந்த ஞானத்தெழும்‌ ஆனந்த ஒரு 
பெருந்தனிக்கூத்‌ தென்றாரென்க. ஊனக்கண்கொண்டு 
பார்க்கும்‌ ஈம்மலீர்க்கு ஞாலத்தின்‌ அறிகுறியாகிய 
இருவம்பலமும்‌ ஆனந்தத்தின்‌ அறிகுறியாகிய திருக்‌ 
கூத்தும்‌ பூதக்காட்சியாகத்‌ தோன்றும்‌. பதார்தீதங்‌ 
கள்‌ பாராது.பரமே பார்த்திருக்கும்‌ பேரறிவினராஇய 
ஈம்‌ நாயனாருக்குப்‌ பூதவடிவாக உள்ளனவும்‌ ஞான 
வடிவமாகவே விளங்கும்‌. ஆதலால்‌ சிவஞானத்தை 
யும்‌ சிவானந்தத்தையுமே கண்ணின்‌ முன்புறக்கண்டு 
கும்பிட்டன ரென்றனர்‌ தொண்டர்‌ புராணமுடையா 
ரென்க. நனவிலேயே அதீத நிலையில்‌ நிற்கும்‌ அண்ண 
லார்க்கு ஐஓம்பொறியோடுகூடி உலகத்தை கோக்கிய 
காலையுஞ்‌ சிவபோகமே கைவருதல்‌ இயல்பு. பொன்‌ 
:னம்பலத்‌ திருக்கூத்துக்‌ காட்சியால்‌, தமது சிவபோ 
கம்‌ ஐம்புலனுக்கும்‌ பேரின்பம்‌ விளத்தமை ௧௬௧-ம்‌ 
பாட்டில்‌ இனி முணர்ததப்பட்டது. 

சம்‌. 5 


௬௬ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


இறைவன்‌ உயிர்க்குயிராயிருந்து ஐந்தொழில்‌! 
. நடத்துவதைத்‌ தெளிவாகப்‌ புறக்கண்களால்‌ திருவம்‌ 
பலத்‌ தஇருக்கூத்தின்கண்‌ கண்டா ராதலின்‌, சேக்கிழார்‌, 
'விண்ணாயகன்‌ கூத்து வெட்ட வெளியே திளைத்துக்‌ 
கண்ணார அமுதுண்டார்‌” என்றார்‌. தில்லைவாழந்தணர்‌ 
தன்மையை அறிய விரும்பிய பாண்ருக்கு அவர்கள்‌ 
கணநாதராய்த்‌ தோன்‌்றியதைக்‌ காட்டினார்‌. தில்லைப்‌ 
பெருமானுக்கு அணுக்கத்‌ தொண்டர்களாயிருக்கும்‌ 
பேறு தில்லைவாழந்தணர்களுக்கு எவ்வா.நு கிடைத்த 
தென்று பாணர்‌ அறியக்‌ கருதினர்போலும்‌. அவர்‌ 
கள்‌ ஆதியில்‌ தரு௩டலங்‌ கண்டு கணநாதராம்‌ பேறு 
பெற்ற அந்தணர்வழி வந்தமையால்‌ அவருக்கு அச்‌ 
சிறப்பு வாய்ந்தது. 


பாணருடைய. பிறப்பிடமாகிய எருக்கத்தம்புலி 
யூரூக்கு நாயனார்‌ சென்றகாலைத்‌ தமது திருப்‌ 
பதிகத்துள்‌ அவரைச்‌ சிறப்பித்துக்‌ -கூறியது' மிகவும்‌ 
போற்றத்‌ தக்கதே. தாம்‌ அடியார்‌ தலைவராயிருந்தும்‌ 
பிற அடியார்கள்‌ பால்‌ மகுந்த அஷ்பு வைத்திருக்கள 
ரென்பது இதனால்‌ தெரிகின்றது. 
ஐயர்‌ நீரவ தரித்திட 
வீப்பதி யளவின்மா தவமூன்பு 
செய்த வாறெனச்‌ சிறப்புரைத்‌ 
தருளியச்‌ செழும்பதி யிடங்கொண்ட 
மைகொள்‌ கண்டர்தங்‌ கோயிலி 
னுட்புக்கு வலங்கொண்டு வணங்கிப்பா 
ருய்ய வந்தவர்‌ செழுந்தமிழ்ப்‌ 
பதிகமங்‌ கசையுடனுரைசெய்தார்‌. 
(சம்பந்தர்‌ புராணம்‌ - ௧௭௧) 


இருவரத்துறைக்குச்‌ செல்லுங்காலை ஆண்டு- 


வீற்றிருக்கும்‌ பெருமானைக்‌ காணவேண்டுமென்னும்‌ 
வேட்கை மிகுதியினாலே தந்தையார்‌ தோனளினின்று 


பொற்றாளம்‌ முத்துச்சிவிகை பெறுதல்‌ ௭௬ஏ 


இறங்கித்‌ தாமே வீரைவிற்‌ செல்வாராயினர்‌, திருக்‌ 
கயிலையைச்‌ சாரவேண்டுமென்று அப்பர்‌ விரைந்‌ 
தேகினர்போலும்‌. தாம்‌ வழிஈடந்த வருத்தம்‌ .ஒன்றும்‌ 
உணராரென்பதுபற்றி அவர்‌ வருந்தினரென்று கூறாது 
“பரத தாமரை கொந்தது பைப்பைய” என்றனரென்க. 
பாசத்தை அறவே . நீக்கப்பெற்றவர்‌ செம்பொருட்‌ 
காட்சியை அவாவுதல்‌ பொருத்த முடையதே. 

பாச மற்றில ராயினும்‌ பார்மிசை 

ஆசை சங்கரற்‌ காயின தன்மையால்‌ 

தேசு மிக்க திருவுரு வானவர்‌ 

சச னைத்தொழு தேதொழு தேகினார்‌. 

(சம்பந்தர்‌ புராணம்‌ - ௧௮௯) 


இடுக்கண்‌ வந்தாலும்‌ இறைவரது திருமந்திரத்‌ 
தையே தமக்‌ காதரவாககீ கொள்ளுதல்‌ பெரியோ 
ரது வழக்கம்‌. 
மாறன்‌ பாடியெ லும்பதி வந்துற 
ஆறு செல்வருத்‌ தத்தி னசைவிலுல்‌ 
வேறு செல்பவர்‌ வெய்துறப்‌ பிள்ளயார்‌ 
ஏறு மஞ்செழுத்‌ தேஈதியங்‌ கெய்திட. 
்‌ ர (சம்பந்தர்‌ புராணம்‌ - ௧௯௧) 
என்றது காண்க. வேனிற்காலத்து வெப்பத்தை நிக்‌ 
குவதற்கு முத்தினுஞ்‌ சிறந்த மணி இல்லையாதலானும்‌ 
வெண்கொற்றக்குடை களங்க மின்மையைக்‌ குறிப்ப 
தாய்ச்‌ சமய வேந்தற்குரிய சின்னமாய்‌ அமைதலானும்‌ 
பொற்சின்னங்கள்‌, சமயநிலை. நாட்டவரும்‌ அரசரது 
பெருமையைப்‌ பகர்வதாலும்‌ சம்பந்தருக்கு அவை 
அளிக்கப்பட்டன போலும்‌. அவை இறைவரது திரு 
வருளாற்‌ இடைத்தமையால்‌ அவற்றை மறுத்தற்கஞ்சி 
ஏற்றுக்கொண்டார்‌. தாம்‌ சிவிகை ஏறினாலும்‌, இறை 
வரது திருவருளே தமது திருத்‌ தொண்டினை நிகழ்த்து 
வதென்ற கருத்தால்‌ ' சிவிகையின்மீது அஞ்செழுத்‌ 


௬௮ இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


தோதி யேறினர்‌. சிவிகையும்‌ வெண்ணிறமாய்ப்‌ பல ' 
வெண்கதிர்களை வீசினமை யானும்‌ புகலியர்கோனும்‌ 
வெண்ணீறணிந்து முழுமதி யன்ன திருமுகத்தோடு 
விளங்கிவமையானும்‌ “பாற்கடல்‌ வளர்மதி யுதித்தென” 
என்றார்‌ புராண ஆரியர்‌. செம்பொற்றாளங்கள்‌ வந்த 
மையை விளக்கிய காரணங்கள்‌ இவற்றிற்கு மொக்கும்‌. 
பிள்ளையார்‌ ஆன்மஇனத்தைச்‌ சார்ந்தவரென்பது திரு 
வாத்‌ துறைக்குச்‌ சென்று தொழுதகாலை, 

மன்னு கோயிலை வலங்கொண்டு திருமுன்பு வந்து ன்‌ 

சென்னி யிங்கரங்‌ குவீத்துவீழ்ந்‌ தன்பொடு திளைப்பதர்‌ 

என்னை யும்பொரு ளாகஇன்‌ னருள்புரிரஈ்‌ தருளும்‌ 

பொன்ன டித்தலத்‌ தாமரை போற்றியென்‌ ஜஹெழுந்தார்‌, 

(சம்பந்தர்‌ புராணம்‌ - ௨௨௬) 
என்றதால்‌ தெளியப்படும்‌. ஈம்‌ நாயனார்‌ மீண்டு 
சீர்காழி சேரும்வரை பாண்ரும்‌ அவருடன்‌ சென்ற 
காகத்‌ தெரிகின்றது. சர்காழியிலேயே அவருஞ்‌ சில 
சாலம்‌ குடியிருந்தாரென்பது சிர்காழிக்கு மீண்ட 
பீன்பு திடுக்கோயிலுக்குச்‌ சென்று, வண்ங்கி மாளி 
கைக்கேகுங்‌ காலத்திற்‌ பாணர்‌ பின்னே வர அவரை 
£வ்ளம்பெருகு மனையிற்போக' என்றருளிச்‌ செய்த 
மையால்‌ விளங்கும்‌. நம்‌ பரமாசாரியாருடைய தாயார்‌ 
தம்‌ அருட்குழந்தையின்பா' லுள்ள கழிபேரன்பினால்‌ 
இடையூறு யாதும்‌ அணுகாவண்ணம்‌ பிள்ளையாருக்குத்‌ 
'இருநீற்றுக்காப்புச்‌ சாதீதினர்போலும்‌. திருநீற்றினைக்‌ 
காப்பாக அணியும்‌ வழக்கம்‌ அக்காலத்து உண்டென்‌ 
பது போதரும்‌. இறைவனுக்குத்‌ திருப்‌ பல்லாண்டு 
மொழிவதுபோலச்‌ சம்பந்தருக்குத்‌ திருநீற்றுக்கா ப்புச்‌ 
சாத்தியதாகும்‌. சிவஞானிகளுக்கு யாதொரு இடை 
யூறும்‌ இயற்கையிலே ௮அணுகாமை தெளிக. 


௪. உபநயனம்‌ 





சண்டு,, மாமறைச்சிறுவரது “உபஈயனச்‌' சடங்கு 
நிகழ்ந்த முறையைக்‌ கூறுவாம்‌. . மறை1பவரது உல௫ 
யன்முறைக்கேற்ப உபகயனச்‌ சடங்கு நம்‌ நாயனார்க்‌ 
குச்‌ செய்யப்பட்டது. ௮ஃது அவர்க்கு வேண்டுவதில்லை 
என்பது தோன்ற ' ஒரு பிறப்பு மெய்தாமையுடையார்‌. 
தம்மை இருபிறப்பின்‌ நிலைமையினைச்‌ சடங்கு காட்டி 
எய்துவிக்கும்‌” என்றார்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌. உபநய 
னஞ்‌ செய்யுங்காலை வேதம்‌ நான்கும்‌ ஓதுவதற்கு அதி 
காரங்‌ கொடுத்தல்‌ மரபரகலின்‌ அவ்வாறு அதிகாரங்‌ 
கொடுத்ததாக உபநயனச்‌ சடங்கியற்றிய மறையவர்‌ 
தாயனார்க்குச்‌ செப்பவும்‌ அவர்‌ குற்றமில்லாத ௮2 
விறந்த மறைகளை எடுத்தியம்பினார்‌. மறையவர்‌ யாவ 
ரும்‌ பிள்ளமரது கலைஞானத்தின்‌ பெருமையுணர்ந்து 
அவரைத்‌ தமது தியானக்‌ கடவுளாகக்‌ கருதி வணங்கி 
அவர்பால்‌ தம்முடைய ஐயங்களைத்‌ தெரிவித்துக்‌ 
கொண்ட காலை அவர்‌ எல்லா மந்திரங்களும்‌ தோன்று 
வதற்‌ கேதுவாகிய மூலமந்திரம்‌ ஐந்தெழுத்து என்பதை 
அவர்களுக்கு அறிவுறுத்துவான்‌ “அந்தியுண்‌ மந்திரம்‌ 
அஞ்செழுத்துமே' என்னும்‌ முடிபுடைய திருப்பதி 
கத்தினப்‌ பாடியருளினர்‌. 


உபநயனச்‌ சடங்குகள்‌ யாவும்‌ முடிந்து சவநெறி 
யொழுகும்‌ அந்தணரோடு சர்காழிப்‌ பதியில்‌ அமர்ந்‌ 
திருந்த காலையில்‌, இருகாவுக்கரசர்‌ அவரைக்‌ காண்‌ 
பான்‌ கழுமலத்திற்கு வந்தனர்‌. அவர்‌ வருஇன்ஞுர்‌ 
என்பதைக்‌ கேட்டு அவரைக்‌ காண்பது தமது தவப்‌ 


௭௦  : இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


பயன்‌ என்று கருதி அன்பர்‌ குழாத்தோடும்‌ எதிர்‌ 
கொள்ள எழுந்தருளினர்‌. அப்பர்‌ பெருமானது அன்பு 
விளங்குக்‌ திருவேடத்தினை ஈம்‌ பரமாசிரியர்‌ தூரத்தே 
கண்டபொழுதே தொழுது எதிர்செல்ல, ஆளுடைய 
அரசும்‌ எதிர்வந்து வணங்க இருவரும்‌ அளவளாவினர்‌. 
பின்னர்‌, நாயனார்‌ அரசைத்‌ திருத்தோணியப்பர்‌ கோயி 
லுக்கு அழைத்துச்சென்று அவரோடு இறைவரை 
வணங்கித்‌ திருமாளிகைக்கு அவரை உடன்‌ கொண்டு 
சென்றார்‌. திருகாவுக்கரசருக்கும்‌ அவரோடு உடன்‌ 
வந்த ஏனைத்தொண்டர்க்குஞ்‌ சிறப்பாக அழுது செய்‌ 
வித்துப்‌ பெரு ஈகண்பேோரடு உடனுறைந்தனர்‌. பின்னர்‌, 
திருநாவுக்கரசர்‌ பிறபதிகளை வணங்க விடைபெற்றுச்‌ 
செல்ல அவர்கீகுப்‌ பின்‌ சென்று வ.நியனுப்பிச்‌ 
சீர்காழிக்கு மீண்டு அங்கே வீற்றிருக்கும்‌ காளில்‌ ஞான 
வள்ளலார்‌ மொழிமாற்று, மாலைமாற்று, மடக்கு, இய 
மகம்‌, ஏகபாதம்‌, இருக்குக்குறள்‌, எழுகூற்றிருக்கை, 
ஈரடிவைப்பு, முடுகு முதலிய பலவகைப்‌ பாவினங்கட்கு 
மூலமாகிய திருப்பதிகங்களசாத்‌ தோணிடிரகாதர்மீது 
பாடினர்‌. திருப்பதிகங்களின்‌ இ*சையனைத்தையும்‌ 
பாணரும்‌ அவர்‌ மனைவியார்‌ மதங்க சூளாமஸியாரும்‌ 
யாழிலிட்டு வாசித்து வந்தார்கள்‌. , பின்னர்‌, தமிழ்‌ 
மாட்டின்கண்ணுள்ள திருப்பதிக ளனைத்துஞ்‌ சென்று 
வணங்க விரும்புங்‌ கருத்தினை ஈம்‌ மாயனார்‌ தம்‌ தாதை 
யாருக்கு அறிவித்தார்‌. தாதையார்‌ தம்‌ அருமைப்‌ புதல்‌ 
வரைப்‌ பிரிந்துறையவியலாதென்றும்‌ சில நாள்‌ கழித்‌ 
அத்‌ தாம்‌ ஒரு வேள்வி செய்யக்‌ கருதுவதாகவும்‌ அது 
வரை காயனாரோடு உடன்‌ வருவதாகவும்‌ உரைத்‌ 
தார்‌. பிள்ளையார்‌ திருத்தோணியப்பரிடம்‌ விடை 
பெற்றுக்கொண்டு தந்தையார்‌ பின்வரப்‌ பாணோடும்‌ 
முத்துச்சிவிகைமீது வெண்குடை நிழற்ற, சின்னங்கள்‌ 
ஊத, பதிகள்‌ தோறும்‌ அடியார்கள்‌ பணிந்‌ தெதிர்‌ 


உபநயனம்‌ எக 


கொள்ளும்படி புறப்பட்டார்‌. தருக்கண்ணார்‌ கோயில்‌ 
முதலிய திருப்பதிகளை வணங்கி அவர்‌ காவிரியின்‌ வட 
கரையின்‌ மேற்றிசைப்பக்கஞ்‌ சென்றார்‌. குறுக்கை, 
அதிகை, அன்னியூர்‌, பந்தணநல்லூர்‌, மணஞ்சேரி, 
- வேள்விக்குடி, பூந்துருத்தி, திருக்கோடி.கா, கஞ்சனூர்‌, 
திருமாந்துறை, திருமங்கலக்குடி, திருவியலூர்‌, திருந்து 
தேவன்குடி, இன்னம்பர்‌, வடகுரங்காடுதுறை, திருப்‌ 
பழனம்‌ மூதலிய பதிகட்குச்‌ சென்று திருப்பதிகம்‌ 
பாடித்‌ தொழுதா௩்‌ குரங்காடுதுறைப்‌ பதிகத்தில்‌ 
வாலியார்‌ சிவபெருமானை வழிபட்டதைச்‌ சிறப்பித்துப்‌ . 
பாடினர்‌. பின்னர்‌ திழுவையாற்றுக்குச்‌ சென்றனர்‌. 
ஆண்டிருந்த தொண்டர்க ளெல்லாரும்‌ அத்திருப்பதி 
யினை மிகவும்‌ அணிபெழச்‌ செய்து சம்பந்தரை எதிர்‌ 
கொண்டனர்‌. அத்தலத்தை அடையும்போது அவர்‌. 
“புலனைந்தும்‌ பொ றிகலங்‌க்‌! 

என்னும்‌ பதிகத்தை அருளிச்‌ செய்தார்‌. பின்னர்‌, 
திருக்கோயிழ்குச்‌ சென்று 'கோடல்‌” என்னும்‌ பதிகம்‌ 
பாடினார்‌. பின்ஒர்‌, இருப்பெரும்புலியூர்‌ முதலான 
தலங்களை வணங்கி மேற்றிசைக்முச்‌ சென்று கெய்த்‌ 
கானம்‌, மழபாடி. முதலிய தலங்களை வணங்கினார்‌. 
இருமழபாடியில்‌ சிவபெருமான்‌ வயிரத்தூணிலமர்ந்‌ 
ததைச்‌ இறெப்பித்துப்‌ பாடினார்‌. அப்புறம்‌, திருக்கா 
லூர்‌, அன்பிலாலந்துைை, வடகரை, மாந்துறை முதலிய 
தலங்கள்‌ வணங்கிப்‌ பாடினர்‌. திருமாந்துறையில்‌ 
இங்கள்‌ ஞாயிறு மருத்துக்கள்‌ என்னும்‌ விண்ணோர்‌, 
இறைவனை .வழிபட்டதைச்‌ சிறப்பித்தனர்‌. பின்னர்‌, 
மழ நாட்டிற்குச்‌ சென்று திருப்பாச்சிலாச்‌ சிராமத்தில்‌ 
வீற்றிருக்கும்‌ பெருமானை வணங்கக்‌ கருதினர்‌. 


அவ்ஷூறிற்‌ கொல்லிமழவனென்பான்‌ தன்‌ அருமைப்‌ 
புதல்விக்கு முயலகனென்னும்‌ கோயினால்வந்த பெரு 


௭௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


வருத்தம்‌ பரிகாரங்களால்‌ தீராமைகண்டு திருக்கோயி 
_லுட்‌ டிருமுன்‌ அப்பெண்மணியைக்‌ கொணர்ந்து வைத்‌ 
இருந்தான்‌. சம்பந்தர்‌ வருகின்றார்‌ என்று சின்னமூதக்‌ 
கேட்ட வளவில்‌ அத்திருக்கோயிலை அலங்கரித்து 
அவரை எதிர்கொள்ள ஏற்பாடுசெய்து முன்னோடிச்‌ 
சென்று அவரது முத்துச்‌ சிவிகையின்முன்‌: தாழ்க்‌ 
திறைஞ்சினன்‌. பிள்ளையார்‌ கட்டளைப்படி. எழுந்து 
அவரை அழைத்துக்கொண்டு வீதியினைக்‌ கடந்து திருக்‌ 
கோயிலுட்‌ புகுந்தபோது சந்நிதியில்‌ அவன்‌ மகள்‌ 
உணர்விழந்து நிலத்திற்கிடக்ததைக்‌ கண்ட, நாயனார்‌, 
இஃதென்ன வென்று வினவ, அவன்‌ அவளது கோயினை 
எடுத்துரைத்தான்‌. உடனே, ஞானவள்ளலாம்‌ அருள்‌ 
கூர்ந்து “மணிவளர்‌ சகண்டரோ மங்கையை வாட மயல்‌ 
செய்வதோ இவர்‌ மாண்பே” என்ற முடிபுடைய நோய்‌ 
தீர்க்குஞ்‌ செந்தமிழ்ப்‌ பதிகத்தைப்‌ பாடினார்‌. உடனே 
அப்பெண்மணி நோய்நீங்கி எழுந்து தந்‌ைதைமருங்கே 
நின்றாள்‌. கொல்லிமழவனும்‌ அக்கன்னியுஞ்‌ சண்பை 
மன்னரது இருவடியில்‌ வீம்ந்‌ திறைஞ்சினர்‌. அன்பர்‌ 
கள்‌ யாவரும்‌ பெருமுழக்கஞ்‌ செய்தனர்‌. பின்னர்‌ 
அங்கு நின்றும்‌ போந்து திருப்பைஞ்ஞீலி, ஈங்கோய்‌ 
மலை முதலிய பதிசகளை வணங்கப்‌ பிள்ளையார்‌ கொங்கு 
நாட்டிற்கு எழுந்தருளினர்‌. 





இரு ரானசம்பந்தப்‌ பெருமானுக்கு உபகயனச்‌ 
சடங்கு கட்டாயமில்லையாயினும்‌ தங்கள்‌ சமய வழக்‌ 
கற்களைக்‌ கைவிடாத திண்மையுடைய மறையவர்கள்‌ 
இறைவனது இருவருள்பெற்ற பெரியார்கீகும்‌ உல 
கியலின்படி உபநயனஞ்‌ செய்வித்து மறை கான்குந்‌ 
தீந்தோமென்று மொழிந்தனர்‌. இன்னும்‌ பிராமணர்‌ 
யாவரும்‌ பூணூலணிவதில்‌ தவறுவதில்லை. புகலியர்‌ 
கோன்‌ அளவற்ற புனித மறைகளை அவர்கள்‌ வீயக்கும்‌ 


உபநயலம்‌ ௭௩ 


வண்ணம்‌ எடுத்தியம்பினார்‌ என்றமையரல்‌ அம்மறை 
யவர்‌ அறியாததாய்த்‌ தேவாரத்திற்கு மூலமாயுள்ள 
பண்டை மறைகள்‌ பலவற்றை அவர்‌ ஓதினரென்பது 
ஊடக்கப்படும்‌. அம்மஜையவருடைய ஐயங்களையெல்‌ 
லாம்‌ நீக்க உண்மை ஞானத்தைத்‌ தோற்றுவித்தலால்‌ 
நம்‌ பரமாசிரியர்‌, அவர்களது தியானப்‌ பெரருளென்று 
. சிறப்பிக்கப்பட்டனர்‌. எல்லா மந்திரங்களினுஞ்‌ சிறப்‌ 
பாகக்‌ காயத்திரியை எடுத்துக்கூறாது ஐந்தெழுத்தினை 
விதந்தோதியது கவனிக்கத்‌ தக்கது. இக்காலத்திலே 
பிராமணர்கள்‌ காயத்திரியையே எல்லாவற்றினுஞ்‌ 
சிறப்பாகக்‌ கைக்கொள்ளுகின்றுர்கள்‌. ஐச்தெழுத்து, 
சிவகெறியையும்‌ வைதிக நெறியையும்‌ ஓன்றுபடுத்து 
வது. இதனாலே தென்னாட்டிலே சிவ வழிபாடே இரண்‌ 
டிற்கும்‌ பொதுவாய்‌ ஆதியில்‌ இருந்ததென்பது கருதப்‌ 
படும்‌. 


இருஞானசம்பந்தரும்‌ திருகாவுக்கரசரும்‌ ஒருவரை 
யொருவர்‌ கண்டு அளவளாவியது, அன்பரை அன்பர்‌ 
காமுறுவர்‌ என்‌ உண்மையை இனிது விளக்குகின்‌ ற.து. 


புகலியர்கோன்‌ அப்பரடி.களை எதிர்கொள்ளக்‌ 
இடைத்தது ஈற்றவப்‌ பயனென்று கருதியதும்‌, அவ 
ருடைய திருவேடத்தைத்‌ தாரத்தே தோன்றியபோதே 
தொழுததும்‌ (கேயமலிந்தவர்‌ வேடத்தினை அரனெனச்‌ 
சிவஞானிகள்‌ தொழுவர்‌” என்ற சிவஞானபோதப்‌ பன்‌ 
னிரண்டாஞ்‌ சூத்திரச்‌ கருத்துக்கு எடுத்துக்காட்டாதல்‌ 
காண்க, - 


இருகாவுக்கரசரது இருவேடத்தைப்‌ பின்வரும்‌ 
பாட்டில்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ இனிது எடுத்தியம்பி 
யுள்ளார்‌. அது, ்‌ 


௪௪ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


சிந்தையிடை அழுஅன்‌ புக்‌ திருமேனி தனிலசைவும்‌ 
கந்தைமிசை யாங்கருத்துங்‌ கையுழவா ரப்படையும்‌ 
வந்திழிகண்‌ ணீர்மழையும்‌ வடிவிற்பொலி திருநீறும்‌ 
அ௮ந்தமிலாத்‌ திருவேடத்‌ தரசுமெதிர்‌ வந்தணைய 
(சம்பந்தர்‌ புராணம்‌ - ௨௭௦) 
என்பது, 
இிருஞானசம்பக்தர்‌ இருகாவுக்கரசரைச்‌ சீர்காழி: 
யில்‌ வரவேற்றவுடன்‌ முதலிலே திருக்கோயிலுக்கே 
அவரை அழைத்துச்‌ சென்றனர்‌, அஃது தம்‌ ஞானத்‌ . 
தந்தையாரது வீடாதலால்‌. பின்னர்த்‌ தமது திருமாளி 
- கைக்கு அவரை அழைத்துச்‌ சென்றதும்‌, அங்கே அவ 
ருக்குத்‌ திருவமுது செய்வித்து விருந்தோம்பியதும்‌, 
அங்கே அவர்‌ . தங்கிய நாட்களிலெல்லாம்‌ அவருட 
னுறைந்து அளவளாவியதும்‌, அவர்‌ புறப்பட்ட காலை 
அவரோடு திருக்கோலக்காவரை உடன்சென்று பிரிக்‌ 
ததும்‌, இருவருக்குமிருந்த அளவற்ற ௩ட்பின்செம்மை 
யைக்‌ காட்டும்‌. திருஞானசம்பந்தர்‌ பாடிய மாலை 
மாற்று முதலிய பாவினங்கட்கு அவருடைய தேவாரப்‌ 
பதிகங்களே இன்றும்‌ மூல இலக்கியமாகக்‌ சாணப்படு. 
கின்றது. பிற தேவாரங்களுள்‌ இனீவ காணப்படு . 
மாறில்லை. சவபாதவிருதயர்‌ பிறப்புப்பற்றித்‌ தாதையா 
ராதலால்‌ அவரை நம்‌ நாயனார்க்குத்‌ : தங்குலத்தாதை 
யர்‌ £ என்று ஆரியர்‌ சேக்கிழார்‌ கூறுவாராயினர்‌. 
அந்தணர்‌ மரபிலே வேள்வியைப்‌ பெரிதாகப்‌ ' 
பாராட்டுவது வழக்கமாதலின்‌, சிவபாதவிருதயர்‌ இரு 
மைக்கு மின்பமளிக்கும்‌ யாகஞ்‌ செய்யவேண்டு மென்‌ 
ரர்‌. ஆதலாலவர்‌ வீடுபேற்றை நல்குஞ்‌ சிவநெறியினை 
நேராக்க்‌ கைப்பற்றினவராகத்‌ தோன்றவில்லை. ஆத 
லாலவருக்கு விடைமேல்‌ எழுந்தருளிய . பெருமான்‌ 
காட்ர கொடுத்தருளிற்றிலர்போலும்‌ அல்லது அவர்‌ 
சோமாசிமாறகாயனாரைப்‌ போலப்‌ பயன்‌ கருதாது 
வேள்வி முயன்றிருத்தலுங்‌ கூடும்‌. 


உபநயனம்‌ ௭௫ 


கொல்லி மழவனுடைய புதல்விக்கு முயலகன்‌ 
கோயைத்‌ தீர்த்தது அடிகளுடைய பெருங்கருணைத்‌ 
திறத்தினைக்‌ காட்டும்‌. அவனுடைய வேண்டுகோளுக் 
இரங்கியே அந்த அற்புதம்‌ செய்யப்பட்டது. ' 


எவ்வுயிர்க்கும்‌ தண்ணருள்‌ பூண்டொழுகும்‌ சிவ 
ஞானிகளது அந்தண்மைக்கு இஃது ஓர்‌ எடுத்துக்காட்‌. 
டாகும்‌. ்‌ 


௫. முத்துப்பந்தர்‌ 6பறல்‌, வணிகள்‌ விடந்தீர்த்தல்‌ 





திருஞான சம்பந்தர்‌ கொங்குகாட்டிலுள்ள பல 
திருப்பதிகளாயும்‌ வணங்கிப்பாடிக்‌ கொடிமாடச்‌ செங்‌ 
குன்றூாரை யடைந்தனர்‌. அங்கே அன்பரெல்லாராலும்‌ 
எதிர்‌ கொள்ளப்‌ பெற்றுத்‌ திருக்கோயிலுட்‌ சென்று 
பரமரைத்தொழுது செந்தமிழ்‌ மாலைகள்‌ சாத்தினர்‌. 
அங்குறையும்‌ நாளில்‌ தஇிருநணாவிற்குஞ்‌ சென்று கட 
 வுளைத்‌ தொழுதனர்‌. அக்காலத்தில்‌ அந்நாட்டிலே 
பனிமிகுந்து பிள்ளையாரது அடியாருக்குக்‌ காய்ச்சல்‌ 
ஏற்பட்டது. 

அதனைத்‌ தீர்க்கும்‌ வண்ணம்‌ திருநீலகண்டத்தைச்‌ 
சிறப்பித்து, 'அவ்வினைக்கிவ்வினை' என்று தொடங்கும்‌ 
இருப்பதிகம்‌ பாடினர்‌. அதனால்‌ அப்‌ பதியிலும்‌ ௮ம்‌ 
நாட்டிலும்‌ வாழ்பவர்கள்‌ அனை வரையும்‌ பனிப்‌ பிணி 
விட்டகன்‌ றது. 


பின்னர்‌, அடிகள்‌, திருப்பாண்டிக்‌ கொடுமுடி, 
திருவெஞ்சமா க்கூடல்‌ முதலிய பதிகளை வணங்கிப்‌ 
பாடிக்‌ ஈழ்த்திசைக்முப்‌ புறப்பட்டார்‌. கருவூர்த்திரு 
வானிலைக்‌ கோயிலைத்‌ தொழுது பாடி, மாணிக்க 
வெற்பு மூதலிய இடங்களை வணங்கிக்‌ காவிரியின்‌ 
தென்கரையிலுள்ள தலங்களைப்‌ பணியச்‌ சென்றனர்‌. 
பின்‌, தருப்பராய்த்துரை, திருவாலந்துறை, திருச்செந்‌ 
துறை, திருக்கற்குடி. முதலிய தலங்களை வணங்கித்‌ 
இருமூக்கீச்சரம்‌ பணிந்து, திருச்சிராப்பள்ளி யணைந்த 
ளர்‌. அங்கே செந்தமிழ்ப்பதிகம்‌ பாடியபின்‌ திருவா 
னைக்காவை யடைந்து அங்கு வீற்றிருக்கும்‌ பெருமானை 


முத்துப்பந்தர்பெறல்‌, வணிகன்‌ விடந்திர்த்தல்‌ 2௮ 


வணங்கிப்‌ பாடிய பதிகத்திற்‌ கோச்செங்கட்‌ சோழ 
னுடைய அடிமைத்திறத்தை வியந்தனர்‌. ஒரு பதிகத்‌ 
தில்‌ திருமயேந்திரத்தையுக்‌ இருவாரூரையுக்‌ திருக்‌ 
கயிலையையுஞ்‌ சிறப்பித்துக்‌ கூறினர்‌. தவத்து, 
திருப்பாற்றுறை, திருஎறும்பியூர்‌ முதலிய தலங்களை 
வணங்கித்‌ திருநெடுங்களம்‌ அடைந்தனர்‌. அங்கு வீழ்‌ 
றிருக்கும்‌ பெருமானைத்‌ தொழுதபின்பு திருக்காட்டுப்‌ 
பள்ளியைத்‌ தொழச்‌ சென்றார்‌. பின்னர்த்‌ திருவாலம்‌ 
பொழில்‌, திருப்பூந்துருத்தி, திருக்கண்டியூர்‌ வீரட்டம்‌ 
முதலிய தலங்களைப்‌ பணிந்து பாடினர்‌, திருச்சோற்‌ 
௮தீதுறையை அடைந்து சிவபெருமானை வணங்கி 
வண்டமிழ்மாலை பாடி, திருவேதிகுடி, திருவெண்ணால்‌, 
இிருச்சக்கரப்பள்ளி, திருச்சேய்ஞ்ஞ.லூர்‌, திடழுப்பாலைத்‌ 
துறை, திருநல்லூர்‌, திருக்கருகாவூர்‌, அவளிவணல்‌ 
_லூர்‌, திருப்பரிதிநியமம்‌, திருப்பூவனூர்‌ திருப்பசுபதீ 
ச்சரம்‌, தஇருவலஞ்சு;9 முதலிய தலங்களை வணங்கப்‌ 
பதிக மிசைத்தனர்‌. 


நம்‌ பரமாகரியர்‌ திருவலஞ்சுழியிற்‌ றங்கிய கலை 
முூதுவேனிற்காலம்‌ வந்தது. திருஆறைமேற்றளி, இருச்‌ 
சத்திமுற்றம்‌ என்னும்‌ தலங்களைத்‌ தொழுது திருப்‌ 
பட்டீச்சரத்துக்குச்‌ செல்லுங்கால்‌ ஒரு சிவபூதம்‌ ஓர்‌ 
முத்துப்பந்தரைக்‌ கொணர்ந்து நிழற்றியது. தன்னப்‌ 
பட்டீசர்‌ அனுப்பியதாக அது கூறிற்று. ' அதுவும்‌ 
இறைவர்‌ திருவருள்‌ என்று ஈம்‌ நாயனார்‌, பாராட்டி. 
நிலமிசை வீழ்ந்து வணங்கினார்‌. முத்துப்பந்தரின்‌ காள்‌ 
களைப்‌ பரிசனங்கள்‌ கைக்கொண்டார்கள்‌. 


இமையவரும்‌ முனிவரும்‌ பொழிந்த மலர்களால்‌ 
அப்பந்தர்‌ பூம்பந்தர்‌ போலாயிற்று. திருத்தொண்டர்‌ 
குழாம்‌ முழக்கஞ்செய்ய மறைகளின்‌ ஓலி நிறைக்‌ 
தோங்கப்‌ பிள்ளையார்‌ முத்துப்பந்தரின்‌&ழ்க்‌ கூத்தப்‌ 


௭௮ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சறித்திரம்‌ 


பெருமான்‌ திருவடிநீழலில்‌ அமர்ந்தது போல அமர்ந்து 
சென்ருர்‌. திருவருளைப்‌ போற்றிக்கொண்டு இருப்பட்‌ 
உீச்சரம்‌ அணைந்து அங்கு வீற்றிருக்குஞ்‌ சிவபெருமானை 
வழிபட்டுச்‌ செந்தமிழ்ப்பதிகம்‌ பாடிப்‌ பெருங்காத 
௮டன்‌ புறம்போந்து அப்பதியிலமர்ந்தனர்‌, 


அங்குறையுகாளில்‌ திருவாறைவடதளியையயும்‌ 
இரும்பூளை என்னுந்‌ தலத்தையும்‌ இறைஞ்சினர்‌. பின்‌ 
அரதைப்பெரும்பாழமி. . திருச்சேை, திருகாலூர்‌, -குட 
வாயில்‌, திழுநரையூர்‌, இருப்புத்‌ தார்‌: முதலிய தலங்களை 
வணங்கினர்‌. 


திருக்குடமூக்கு, திருக்£ம்க்கோட்டம்‌, இருக்‌ 
காரோணம்‌, திருகாகேச்சரம்‌ முதலிய தலங்களை வணங்‌ 
கிக்‌ கொண்டு திருவிடைமருதூரை யடைந்தனர்‌. அத்‌ 
இருப்பதியிற்‌ கடவு&க£ வணங்கி :ஓடேகலன்‌' என்வும்‌. 
இன்னிசைத்‌ திருப்பதிகம்‌ பாடினர்‌. திருக்குரங்கரடு 
துறையைத்‌ தொழுது பாடித்‌ திருவாவடுதுறையை 
அடைந்தனர்‌. அப்பதியில்‌ தங்கியிருக்குங்‌' காலத்தில்‌ 
பிள்ளையாரது தந்தையார்‌ வேள்வி செய்தற்குரிய 
காலம்‌ வந்ததென்று தெரிவித்து அரும்பொருள்‌ 
வேண்டுமென்று கூறினர்‌... பிள்ளையார்‌ அதற்இிசைந்து 
நம்பர்‌ இருழுன்சென்று *இடரினுக்‌ தளரினும்‌” எனுக்‌ 
திருப்பதிகம்‌ பாடினர்‌. அப்போது இறைவனுடைய 
இிருவருளால்‌ ஒரு பூதம்‌ ஆயிரம்‌ பொன்ன டங்கிய துணி 
முடிப்பைப்‌ பீடத்திற்‌ கொணர்ந்து வைத்தது. பிள்ளை 
யார்‌ அதனைக்‌ கண்டு இப்பொன்‌ உலவாக்கிழி சிவ 
பெருமான்‌ தந்ததென்று தாதையார்க்குத்‌ தெரிவித்து 
அதனை எடுத்து அவரிடங்‌ கொடுத்துப்‌ பண்டைமறை 
விதிப்படி பரமசிவனையே கருதி அவரும்‌ சீர்காழியி 
௮ள்ள பிறவேதியரும்‌ வேள்வி செய்யச்செய்யப்‌ 
பொன்‌ மிகுமென்று கூறியருளினர்‌. அவ்வாறே செய்‌ 


முத்துப்பந்தர்பெறல்‌, வணிகன்‌ விடந்தீர்த்தல்‌ ௭௯ 


யக்‌ கருச்‌ சவெபாத விருதயர்‌ . விடைபெற்றுச்‌ 
சென்றனர்‌. 

பின்வர்ப்‌ பிள்ளையார்‌ திருக்கோழம்பம்‌, வைகள்‌ 
மாடக்கோயில்‌, திருநல்லம்‌, திருவழுந்தூர்‌, திருத்‌ 
துருத்தி, இதருமூவலூர்‌, திருமயிலாடுதுறை, திருவிளஈககர்‌ 
இருப்பறியலூர்‌, திருவீரட்டம்‌, திருவேட்டக்குடி முத 
லிய தலங்களை வணங்கப்‌ பாடித்‌ இருத்தருமபுரஞ்‌ 
சேர்ந்தனர்‌. அவ்வூரானது திருநீலகண்ட யாழ்ப்பாண 
ரின்‌ தாயாருடைய, பிறப்பிடமாயிருந்தமையால்‌, அவர்‌ 
சுற்றத்தார்‌ யாவரும்‌ வந்து மாயனாரைத்‌ தொழுது 
வாழ்த்தினர்‌. பாணர்‌ தாம்‌ யாரினாலே இசைத்‌ 
தொண்டியற்றும்‌ பேறு பெற்றதை அவர்களுக்‌ குறைத்‌ 
தனர்‌. அவர்கள்‌ அதனைக்‌ கேட்டுத்‌ திருப்பதிகத்தினை 
யாழிலிட்டுத்‌ தக்கமுறையில்‌ வாசிப்பதினாலே உலக 
மெங்கும்‌ அதன்‌ இசை பரவுதலாயிற்‌ றென்றனர்‌. 
அதனைக்‌ கேட்ட பெரும்பாணர்‌, ஞானசம்பந்தப்பெரு 
மானைப்‌ பணிந்து திருப்பதிகச்தின்‌ இசை, அளவில ங்‌ 
காத்‌ தன்‌'மையதென்று, தம்‌ சுற்றத்தாரும்‌, “ ஏனை 
யோரும்‌ அறிந்துய்யுமாறு ஒரு திருப்பதிகம்‌ பாடி.யருளு 
மரறு வேண்டினர்‌. அவ்வாறே புகலியர்கோனும்‌ மனி 
தர்‌ கண்டத்திலுங்‌ கருவியிலும்‌ அடங்காத வண்ணம்‌ 
“மாதர்‌ மடப்பிடி' என்னுந்‌ இருப்பதிகத்தைத்‌ திருவாய்‌ 
மலர்ந்தருளினர்‌. அப்போது பாணனார்‌ தமது கையி 
லிருந்த யாழில்‌ ௮த்‌ திருப்பதிகத்‌ தசையை அமைத்துப்‌ 
பாடத்‌ தொடங்க, அஃது அமையாமை கண்டு, ௮ச்ச 
மும்‌ பரிவுமுற்றுப்‌ பிள்ளையார்‌ இருவடி.களை வணங்கி 
இக்கருவியை யான்‌ தொடுவதனாலன்றோ, இத்திடப்‌ 
பதிகத்‌ தசையை இதில்‌ ஏற்கத்‌ தொடங்கினேன்‌. 
ஆதலால்‌ இக்கருவியை ஓழித்திடுவதே ௩லமென்று, 
அதனை எறிதற்கு ஓங்குதலும்‌, பிள்ளயார்‌ : அதனைத்‌ 
தடுத்தருளி அதனைத்‌ தங்கையில்‌ வாங்கிக்கொண்டு, 


௮௦ . இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


ஐயரே! மாதொரு பாகனாரது இருவருளின்‌ பெருமை 
யாவும்‌, இக்கருவியினில்‌ அளவு படுமோ? (அளவு 
படாது). ஈம்முடைய தகுதிக்கேற்பவும்‌,உலகத்தாருக்கு 
அறிவுறுத்தற்‌ பொருட்டும்‌ கருவியளவில்‌ எத்துணை 
வாசித்தல்‌ கூடுமேர்‌ அத்துணை திருப்பதிகத்திசையை 
யமைத்துப்‌ பாடுதல்‌ தக்கதே. ஆதலின்‌ அதனில்‌ 
அமைர்த ௮ளவு இசைபாடுவீராக வென்று கட்டளை 
யிட்டு யாமினை அவரிடம்‌ திரும்பக்‌ கொடுத்தருளினர்‌. 
திருநீலகண்டயாழ்ப்பாணரும்‌ அவ்வாறே முன்போல 
இசைத்தொண்டினை மேற்கொண்டனர்‌. பின்னர்‌, 
கவுணியர்‌ தலைவர்‌ அத்திருப்பதியில்‌ சிலநாள்‌ தங்கிப்‌ 
பிற பதிகளை வணங்கப்‌ புறப்பட்டுத்‌ திருகள்ளாற்‌ நினை 
யடைந்து அளவற்ற பேரன்போடு, போகமார்த்த 
பூண்முலையாள்‌! என்னும்‌ நிருப்பதிகத்தைப்‌ பாடி 
யருளினர்‌. ்‌ 


அப்பதிகத்தைப்‌ பாணனார்‌ இன்னிசையோடுயாஹழி 
லிட்டு வாசிக்கப்‌ பிள்ளையார்‌ திருத்தாளதீதுடன்‌ பாட, 
யாவரு௩்‌ கேட்டுப்‌ பெருமகஏழ்வெய்தினர்‌. அங்கு நின்று 
போந்து திருச்சாத்த மங்கையை யடைந்து, திருநிலஈக்க 
நாயனாரால்‌ மிகவுஞ்‌ சிறப்பாக எதிர்கொள்ளப்பெற்று 
அயவந்தியின்கண்‌ அமர்ந்தருளுஞ்‌்‌ சிவபெருமானை 
வணங்லப்‌ பாடி அவர்‌ மனையில்‌ விருந்தேற்று வீற்‌ 
அிருந்தனர்‌. 


இிருநீலகக்கரது பெருமையைழ்‌ தமது திருப்பதி 


கத்தில்‌ ஈம்‌ நரயனார்‌ விதந்தோதினர்‌. பின்னர்‌ அத்‌ 
தலம்‌ நீங்கித்‌ திழுக்காரோணழ்திற்குச்‌.சென்று சொற்‌ 
றமிழ்மாலைகள்‌ பாடினர்‌, அப்பால்‌, கீழ்வேளூர்ப்‌ 


பெருமான்‌ கழல்‌ வணங்கிச்சென்று, திருச்செங்காட்‌ 
டங்குடியை யடைந்தனர்‌. அங்கே சிறுத்தொண்ட நாய 
னாரால்‌ எதிர்கொள்ளப்பெற்று, அவருடன்‌ அளவ 


முத்துப்பந்தர்பெறல்‌, வணிகன்விடந்திர்த்தல்‌ ௮௧ 


ளாவீக்‌ கணபதீச்சரத்தினுறையுங்‌ கடவுளை தீ தொழுது 
தமது திருப்படிகத்தில்‌ சிறுத்தொண்டர்‌ பெருமையை 
விளக்கி யரடுஸினர்‌. அவரது மனையில்‌ அமர்ந்தருளி, 
அன்புடன்‌ இருக்குநாளில்‌, திழுமருகலுக்குச்‌ சென்று 
பரமரைப்‌ பணிந்து செந்தமிழ்ப்‌ பாமாலை சாத்தினர்‌. 


அக்காலத்திலே, ஓரு வணிகன்‌ ஒரு கன்னியை 
உடனமைத்துக்‌ கொண்டு, திருக்கோயிலின்‌ ஒருபுறத்தி 
லிருந்த மடத்தில்‌ ஓர்‌ இரவு தங்கித்‌ தூங்கும்போது 
அரவு திண்டப்மிபற்று மடிந்தனன்‌. அதனைக்‌ கண்டு 
துயரக்‌ 'கடலிலாழ்ந்த இளங்கன்னி ஆதரவு யாது 
மின்றிச்‌ சோர்ந்தனள்‌. சோர்ந்து அவள்‌ பின்வருமாறு 
புலம்பினள்‌. 


அன்னையையும்‌ அத்தனையும்‌ பிரிந்து நின்னை 
யடைவாக வுடன்போந்தே னரவால்‌ வீடி. 
யென்னையுமிங்‌ உட்டகன் மு யானென்‌ செய்கே 
னிவ்விடுக்கண்‌ தீர்க்கின்றார்‌ யாரு மில்லை 
மன்னியசீர்‌ வணிகர்குல மணியே யானும்‌ 
வாழேனென்‌ றென்றயர்வாள்‌ மதியி னாலே 
சென்னியிளம்‌ பீறையணிவார்‌ கோயில்‌ வாயில்‌ 
'இசைநோக்கிக்‌ கைதொழுவாள்‌ செயலொன்‌ றில்லாள்‌. 


அடியாரா மிமையவர்தங்‌ கூட்ட முய்ய 
“அலைகடல்வாய்‌ ஈஞ்சுண்ட அமுதே செங்கண்‌ 
நெடி.யானும்‌ கான்முகனுங்‌ காணாக்‌ கோல 
நிலவிட அரவணிந்த நிலமா வெந்து 
பொடியான காமனுயிீ ரிரதி வேண்டப்‌ 
புரிந்தளித்த புண்ணியனே பொங்கர்‌ வாசக்‌ 
கடியாரு மலர்ச்சோலை மருங்கு சூழுங்‌ 
கவின்மருகற்‌ பெருமானே கரவா யென்றும்‌. 


வந்தடைந்த சிறுமறையோன்‌ உயிர்மேற்‌ €றி 
வருங்காலன்‌ பெருங்கால வலயம்‌ போலுஞ்‌ 
செந்தறுகண்‌ வெள்ளெயிற்றுக்‌ கரிய கோலஞ்‌ 
சிதைந்துருள 2.தைத்தருளுஞ்‌ செய்ய தாளா 
சம்‌-6 


௮௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


இந்தவிடக்‌ கொடுவேக மீங்கு மாறும்‌ 
யானிடுக்கட்‌ குழிரின்று மேறு மாறும்‌ 
அ௮ந்திமதிக்‌ குழவிவளர்‌ செய்ய வேணி 
்‌. அணிமருகற்‌ பெருமானே அருளா யென்றும்‌. 


(சம்பந்தர்‌ புராணம்‌ - ௪௭௫, ௪௭௬, ௫௪௭) 


வணிகர்‌ குலமணீயே, தாயையுக்‌ தந்தையையும்‌ பிரிந்து 
நியே தஞ்சமென்று உடன்‌ வந்தேன்‌, நீயும்‌ பாம்பின்‌ 
வாய்ப்பட்டு என்னை இங்கே தனியேவிட்டு அகன்றனை. 
யான்‌ என்‌ செய்வது? இத்துயரத்தைத்‌ தீர்ப்பார்‌ யாரு 
மில்லையே, இனி யானும்‌ உயிர்தரியேன்‌ என்று கூறி 
அயர்ந்து திருக்கோயிற்றிசையை கோக்கித்‌ தொழுது, 
செய்வதொன்றும்‌ அறியாது செப்புவாள்‌. அடியவர்‌ 
களாகிய வானவர்கள்‌ உய்யும்‌ பொருட்டுத்‌ இருப்பாற்‌ 
கடலில்‌ எழுந்த ஈஞ்சினை அமுதுசெய்த கடவுளே / அறி 
அயனறியா நீலகண்டரே/ மன்மதன்‌ உயிரை அவன்‌ 
மான வி வேண்டக்‌ கருணை கூர்ந்தளித்த புண்ணிய முதல்‌ 
வரே! திருமருகற்‌ பெருமானே/ என்னைக்‌ காப்பாற்றும்‌, 
மார்க்கண்டன்‌ உயிரை வெளவவந்த காலன்‌ உதைத்த 
கடவுளே, இந்த வணிகனது கொடுவீடத்தினின்று நீங்‌ 
கும்‌ வண்ணமும்‌, யான்‌ துன்பக்கடலிலிருந்து கரை 
யேறும்‌ வண்ணம்‌, அருள்‌ செய்வீராக, என்று அ௮கீ 
சன்னி அழுதனள்‌. இவ்வாறு புலம்பித்‌ இருவருளை 
வேண்டும்‌ இளங்கொடியின்‌ அழுகைக்‌ குரலானது, 
திருக்கோயிலுக்கு எழுந்தருளிச்சென்ற: புகலி மன்ன 
து இிருச்செவியிற்‌ புக்கது. உடனே, அவள்‌ இருந்த 
திருமடத்தைச்‌ சார்ந்து அவளை கோக்கி அஞ்சாதே 
. நினது இடுக்கண்‌ யாதென்று பகர்வாயெனப்‌ பணித்‌ 
தருள அவள்‌ அவரது திருவடியில்‌ வீழ்ந்து, கண்ணருவி 
சொரிந்து கூறுவாள்‌; வைப்பூரிலுள்ள தாமன்‌ என்னும்‌ 
வணிகன்‌ எனக்குத்‌ தந்‌ைத, அவனது மருமகன்‌ இவன்‌, 
அவனுக்கு ஏழுபெண்மக்கள்‌, அவருள்‌ என்னை ஓழிய 


முத்துப்பக்கர்பெறல்‌, வணிகன்விடந்தீர்த்தல்‌ ௮௩ 


ஏனைய அறுவரையும்‌ ஊதியத்தின்‌ பொருட்டு அய 
லார்க்கே அவன்‌ கொடுத்தனன்‌. அதனால்‌ தளர்வெய்‌ 
இய இவனைக்‌ கருதியான்‌ மறைந்து இவனுடன்‌ வெளிப்‌ 
போந்தேன்‌. இவனும்‌ பாம்புகடித்திறக்தான்‌. கடல்‌ 
நடுவில்‌ ஈரக்கலங்‌ கவிழமத்‌ துன்புறுவாரது நிலையை 
யான்‌ அடைந்தேன்‌. என்‌ துயரம்‌ நீங்கும்படி. நீர்‌ என்‌ 
உறவினராக வந்தருளினீர்‌ என்றனள்‌. உடனே காழி 
வேந்தர்‌, அவன்‌ நஞ்சு தீழுமாறு திருமருகற்‌ பெரு 
மானப்‌ பாடலுற்றனர்‌. 
சடையானை எவ்வுயிர்க்கும்‌ தாயா னானைச்‌ 
சங்கரனைச்‌ சசிகண்ட மவுலி யாளை 
விடையானை வேதியனை வெண்ணீமழ்‌ ரன 
விரவாதார்‌ புரமூன்று மெரியச்‌ செற்ற 
. படையானைப்‌ பங்கயத்து மேவி னானும்‌ 
பாம்‌ ப2ணயில்‌ துயின்றானும்‌ பரவுங்‌ கோல 
முடையான யுடையானே தகுமோ இந்த 
ஒள்ளிழையா ஞண்மெலிவென்‌ றுரைத்துப்‌ பாட. 


(சம்பந்தர்‌ புராணம்‌ - ௪௮௨) 


௮ங்ஙவம்‌ பரீடிய வளவில்‌ வணிகளும்‌ விடம்‌ நீங்கி 
எழுந்து நின்றான்‌. இருத்தொண்டர்‌ குமாங்கள்‌ மகிழ்ச்‌ 
சியினால்‌ மூ.மக்கஞ்‌ செய்தன. வணிகன்‌ ஈங்கையொடு 
பிள்ளையாரது திழுவடியில்‌ தாழ்ந்திறைஞ்சினன்‌. அவர்‌ 
கள்‌ இருவர்க்கும்‌ மணவாழ்க்கை யருளி, அவ்விருவர்க்‌ 
கும்‌ விடை.கொடுத்துவிட்டு, ஞானசம்பந்தப்பெருமான்‌ 
திருமருகலில்‌ தங்கியிருக்கும்போது, சிறுத்தொண்டர்‌ 
மீண்டும்‌ செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளும்படி. 
அவரை வேண்டினர்‌. அப்போது இருக்கோயிலுக்குச்‌ 
சென்று பலமூறை இறைவரை வணங்கிய காலை அவர்‌ 
கணபதிீச்சரத்தில்‌ வீற்றிருக்குந்‌ தமது இருக்கோலக்‌ 
காட்சியைக்‌ காட்டினர்‌. உடனே “அங்கமும்‌ வேதமும்‌” 
என்னுந்திருப்பதிகத்தைப்‌ பாடியருளிக்‌ கணபதீச்சரஃஷ்‌ 


௮௪ இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 
சென்று கடவுளை வணங்க அங்குச்‌ சில காள்‌ தங்கி, 
சிறுத்தொண்டரீடம்‌ விடைபெற்றுக்கொண்டு, பல 
பதிகளையும்‌ பணிந்து திருப்புகலூருக்குச்‌ சென்‌ றனர்‌. 





திருக்கொடிமாடச்‌ செங்குன்றூரில்‌ அமர்ந்திருந்த 
காலையில்‌, தம்‌ பரிசனங்கட்கு வந்த குளிர்ப்பிணியை.த்‌ 
இருநீலகண்டத்‌ திருப்பதிகம்பாடி, ஓழித்தமையால்‌ 
அச்‌ சுரகோயானது ஈச்சுத்‌ தன்மையுடையதாய்‌ கோய்‌ 
கண்டவரைக்‌ கொல்லும்‌ இயல்பிற்று என்பது ஊகிக்‌ 
கப்படும்‌. திருநீலகண்ட மந்திரமானது நச்சுநோய்க்‌ 
குப்‌ பெருமருந்தாதலின்‌, இன்றும்‌ அத்திருப்பதிகத்தை 
ஓதுவார்‌ விடகோயால்‌ வந்த இடர்நீங்கி இன்புறுவ 
ரென்பது அறியற்பாற்று. *நல்லாரொருவ ர௬ளரேரல்‌ 
அவர்பொருட்‌ டெல்லார்க்கும்‌ பெய்யுமமழை: என்ற 
வண்ணம்‌ ஞானசம்பந்தப்‌ பெருமானது தஇிழுவருட்‌ 
பேற்றினாலே, அந்நாடு முழுவதும்‌ அப்‌ பனிப்பிணி தீரச்‌ 
தொழிதலாயிற்று. இதுவும்‌ அப்‌ பெருந்தகையாரது 
, பேரிரக்கத்தை வற்புறுத்தும்‌. ்‌ 


ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ தொண்டர்களோடு 
அளவளாவி, அவர்களை வினாவு முகத்தான்‌, கடவுளது 
பெருமையை விரித்துரைத்தமை, திருக்கண்டியூர்‌ வீரட்‌ 
டப்‌ பதிகத்துட்‌ காணப்படும்‌. ::சிறிப்பார்‌, களிப்பார்‌, 
தேனிப்பார்‌, இரண்டு திரண்டு உன்‌ நிழுவார்த்தை 
விரிப்பார்‌'' என்னுந்‌ திருப்பாட்டினுட்‌ போந்த' ஞானி 
களது செயலுக்கு கடர எடுத்துக்‌ காட்டாதல்‌ 
காண்க. - 
வினவீ யெடுத்த திருப்பதிக 
மேவு திருக்கடைக்‌ காப்புத்தன்னில்‌ 
அனைய நினைவரி யோன்செயலை 
அடியாரைக்‌ கேட்டு மகிழ்ந்த தன்மை 


முத்துப்பந்தர்பெறல்‌, வணிகன்விடந்தீர்த்தல்‌ ௮௫ 
புனைவுறு பரடலிற்‌ போற்றிசெய்து 
போந்து புகலிக்‌ கவுணியனார்‌ 
துனைபுனற்‌ பொன்னித்‌ திரைவலங்கொள் 
சோற்றுத்‌ துறைகொழச்‌ சென்றடைவார்‌. 
(சம்பந்தர்‌ புராணம்‌ - ௩௫௩) 
முதுவேளிற்‌ காலத்திலே வெய்யிலின்‌ வெப்பக்‌ 
தணித்தற்பொருட்டு, திருப்பட்டீச்சரகாதர்‌ முத்தமிழ்‌ 
விரகர்கீஞும்‌, அவருன்வந்த அடியார்கீகும்‌ அருள்‌ 
புரிந்தமையும்‌, நம்‌ நாயனுர்‌ விரும்பாமல்‌ தானே 
நிகழ்ந்தது. அடியார்க்கு வேண்டுவனவற்றை இறை 
வன்‌ தாமே அளித்தருளுவ ரென்பது முன்னமே கூறப்‌ 
பட்டது. இருவருள்‌ வழியே நிற்கும்‌ பெரியார்‌, முத்துப்‌ 
பந்தரையுந்‌ திருவழுட்‌ பயனாகவே கருதி மேதினியிற்‌ 
பணிந்தனர்‌. . இதனால்‌, அதனைத்‌ தமது அறிய தவப்‌ 
பயவென்று ஈம்‌ நாயனார்‌ கருதிற்றிலர்‌ என்பது 
பனா நம்‌ பரமாசாரியாரது-தற்போத இழப்பும்‌ 
யாண்டும்‌ திடுவமுளையே போற்றுஞ்‌ சிறப்பும்‌ ஈண்டுப்‌ 
புலனாதல்‌ காண்க. திருவருளால்‌ வந்த முதீதுப்பந்தரை 
ஆரியர்‌ டசக்கிழார்‌ ஈநட்டமாடும்‌ நம்பரது திருவடி. 
நீழலுக்கு உவமித்ததும்‌ இக்‌ கருத்துப்‌ பற்றியேயாம்‌. 
"இருக்‌ குடந்தையிலே உள்ள மாமகத்துச்‌ தீர்த்தத்தின்‌ 
சிறப்பு, அக்காலத்திலும்‌ மிக்குப்‌ பாராட்டப்‌ பெற்ற 
தென்பது, 
பூமருவுங்‌ கங்கைமுதற்‌ புனிதமாம்‌ பெருந்தீர்த்த 
மாமகந்தா னாடுதற்கு வந்துவழி படுங்கோயில்‌ 
தூமருவு மலர்க்கையால்‌ தொழுதுவலங்‌ கொண்டணைந்து 
காமர்கெட ன்த்ட அகன்‌ கழல்பணிந்து கண்களித்தார்‌. 
(சம்பந்தர்‌ புராணம்‌ - ௫௦௬) 


என்னும்‌ பாட்டின்‌ இரண்டடிகளால்‌ இனிது விளங்கும்‌. 


இருவா வடுதுறையிலே சவபாதவிருதயர்‌ வேள்‌ 
விக்குப்‌ பொருள்‌ வேண்டியகாலை, நம்‌ பரமா?ரியர்‌, 


௮௯௬ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


சிவபெருமானுடைய திருவடிகளே அந்தமில்‌ பொழு 
ளா வன வென்‌ றெழுந்தா ரென்பது அத்‌ இருப்பதிகத்‌ 
துள்‌ 'நினகமல்‌ தொழு தெழுவேன்‌' என்று ஓவ்வொரு 
இருப்பாட்டினுள்ளுங்‌ குறித்தமையால்‌ தெளியப்படும்‌. 
அவர்‌, சிவனடியே சிந்திக்குக்‌ திருப்பெருகு ஞான 
முடையா ராதலின்‌ அவ்வாறு ஓதியருளின ரென்க. 
தந்தைக்கு மைந்தர்‌ உற்றுழி உதவுங்‌ கடப்பாடும்‌ 
ஈண்டுப்‌ பெறப்படும்‌. சிந்தை வேட்டதற்கு மேற்‌ 
படப்‌ பெறுவர்‌: என்ற வண்ணம்‌, சிவபாத வி௫ுதயரும்‌ 
விரும்பீயதற்கு மிகுதியாகவே பசும்பொன்‌ னாயிரம்‌ 
பெற்றதோடு, பிற அந்தணர்க்கும்‌ ஈல்வேள்வியின்‌ 
பொருட்டு வழங்கத்தக்க நிதி யனைத்தையும்‌ அவ்வுல 
வாக்‌ கிழியானது கொடுத்தது. 


பிற தெய்வங்களைக்‌ குறியாது சிவபெருமானையே 
கருதி ஊன்‌ பயிலாத நல்வேள்வியினையே ஈம்‌ பரமாகிரி 
யர்‌ ஆதரித்தன ரென்ப, 
ஆதி மாமறை விதியினா லாறுசூழ்‌ வேணி 
காத னாரைமுன்‌ னாகவே புரியுகல்‌ வேள்வி , 
திது நீங்கரீர்‌ செய்யவும்‌ திருக்கழு மலத்து 
வேத வேதிய. ரனைவருஞ்‌ செய்யவு மிகுமால்‌ 


(சம்பந்தர்‌ புராணம்‌ - ௪௨௯) 


என்னும்‌ பாட்டினால்‌ இனிது விளங்கும்‌. பிற தெய்வங்‌ 
களின்‌ பொருட்டுச்‌ செய்யும்‌ வேள்வி கூறும்‌ நால்‌, 
*ஆதிமாமறை அன்றென்பதூஉம்‌, பயன்‌ கருதாது 
பாவமின்றிச்‌ செய்யும்‌ வேள்வியே வேள்வி யென்ப 
தூஉம்‌ இத்திருப்‌ பாட்டினால்‌ தெளியக்‌ இடக்கின்‌ றது. 
.... இருத்தருமபுரத்தின்கண்‌ திருநீலகண்ட யாழ்ப்‌ 
பாணர்‌ திருப்பதிக இசையின்‌ பெருமையினை உலகர்க்கு 
உணர்த்த வேண்டு மென்றமையால்‌ அவர்‌ கல்விச்‌ 
செருக்கற்ற தாழ்மை மிக்க மனமுடையா ரென்பதும்‌, 


முத்துப்‌ பந்தர்பெ.றல்‌, வணிகன்விடந்திர்த்தல்‌ ௮௪ 


இிருவருட்‌ பாடலின்‌ . இசைப்‌ பெருமையை நுணுகி 
யறிந்தவ ரென்பதும்‌ ஊகிக்கப்படும்‌. திருப்பதிக 
இசைப்பெற்றியும்‌, திருப்பதிகப்‌ பொருட்‌ பெற்றி 
போல அ௮அளவுபடாத்‌. தன்மையது. மக்கள்‌ தாமறிந்த 
வளவு இசைக்‌ கருவியில்‌ திருப்பதிகத்தை அமைத்துப்‌ 
பாடுங்‌ கடப்பாடுடையரெனினும்‌, அதன்‌ இசைப்பெற்‌ 
றியை முழுதும்‌ அமைக்க வல்லரல்ல ரென்பது இவ்‌ 
வற்புதத்தால்‌ இனிது தெளியப்படும்‌. இதனாலே, 
அருள்காத ஓலியாகய தேவாரத்தின்‌ இசைத்திறனை 
மக்கள்‌ அறியுமாற்றலுடைய ரல்லரென்பதும்‌ அதனை 
அறிதல்‌ சிவஞானிகஞுக்கே இயலுமென்பதும்‌ அறிக. 
'சிரதையால்‌ அளவுபடா இசைப்‌ பெருமை செயலளவி 
லெய்துமோ” வென்றதுமது. சொல்லும்‌, பொருளும்‌ 
ஒருங்கியைந்து சொல்லுக்‌ : தன்மையன வென்பதும்‌, 
இருப்பதிகத்தின்‌ பொருள்‌ திருவருளின்‌ பெருமையை 
அறிவுறுத்து முகத்தால்‌ அளவற்று விரிந்து செல்வது! 
போலத்‌ திருப்பதிகத்தின்‌ இசையும்‌ திருவருளின்‌ பெழு 
மையெலார்‌ தெரிவிக்கும்‌ பான்மையதென்பதும்‌ ஈண்டு 
அறியக்கிடப்பன.* இங்ஙனம்‌ இசையின்‌ பெருமை 
வேறெங்கும்‌ விளக்கப்படவில்லை. இதுகாறுங்‌ கூறிய 
வாற்றால்‌ தேவாரத்‌ திருவருட்‌ பாடல்களின்‌ இசை 
வளம்‌, எல்லையற்ற தென்பதனை யாவரும்‌ உய்த்துணரக்‌ 
கடவர்‌. நன்னீர்ப்‌ பேராற்றிலுள்ள புனல்‌ முழுவதை 
யும்‌ ஒரு பாத்திரத்திலே மக்களால்‌ அடக்க முடியாதாயி 
னும்‌ தத்தமக்கு வேண்டியவளவு தத்தமது கலப்‌: 
களிலே எடுத்துப்‌ பயன்‌ துய்த்தல்‌ உலகவழக்‌கற்‌ 
காணப்படுமாறுபோல, திருப்பதிக இசையின்யும்‌, 
தத்தமறிவிற்‌ கேற்ப, தத்தம்‌ இசைக்கருவியில்‌ மக்கள்‌ 
அமைத்துப்‌ பாடுதல்‌ பொருத்தமுடையதென்பதே ஈம்‌ 
' பரமாசிரியருடைய திருவுள்ளக்‌ கருத்தென்பது ஈண்டு 
நனி விளக்கப்பட்டது. 


௮௮ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


இிருநீலகண்ட யாழ்ப்பாணர்‌: இரப்பதிக இசைப்‌ 
பெருமையை உணர்ந்தவரே யெனினும்‌, மாதம்‌ மடப்‌ 
பிடி: யென்னும்‌ பதிகத்தின்‌ இசைப்‌ பெருமையை 
உய்த்துணர முயலாது திருப்பதிகம்‌ பாடியவுடன்‌ தமது 
வழக்கப்படியே, அதனையும்‌ யாழிலிட்டு வாசிக்கத்‌ 
தொடங்கினார்‌. பாணர்‌ ஞானப்பெருந்தகையார்பாற்‌ 
பேரச்சமும்‌ பேரன்பு முடையாராதலின்‌, அங்ஙனம்‌ 
வாசிக்கக்‌ தொடங்கியதே தவறென்றும்‌, அங்ஙனம்‌ 
செய்தற்கு வாயிலாக இருந்தது தமது யாழென்றுங்‌ 
கருதி அதனை ஓழிக்கப்‌ புகுந்தனர்‌. நிலையாமை உணர்ந்‌ 
தோர்‌ உலகப்‌ பொருளின்சண்‌ தங்கட்கு ௮வா எழுந்த 
காலை. அப்பொருள்களைத்‌ துறதச்தல்போலப்‌ பாண 
னாரும்‌ தமது யாழினைத்‌ துறக்க முற்பட்டவர்‌. அவரது 
யாழ்‌ இன்னிசைத்‌ தெள்ளமுதத்தை உலகர்க்கு வழங்‌ 
கும்‌ பேருதவி புரிவகாதலின்‌, ஈம்‌ பரமாகிரியர்‌ அதனை 
உடைப்பதைசக்‌ தடுத்தருளினரென்2, ஈண்டும்‌ பாண 
னாரை ஞானபோனகர்‌, ஐயர்‌, நீர்‌ யாழிதனை முறிக்கு 
மது என்‌' என்றது கவனிக்கத்‌ தக்கது. பாணனஞுர்க்கு 
ஊக்கந்‌ தளராதபடி தஇருஈள்ளாற்றிலை அவரது இன்‌ 
னிசைப்‌ பெருலாயைத்‌ எரக்கி விளக்க 
யருளினர்‌. 


பிள்ளையார்‌ திருத்தாளங்‌ கொடுபாடப்‌ 
பின்புபெரும்‌ பாண ஞனர்தாச்‌ 

தெள்ளமுத இன்னிசையின்‌ தேம்பொழிதக்‌ 
திரியாழைச்‌ சிறக்க வீக்க 

கொள்ளவிடும்‌ பொழுதின்கட்‌ எரடபக கன 
களிகூரக்‌ குலவு சண்பை 

வள்ளலார்‌ திருவுள்ள மஇழ்ந்துதிருத்‌ 
தொண்டருடன்‌ மருவுங்‌ காலை 


(சம்பந்தர்‌ புராணம்‌ - ௪௫௮) 


என்றது காண்க. 


முத்துப்பந்தர்பெறல்‌, வணிகன்விடந்தித்தல்‌ ௮௯ 


ஞானசம்பந்தர்‌ காலத்திலே, இருநீலகக்க மாயனார்‌ 
திருச்சாத்தமங்கையில்‌ வாழ்ந்தா ரென்பதும்‌, சிறுத்‌ 
தொண்ட நாயனார்‌ திருச்செங்காட்டங்குடியிற்‌ சிறப்‌ 
புற்றுத்‌ திகழ்ந்தனர்‌ என்பதும்‌ சரித்திரத்தால்‌ அறியற்‌ 
பாலது. சிறுத்தொண்டர்க்குச்‌ சிவபெருமான்‌ பேபேரருள்‌ 
புரிவதன்‌ முன்னரே அவர்‌ சம்பந்தமூர்த்தியை வரவேற்‌ 
றனர்‌.  திருமருகலில்‌, வணிகனது விடந்தீர்த்தமை 
காழிவேந்தரது பேரருட்‌ பெற்றியிளையும்‌, பிறர்‌ 
பொருட்டு அவர்‌ வேண்டுவதை இறைவர்‌ வேண்டிய 
வாறே உடனுடன்‌ ஈந்தருளுஞ்‌ சிறப்பையும்‌ விளக்குவ 
தாகும்‌. பேரன்பர்க்கு இறந்துபோல. உயிரினை மீட்டு 
தல்‌ அரியதோர்‌ செயலன்றென்பது இவ்வற்புதத்தால்‌ 
தெளியப்படும்‌. ஆயினும்‌ அத்தகைய பேரன்பர்‌ 
-ஞாலத்தில்‌ இதுவரை மிகச்‌ சிலரே யாருமறியத்‌ 
திகழ்ந்தனர்‌. வேண்டுவார்க்‌ கெல்லாம்‌ வீடுதவுதல்‌. 
போலப்‌ போகமும்‌ உதவும்‌ புண்ணியர்‌ கம்‌ பரமாசிரிய 
ரென்பது வணிகனுக்கும்‌, அவனுடன்‌ போந்த இளங்‌ 
கன்னிக்குழ்‌ மணம்‌ புணரும்‌ பெருவாழ்வு வகுத்து 
விட்டா ரென்டாதனால்‌ ஈன்கறியப்படும்‌. ்‌ 


இருமருகலினின்றும்‌ சிறுத்தொண்டர்‌ வேண்டிய - 
வாறே செங்காட்டங்குடிக்குப்‌. புகலிமன்னர்‌ எழுக்‌ 
தருளற்பால ரென்பதைப்‌ பரமனார்‌ தாமே கணபதீச்‌ 
சரத்தின்‌ மேவும்‌ தமது -திருக்காட்சியினைத்‌ திருமருக 
லிலே அவர்க்குக்‌ காட்டியருளிக்‌ குறிப்பித்தனர்‌ 
போலும்‌. இதனாற்‌ சிறுத்தொண்டருடைய மெய்ம்மை 
யான இவபத்தியும்‌, அடியார்‌ பத்தியும்‌ விளங்குதல்‌ 
காண்க. 


௭. திநமறைக்கதவு தீறந்நதடைத்தல்‌ 





சண்பை மன்னர்‌ திருப்புகலூரை அடைந்தபோது 
- திருமுருககாயனாரால்‌ சிறப்பாக எதிர்கொள்ளப்பட்‌ 
டார்‌. அங்கு வீற்றிருக்குஞ்‌ சவபெருமானைத்‌ தொழுது 
செந்தமிழ்மாலை சாத்தினர்‌.முருகமாயனார்‌ திருமடத்தில்‌ 
தங்கியிருக்கும்பொழுது, வர்த்தமானீச்‌ சுரஞ்சென்று 
வணங்க, முருகனார்‌ திருத்தொண்டைத்‌ திருப்பதிகத்‌ 
இற்‌ இறெப்பித்துப்‌ பாடினர்‌. திழுகாவுக்கரசர்‌ திருவா 
ரூர்ப்‌ பெருமானை வணங்கித்‌ திழுப்புகலூருக்கு வரு 
கன்றாரென்று கேள்விப்பட்டு ஞானசம்பந்தர்‌ அவரை 
லீரைந்து எதிர்கொள்வான்‌, திருத்தொண்டர்களோடு 
திருப்புகலூர்‌ எல்லை கடந்து சென்முர்‌. இருவருங்‌ 
கண்டு அளவளாவி மகிழ்ந்த காலை புகலி மன்னர்‌ சொல்‌ 
வேந்தரைத்‌ திருவாரூர்ச்‌ சிறப்பினைப்பற்றி வினவ, 
அத்திருப்பதியில்‌ நிகழ்ந்த திருவா இிரைலாட்‌ சிறப்பினை, 
ஒரு திருப்பதிகத்தால்‌ அவர்‌ தெரிவித்தருளினர்‌.உடனே 
'சம்பந்தரூர்த்தி இருவாரூருக்குச்‌ சென்று மீள்வே 
னென்று அப்பமூர்த்திக்‌ குரைத்து மேற்சென்றுர்‌. 
அவ்வாறே அப்பரடிகள்‌ திருப்புகலூருக்குச்‌ சென்ற 
னர்‌. சண்பை மன்னர்‌ பற்பல ஆயிரந்‌ தொண்டரொடு 
இருவிற்குடி. வீரட்டப்‌ பெருமானைப்‌ பணிந்து பாடித்‌ 
இருவாரூர்ப்‌ புறத்தணைந்தார்‌. திருவாரூரின்கண்‌ எடுக்‌ 
கப்பட்ட வானளாவிய கொடிகள்‌ ஒளிபெற்றுத்‌ இகழ்‌ 
வது கண்ட புகலிவேந்தர்‌ * பருக்கையானை: ' யென்னும்‌ 
திருப்பதிகத்தைப்‌ பாடிக்கொண்டு, திருவாரூர்‌ எல்லை 
யடைந்தவுடன்‌, முத்துச்சிவிகையினின்று மிறங்கச்‌ 
செங்கை நிறைந்த மலர்களைத்‌ தூவித்‌ திருஇருக்குக்‌ 


இருமறைக்கதவு திறந்தடைத்தல்‌ 3௯: 


குறள்‌ திருவாய்‌ மலர்ந்தருளிப்‌ பணிந்தனர்‌. அவரை: 
எதிர்கொளவந்‌ திறைஞ்சிய தொண்டர்‌ குழாத்தினை . 
வணங்கி, : அந்தமா யுலகாதியாய்‌ £ என்று தொடங்கி: 
'எந்தை தான்‌ எனை ஏன்று கொளுங்கொல்‌' என்னுமுடி 
பமைத்துப்‌ பதிக மிசைத்தார்‌. பின்னர்த்‌ திருக்கோ 
யில்‌ வாயிலையடைந்து, தேவாசிரயன்‌ மண்டபத்தைத்‌: 
தொழுது, திருக்கோபுரம்‌ பணிந்து, உட்சென்று புற்றி: 
டங்கொண்டா!ர்‌ திருழுன்‌.பு நிலமுறப்‌. பலமுறை பணி. 
தார்‌. அப்பெருமானுக்குச்‌ செந்தமிழ்ப்‌ பாமாலை சாத்‌: 
திப்‌ புறம்‌ போந்து ஒரு திருமடத்‌ தணைந்தனர்‌. தருவா: 
ரூர்‌ அரநெறி. யமர்ந்த பெருமானை வழிபட்டுப்‌ புற்.றி' 
டங்‌ கொண்டாரைக்‌ காலந்தோறும்‌ பணிந்திருந்தனர்‌.. 
அங்குறையுகாளில்‌ திருக்கோளிலி முதலிய பதிகளையுக்‌. 
தொழுது மீண்டனர்‌. இலகாட்‌ கழித்துத்‌ திருநாவுக்‌ 
கரசரைக்‌ கர்ணுங்‌ கருத்துடன்‌ திருப்புகலூருக்குச்‌ 
செல்லக்‌ கருதினர்‌. திருவாரூரினின்றும்‌ அகன்‌ ற: 
பொழுது ஞான வள்ளலார்‌ அத்‌ திருப்பதியினயே 
கோக்இப்‌ * பவனமாய்ச்‌ சோடையாய்‌ ” என்னுக்‌ திருப்‌ 
பதிகம்‌ பாடி அரிதிற்‌ பிரிந்து சென்ருர்‌. இருப்பளையூர்‌ 
முதலிய பல பதிகளையும்‌ பணிந்து பிள்ளையார்‌ திருப்‌ 
புகலூரினைச்‌ சார்ந்தவுடன்‌, அப்பமூர்த்தியும்‌, திருமுருக 
காயனாரும்‌-பிற தொண்டருடன்‌ அவரை எதிர்கொண்டு 
பஷீந்தனர்‌. அவர்களுடன்‌ நம்‌ நாயனார்‌ திருக்கோயிலை 
யடைந்து திருப்பதிகம்‌ பாடி மீண்டு முருகனார்‌ இரு. 
(மனக்கண்‌ அமர்ந்திருந்தனர்‌. 


அப்போது” திருநீலகக்கனாரும்‌, சிறுத்தொண்ட 
கா யனாரும்‌, அவண்சென்று தங்கினர்‌. மெய்யன்பர்‌ 
யாவரோடுங்‌ காழிவேந்தர்‌ அளவளாவிக்‌ கலந்திருக்‌ 
தார்‌. “குறி கலந்திசை' யென்னும்‌ திருப்பதிகமும்‌ அப்‌ 
பதியிலே பாடப்‌ பெற்றது. பின்னர்‌ ஞானசம்பந்த. 


௯௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


நம்‌ அப்பமூர்த்தியும்‌ திழுப்புகலூர்‌ நின்றும்‌ பிற பதி 
களை வணங்கப்‌ புறப்பட்டார்கள்‌. முருகனார்‌ திருப்‌ 
புகலூரில்‌ இருந்தனர்‌. கிறுத்தொண்டரும்‌, திருகீல 
நகீகரும்‌ விடைபெற்றுத்‌ தத்தம்‌ ஊழுக்குச்‌ சென்ற 
னர்‌, சம்பந்தரும்‌ அப்பரும்‌ புகலூரைச்‌ தொழுது 
போம்போது அப்பமூர்த்தியைவிட்டு நீங்காது ௪ம்‌ 
பந்தர்‌ முத்துச்‌ சிவிகை பின்வரத்‌ தாா5டன்‌. நடந்து 
சென்றகாலை, சொல்வேந்தர்‌ அவரை :கோக்கி, *சவ 
பெருமான்‌ உமக்களித்த முத்துச்சிவிகையின்‌ மேல்‌ 
எழுக்தருளுவீராக* என்று கூறப்‌ பிள்ளையாரும்‌ * திங்‌ 
கண்முடியார்‌ திருவருள்‌ அவ்வாருயின்‌, நீர்‌ எங்கு முன்‌ 
"செல்கின்றிரோ, அங்கே யானும்‌ தொண்டர்களுடன்‌ 
வரக்‌ கருதுகின்றேன்‌ என்றவர்‌. அதற்கு அப்ப 
மூர்த்தியும்‌ இசைந்தனர்‌. அப்பகூர்தீதி, திரு அம்ப 
- முக்குச்‌ செல்லச்‌ சண்பைமன்னரும்‌ பரிசனங்களோரடு . 
அவ்வூரை யடைந்தனர்‌. அந்‌ நகரின்கண்‌ மாகாளத்தில்‌ 
வீற்றிருக்கும்‌ அண்ணலாரைத்‌ தொழுது வண்டமிழ்‌ 
மாலை. இசைத்தனர்‌. காலங்கள்தோறுஞ்‌ சிவபெரு 
மானை வழிபட்டு அக்நகரிற்‌ லெநாள்‌ ' வதிந்தனர்‌. 
கோச்செங்கட்சோழன்‌ அந்நகர்தீ தருக்கோயிலுக்குச்‌ 
செய்த பணிவிடையைச்‌ சிறப்பித்தனர்‌. அங்குறையு 
நாளிலே, திருக்கடவூர்‌ தொழவிரும்பிச்‌ சொல்வேந்த 
“ரோடு அப்பதியை யடைந்தனர்‌. அங்கே குங்குலியக்‌ 
கலய நாயனார்‌ முதலிய அடியாரால்‌ எதிர்கொள்ளப்‌ 
பெற்றவர்‌. திருவீரட்டப்‌ . பதியிலே, காலனை 
உதைத்த கடவுளைத்‌ தொழுது * சடையுடையா £ ரென்‌ 
னும்‌ இன்னிசைப்‌ பதிகத்தைப்‌ பாடினர்‌. பேரன்ப 
நிருவரும்‌ அவ்வூரிலே குங்குலியக்‌ கலய நஈரயனாரது 
விழுந்தேற்றனர்‌. பின்னர்த்‌ திருக்கடவூர்த்‌ இருமயான 
மும்‌ பணிந்து, சிலகாள்‌ திருக்கடவூரில்‌ அமர்ந்திருந்து, 
,திருவாக்கூருக்குப்‌ புறப்பட்டனர்‌. அவ்வூர்த்‌ தான்‌ 


ன்‌ அட்ட ட்டு 
திருமறைக்கதவு இறந்தடைத்தல்‌ ௬௩ 


 ரோன்றி.மாடத்து வீற்றிருக்கும்‌ பெருமானைப்‌ பணிந்து 
பாடி, திருமீயச்சூர்‌, தஇருப்பாம்புரககர்‌ முதலிய தலங்‌ 
களை வணவம்ூத்‌ இருவீழிமிழலைக்‌ கருகே சென்றனர்‌. 
அங்கேயுள்ள அந்தணர்கள்‌ யாவரும்‌ மிகச்‌ சிறப்பாக 
நம்சாயனாரை வரவேற்றனர்‌. அவர்‌ நாவின்மன்னரோடு 
விண்ணிழி விமானத்துறையும்‌ அண்ணலைத்‌ தொழுது 
செந்தமிழ்‌ மாலை சந்தமிகப்‌ பாடி, இன்ப வெள்ளம்‌ 
இற்‌ நிசத்தாடினார்‌. இருக்கோயில்‌ மதிற்பு,றந்தே 
யுள்ள பெருமட.த்திற்‌ சொல்வேந்தரும்‌ அவரைச்‌ 
சேர்ந்த அடியார்களுஞ்‌ சென்று தங்கர்‌. திருக்‌ 
கோபுரத்திற்கு வடபாலுள்ள ஒரு மடத்திற்‌ சண்பை 
மன்னர்‌ தங்கியருளினர்‌. காலங்கள்தோறுக்‌ தப்பாமற்‌: 
சிவபெருமானைச்‌ தொழுது அங்குறையு நாளிற்‌ புகலி 
மன்னர்‌ பேணுபெருந்துறை, திலதைப்பதிமுற்றம்‌ 
என்னும்‌ தலங்களைப்‌ பணிந்தனர்‌. சர்காழியிலுள்ள 
பலரும்‌, ஞானசம்பந்தப்‌ பெருமானைக்‌ காணும்‌ விரும்‌: 
பத்துடன்‌ இருவீரிமிழலைக்கு வந்தனர்‌. வந்து புகலியர்‌ 
கோளனைத்‌ தொழுது, திருக்கழுமலத்திற்குத்‌ தங்களுடன்‌ 
எழுந்தருளல்‌ வேண்டுமென்று கேட்டனர்‌. அதற்கும்‌ 
பிள்ளையார்‌, திருவீறிமிழலை இறைவர்‌ அருள்‌ பெற்றுப்‌ 
புறப்படுவதாகப்‌ பதிலுரைத்தனர்‌, திருத்தோணிபுர.ர்‌ 
துறையும்‌ திருவடிவத்தினைத்‌ இருவீரிமிழலையிலேயே, 
கடவுள்‌ பிள்ளையார்க்குக்‌ கனவினிற்‌ கரட்டினர்‌. அதனை 
யுணர்ந்து வியப்புற்று ஞானபோனகர்‌ சென்னிமேற்‌ 
கைகுவித்துத்‌ திருக்கோயிலுட்‌ சென்று, விண்ணிரி 
விமானத்தின்‌ கண்ணே தோணிபுரத்‌ திருக்காட்டி 
யினக்‌ கண்டு களித்து *மைம்மரு பூங்குழல்‌” என்னுந்‌ 
திருப்பதிகம்‌ பாடி மூழ்ந்தனர்‌. பின்னர்ப்‌ புகலியி 
னின்று போந்த மறையோர்களை நோக்இப்‌ பிரமபுரத்‌ 
அறையும்‌ பெருமானது திருவுருவக்காட்சியினை வீ? 
மிழலையிலேயே கண்டுகொண்டபடியால்‌ நீங்கள்‌ ௪7 


௬௯௪ இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


காழிக்கு மீள்வீராக என்று பணித்தனர்‌. அவ்வாமிற 
அவர்கள்‌ ஏடியபின்‌, பிள்ளையாருந்‌ திருநாவுக்கரச௪ரும்‌ 
'பெரு£ட்போடு திருவீழிமிழலை இைவரைத்‌ தொழுது 
அவண்‌ அமர்ந்திருந்தார்‌. 


அக்காலத்திலே மழை சுருங்கி உணவுப்பொருள்‌ 
களின்‌ விளைவு குன்றிக்‌ குடிகளெல்லாரும்‌ பசியினால்‌ 
வருத்தமுற்றுர்கள்‌. திருஞானசம்பந்தரமும்‌ தஇிருகாவுக்‌ 
கரசரும்‌ . 'சிவனடியார்க்கும்‌, பசிப்பிணியால்‌ துன்பம்‌ 
வருமோ” வென்று கருதியிருந்தகாலை அவர்கட்குக்‌ கன 
அல்‌ திருவீழிமிழலைகாதர்‌ தோன்றியருளி 'இப்பஞ்ச 
காலத்துப்‌ பசிகோயானது, உங்களை அடையமாட்டா 
தெனினும்‌ உங்களைச்‌ சார்ந்துள்ள அடியவர்களது 
வாட்டத்தைத்‌ தீர்க்கும்‌ பொருட்டு, நாடோறும்‌ ஓவ்‌ 
வொரு காசு கிழக்குப்‌ பீடத்திலும்‌, மேற்குப்‌ பீடத்தி 
லும்‌, இக்‌ கருப்புக்‌ கழரியும்வரை வைத்தருளுவோம்‌, 
என்று உறுதி கூறினார்‌. அவ்வாறே அவர்கள்‌ இருக்‌ 
கோயிலை வலம்வந்த காலை, படிக்காசு. கண்ண டுத்த்‌ 
சிவனடியார்கட்கு ராடோறும்‌ பறைசாத்தித்‌ திருவமுது 
செய்வித்தனர்‌; 


்‌ இதுநிகழுகாளிலே, அப்பரடிகளது திருமட.த்திலே 
தொண்டர்கள்‌, விரைவில்‌ முற்படத்‌ திருவமுது செய்வ 
தைக்‌ கண்டு பிள்‌காயார்‌ தமது திழுமடத்திற்‌ சமையல்‌ 
"முடியக்‌ காலந்தாழ்த்தற்குக்‌ காரண மென்னையென்று 
அமூதமைப்பாரை வினவ, அவர்கள்‌ பிள்ளையார்‌ பெற்ற 
காச வாசி தீராமையினால்‌, வேண்டும்‌ பொருள்‌ களை 
வரங்கவரக்‌ காலந்தாழ்த்த தென்றனர்‌. திருத்தொண்டி 
னாற்றலால்‌ அப்பர்‌ பெருமான்‌ வாசிதீர்ந்த காசு பெற்று 
ரென்று கருச்‌ சவபெருமானைத்தொழுது 'வாசிதீரவே 
காசு நல்குவீர்‌' என்னும்‌ இிழுப்பதிகம்‌ பாடினர்‌. அன்று 


இருமறைக்கறவு இறந்கடைத்தல்‌ ௯௫ 


ட்‌ 


மூதற்‌ பிள்ளையாமும்‌ ஈகற்காசுபெற்று அடியவர்க்குகீ 
காலம்‌ பெற அமுதனளித்தனர்‌. பேரன்ப ரிருவரும்‌, 
அடியார்கட்குப்‌ பெருவளமிக்க வீருந்தளித்தனர்‌. 
பின்னர்‌ உமை பொழிந்து பஞ்சம்‌ நீங்கியது. சொல்‌ 
வந்தருங்‌ காழிமன்னரும்‌ வீறிமிமலை இறைவரருள்‌ 
பெற்றுப்‌ பிறவிடங்ககா வணங்கப்‌ புறப்பட்டனர்‌. 
திருவாஞ்சியம்‌, திருத்தலையாலங்காடு, இருச்சாத்தக்‌ 
குடி, இருக்கரவீரம்‌, இருவிளமர்‌ முதலிய தலங்களை 
வணங்கித்‌ திருவாரூருக்குச்‌ சென்றனர்‌. திருக்காறாயல்‌, 
திருத்தேவூர்‌, திருநெல்லிக்கா, திருக்கைச்சினம்‌, திருத்‌ 
தெங்கூர்‌, திருக்கொள்ளிக்காடு, திருக்கோட்டூர்‌, இந 
வெண்டுறை திருத்தண்டலைரீணெறி, நிருக்களர்‌ 
முதலிய தலங்களைப்‌ பணிந்து பாடித்‌ திருமறைக்காட்‌ 
பூன்‌ மருங்கணைந்தலளர்‌. அதனை அறிந்த திருமறைக்‌ 
கரட்டிலுள்ள யாவரும்‌ தங்கள்‌ ஊரை மிகவு கவின்‌ 
பெற அணிசெய்து பெரியோரிருவரையும்‌ எதிர்கொள் 
சச்‌ சென்றனர்‌. முதலில்‌ திருகாவுக்கரசரையும்‌ 
பின்னரச்‌ சண்பை மன்னரையும்‌ அவர்கள்‌ எரர்‌ 
கொண்டு வணஙூனர்‌. சண்பை மன்னர்‌ முத்துச்‌ சிவி 
கையினின்று மிறங்கி அவர்களுடன்‌ அளவளாவி மேற்‌ 
சென்றனர்‌. சொல்வேந்தரும்‌ பிள்ளையாரும்‌ திருமறைக்‌ 
காட்டின்‌ வீதியிலே ஒருங்கெழுக்‌ தருளிய காலத்தே 
அடியார்களது இருகாம மூழக்கமானது கடலொலியி 
௮ம்‌ மிகுதிப்பட்டுப்‌ பத்துத்‌ இசையிலும்‌ பரவி விண்‌ 
ணுலகத்‌ தப்பாலுஞ்‌ சென்றது. திருக்கோபுரத்தைத்‌ 
தாழ்ந்திறைஞ்சி.ந்‌ இருக்கோயில்‌ வெளிமுற்றத்தைக்‌ 
கடந்து, பண்டை மறைகள்‌ காப்பிட்டிருந்த இருவாயி 
லின்பாங்கர்‌ நம்‌ பரமாகிரியர்‌ வந்தனர்‌. அருமறைகள்‌ 
இருக்காப்பிட்ட திருக்ககவங்கள்‌ அவ்வருமறையோசும்‌ 
பேரன்ப ரால்‌ அதுவரை திறக்கப்படாமையின்‌ பிறி 
தொரு பக்கம்‌ வாயிலமைத்து அவ்வூரா.ர்‌ அதன்‌ வி 


௯௭ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


யாகப்‌ போய்க்‌ கடவுளை வணங்குவதைக்‌ .கேட்ட 
புகலியர்கோன்‌, திருகாவுக்கரசரை கோக்‌, அப்பரே/ 
இழுமறைக்காட்டு இறைவரை அவர்க்கு கேராயுள்ள 
இருவாயிலைற்‌ இறந்து புகுந்து மாம்‌ வணங்கவேண்டும்‌. 
அத்‌ திருக்காப்பு நீங்குமாறு நீரே திருப்பதிகம்‌ பாடுக: 
வென்றனர்‌. அதற்கிசைந்து நாவின்மன்னர்‌ திருப்பதி 
கம்‌ பாடினர்‌. அவர்‌ பாடிய பாடல்‌ பத்தும்‌ முடிந்த 
பின்னரும்‌, திருக்காப்பு நீங்காமை கண்டு அவர்‌ சிந்தை 
கொந்து” திருக்கடைக்காப்பில்‌ 'இரக்கமொன்்‌.றிலீர்‌” 
என்று வேண்டியவுடன்‌ "திருக்காப்பு நீங்கியது. 
அடியார்களெல்லாரும்‌ பெருமகிழ்ச்சியினால்‌ முழக்கஞ்‌ 
செப்தனர்‌. பேரன்பரிருவரும்‌, கோயிலுட்‌ புகுந்து, 
உச்சிமேற்‌ குவித்த செங்கைகளோடு இன்பக்‌ கண்ணீர்‌ 
பொழிந்து அளவற்ற அன்பினுடன்‌ என்பு கெக்குருக 
இறைவரைப்‌ பணிந்து திருப்பதிகங்கள்‌ பாடினர்‌. 
பு றம்போந்தபோது ஞானசம்பந்தர்‌, இறந்த கதவுகளை 
அடைக்கும்‌ வண்ணம்‌ “சதுரமென்று”' ,தொடங்குர்‌ 
திருப்பதிகம்‌ பாடினர்‌. உடனே திருக்‌தவங்கள்‌ காப்பு 
நிரம்பின. அன்று தொடங்கி அவ்வாயில்‌ வழியாக 
யாவரும்‌ போக்கு வரவு செய்வாராயினர்‌. பெருந்‌ 
தகையாரிருவரும்‌ திருமடங்களிற்‌ றங்கனெர்‌. சொல்‌ 
வேந்தர்‌, சண்பை மன்னர்‌ மெய்த்தொண்ட ரென்றும்‌, 
தமக்கு மவர்கீ்கும்‌ இடையீடு பெரிதென்று மெண்ணி, 
தார்‌ திறக்கப்‌ பாடத்‌ தொடங்கியது .தவறென்றும்‌ 
நினைந்து வருந்தித்‌ தூங்கும்பொழுது, சிவபெருமான்‌ 
தமது வெவேடத்தை அவர்க்குக்‌ கனவிற்காட்டி, யாம்‌ 
திருவாய்மூரிலிருக்கின்றோம்‌ அங்கே வா வென்று ௯:றி 
மறைந்தனர்‌. அப்பொழுதே கைககக்‌ குவித்துக்‌ 
கொண்டு, அவர்பின்‌ வீரைந்து சென்றும்‌, அவர்‌ 
கெருங்குவார்போலத்‌ தோன்றி, நெருங்காமை கண்டு, 


திருமறைக்கதவு இறந்தடை.த்தல்‌ . ௯ 


அவர்‌ பிறகே சென்றவர்‌. அதனைக்‌ கேட்ட புகலி 
மன்னர்‌ தாமும்‌ வாய்மூருக்கு எழுந்தருளினர்‌. அப்‌ 
பொழுது அவர்க்கு உமையம்மையாருடன்‌ சிவபெரு 
மான்‌ தம்முடைய இிருக்கூ.த்துக்‌ காட்ட, அவர்‌ “தளரிள 
வளர்‌ ? என்னுந்‌ திருப்பதிகம்‌ பாடினர்‌. பின்னர்‌, இரு 
நாவுக்கரசரோடு ஈம்‌ நாயனார்‌ வாய்கார்‌ புகுந்து கடவு 
ளைத்‌ தொழுது, திருமறைக்காட்டிற்கு மீண்டனர்‌. 
அங்கே தங்கியிருக்குங்‌ காலத்தே, பாண்டி காரட்‌ 
டிலே, சமணரால்‌ விளைந்த தீமையைக்‌. கேள்வி யுற்ற 
னர்‌. பாண்டியவரசன்‌, தான்‌ முன்செய்த தீவினைப்பய 
னால்‌, சமணசமயத்தை மெய்ச்சமயமென்று கருதி 
அச்சமயம்‌ புக்கு, அச்சமயத்‌ தலைவர்க்குத்‌ துணையாய்‌ 
நின்றதனாலே அவர்‌ காட்டிலே சிவநெறியும்‌ வேத 
நெறியும்‌ வலிகுன்றின. ஆண்டுள்ள ஊர்களிலெல்லாஞ்‌ 
சமணர்களுடைய பள்ளிகளே மிகுந்தன. பிலியுங்‌ 
கமண்டலமுந்‌ தாங்கிப்‌ பாயடுத்து, முக்குடை யெடுத்‌ 
அத்‌ தலைமயிரைப்‌ பறித்துக்கொண்டு, சமண முனிவர்‌ 
கள்‌ எங்குஞ்‌ சென்று தமது சமயத்தைப்‌ பரப்பினர்‌, 
பாண்டிமாதேவியாரும்‌, அமைச்சராகிய குலச்சிறை 
காயனாரும்‌ ஆகிய இருவருமே சைவசமயத்தைப்‌ பாது 
காத்தனர்‌. அவர்களுக்‌ தங்கள்‌ நிலையை அரசனுக்குப்‌ 
புலப்படுத்தவில்லை. புகலிவேந்தர்‌ வைதிக நெறியை 
யும்‌ சைவ நெறியையும்‌ நிலைநாட்டி வருவதையுந்‌ திரு 
ாறைக்காட்டில்‌ அவர்‌ தங்கியிருப்பதையும்‌ அவர்கள்‌ 
கேளீவீப்பட்டனர்‌. கேட்டவுடனே மிகவும்‌ ஊக்கமும்‌ 
மகூழ்ச்சியுமூடையவர்களாய்‌, அவரது திருவடியைப்‌ 
பணிந்தவர்கள்போல்‌ முகமலர்ச்சி யெய்கித்‌ தம்‌ ஏவ 
லாளரைப்‌ புகலிமன்னர்‌ இருவடியைப்‌ பணிய மாறு 
இருமறைக்காட்டிற்கு அனுப்பினர்‌. அவர்கள்‌, நாடுங்‌ 
காடும்‌ நதிகளுங்‌ கடந்துபோய்‌ இருமறைக்கர்டு 
சேர்ந்து, ஞானசம்பந்தப்பெருமான்‌ வைகும்‌ பெரு 
சம்‌-7 


௬௯௮. திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


மடத்தை யடைந்து, தாங்கள்‌ வந்தசெய்தியை வாயில்‌ 
காப்பார்கீகுக்‌ கூறினர்‌. அவர்கள்‌, அதனை உட்சென்று 
தெரிவிக்கவும்‌, அவர்களை அழைக்கும்படி: ஈம்‌ நாயனார்‌ 
விடைகொடுத்தனர்‌. அவர்கள்‌ அவ்வாறே சம்பந்த 
ரூர்தீதி பக்கஞ்சென்று வணங்கித்‌ தாழ்ந்இிறைஞ்சி 
நின்றனர்‌, அவர்களை நோக்கிப்‌ பிள்ளையார்‌ பாண்டி 
மாதேவியாருங்‌ குலச்சிறையாரும்‌ நலமு.ற வாழ்வதைப்‌ 
பற்றி வினவ, அவர்கள்‌ கன்னிகாடு சமணரால்‌ நிலை 
யழிந்து பாண்டிய மன்னன்‌ சமணர்‌ வசப்பட்டிருப்‌ 
பதை அரசியும்‌ அமைச்சரும்‌ புகலிமன்னர்க்கு விண்‌ 
ணப்பஞ்‌ செய்யும்படி தங்களை அனுப்பினதாக்க்‌ கூறி 
னர்‌. சமணரை வென்று மறைநெறியை நிலைநாட்டி 
வேந்தனையும்‌ திருநீறணிவித்துச்‌ சிவனடியார்‌ திருப்பணி 
யோங்மும்படியாகச்‌ சுவாமிகள்‌ திருவருள்சுரக்க 
வேண்டுமென்று அன்னோர்‌ குறையிரந்தனர்‌. அப்‌ 
, பொழுது பிள்ளையாரும்‌ சொல்வேந்தரோடு, சிவ 
பெருமானைத்‌ தொழுது, திருக்கோபுரத்துள்‌ இருந்து, 
அவருக்குப்‌ பாண்டிநாட்டுச்‌ செய்தியுரைத்து அவண்‌ 
தாம்‌ செல்வதாகச்‌ சொன்ன பொழுது, “ஆளுடைய 
வரசர்‌ பிள்ளையாரை நோக்க, ' சமணருடைய கபடத்‌ 
இற்கோர்‌ எல்லையில்லை; இப்பொழுது கோள்களும்‌, 
தீயனவாயுள்ளன7; நீர்‌ போவதற்கு யான்‌: உடம்‌ 
படேன்‌ ' என்றார்‌. அப்போது பிள்ளையார்‌, சிவபெரு 
மானது திருவடியைத்‌ தொழுக்‌ தங்கட்குத்‌ தீங்கொள்‌ 
றும்‌ வராதென்று கூறி, வேயுறு தோளி பங்கன்‌ '” 
என்னுந்‌ திருப்பதிகத்தை. இயம்பியருளினர்‌. அதனைக்‌ 
கேட்ட காவின்‌ மன்னரும்‌ புறப்படுவதற்‌ இசைந்து 
தாம்‌ அவர்க்கு முன்பாக எழுந்தருளப்‌ பிள்‌காயார்‌ 
அவரை நோக்க, * நீர்‌ இந்த நாட்டிலேயே- இருப்பீ 
ராக'வென்று கைகுவித்துத்‌ தொழுது தடுத்தனர்‌. இரு 
நாவுக்கரசரும்‌ தொழுது ௮ரிதிற்‌ பிரிந்திருந்தனர்‌. 


திருமறைக்கதவு திறந்தடைதீதல்‌ - ௯௯ 


ம்‌ 


பின்னர்‌, ஞானசம்பந்தப்பெடுமான்‌ மைக்‌ 
காட்டு முதல்வரை மீண்டும்‌ பணிந்தெழுந்து பாடிப்‌ 
போற்றி வீடைபெற்றுக்‌ கொண்டு, வாகீசரோடு ௮ள 
வளாவி அவர்க்கு விடைகொடுத்து விட்டு, முத்துச்‌ 
சிவிகை மருங்கணைந்தனர்‌. சிவிகையின்‌ மீதேறிச்‌ 
சிவபெருமான்‌ இருவடிகளைச்‌ சென்னீமேற்கொண்ட 
உள்ளத்தினராய்‌ அஞ்செழுத்தையும்‌ ஓதிக்கொண்டு, 
வெண்ணீற்றொளி விளங்கும்‌ இறைவர்‌ திருமேனியை 
மெஞ்சினிற்‌ ரொழுது புறப்பட்டனர்‌. அன்பின்‌ கடல்‌ 
முழக்கம்‌ போலத்‌ தொண்டரது தஇிருகாம முழக்கம்‌ 
உலகெங்கும்‌ நிறைந்தது. .. 


திருப்புகலூரிலே முருககாயனார்‌, பேரன்போடு 
இிருத்தொண்‌ டியற்றினா ரென்பது ஈம்‌ 'பர।மாசிரியர்‌ 
அவரது சிறப்பைத்‌ திருப்பதிகத்துள்‌ அமைத்தமையால்‌ 
இனிது விளங்கும்‌. திருகாவுக்கரசருந்‌ திருஞானசம்பச்‌ 
தரும்‌ பெருகட்பின ரென்பது அவர்கள்‌ தம்முள்‌ அளவ 
ளாவீ, ஓருவர்‌ சென்ற பதிக்கு மற்றவரும்‌ போய்த்‌ 
தொழக்கருதி ஒருங்கு தலயாத்திரை செய்தமையாலுகம்‌ 
தெளியப்படும்‌. . அன்புடைய நண்பர்‌ வாயிலாகத்‌ தலை 
வர்‌ பெருமையைக்‌ கேட்குந்தோறும்‌ அன்பர்களுக்கு 
அன்பு மிகுந்து வளர்தல்‌ இயல்பு. ஈல்லுணவை விரும்பு 
பவன்‌ அதன்‌ நயத்தை உண்டவனிடங்‌ கேட்டவுடனே, 
தானுமதனை உண்ணவேண்டுமென்று விரைந்தெழுவது 
போலத்‌ திருவாரூரிலுள்ள இறைவரது.திருவருட்காட்சி 
யைச்‌ சொல்வேந்தர்‌ வாயிலாகக்‌ கேட்டவளவிலேயே 
தாமும்‌, அக்காட்டுப்‌ பேரின்பத்தை நுகரவேண்டு 
மென்று விரைந்து, ஞானவள்ளலார்‌ திருவாரூருக்குச்‌ 
செல்வாராயினர்‌. ஈண்பர்‌ கண்பரையே காமுறுதலால்‌ 


௧௦௦ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


புகலிப்பிரான்‌ இருவாரூரினின்‌ று மீண்டு வந்து வாக்கின்‌ 
மன்னவரோடு மேவுவதாகக்‌ கூறியதும்‌, அப்பமூர்த்தி 
வருகன்றாரென்று கேட்டவுடன்‌ அப்பரை இங்கு 
அணையப்பெறும்‌ பேரருள்‌ உடையோம்‌ என்று மொழிந்‌ 
துதுமாமென்க. அப்பமூர்த்தியும்‌, தாம்‌ சம்பந்தரைப்‌ 
பிரிந்து புகலூருக்குச்‌ சென்றகாலை, தம்முடைய காத 
லைச்‌ சம்பந்தரோடு செல்ல வைத்தாரென்பது “சொற்‌ 
பெரு வேந்தரும்‌, தோணிமூதாூர்த்‌ தோன்றல்‌ பின்‌ 
காதல்‌ தொடரத்‌ தாமூம்‌ பொற்புகலூர்‌ தொழச்‌ 
சென்றணைந்தார்‌ ” என்பதினாலே ” விளங்கும்‌, ௮கீ 
காலத்திலே, திருவாரூரானது தொண்டர்குழாங்கள்‌ 
நிறைந்ததாய்‌ ௮ழ௫ூய மதில்களை யுடையதாய்க்‌ கொடி 
மிடைந்த மாடமாளிகைகளோடு திகழ்ந்ததாய்த்‌ தெரி 
கிறது. ஆதியில்‌ ௮து சோழரது அரச.£கராயிருந்த து. 
தேவாசிரயன்‌ என்னும்‌ மண்டபம்‌, திருக்கோயிலுக்கு 
எதிரேயுள்ளதாய்ப்‌ பேரன்பர்‌ யாவர்க்கும்‌ உறைவிட 
மாக மதிக்கப்பட்டது போலும்‌. ஆதலினால்‌ இருக்‌ 
கோயிலிற்‌ புகுவதற்கு முன்னேயே, பு.கலிப்பிரான்‌ 
அதனைத்‌ தொழுதனரென்க, :எந்்‌ைதைதான்‌ என்னை 
ஏன்று கொள்ளுங்கொல்‌ : என்று சண்பை மன்னர்‌ 
இசைத்தமையால்‌, அவரது அடிமைத்திறம்‌ இனிது 
புலனாதல்‌ காண்க. மெய்யடியார்பாற்‌ காணப்படுக்‌ 
தாற்வெனுஞ்‌ சீரிய தன்மை அடியார்‌ தலைவராகிய 
ஞானசம்பந்தப்‌ பெருமானிடம்‌ விளங்குகின்றது 
போலப்‌ பிறர்பாற்‌ காண்பதரிது. திருவாரூரைப்‌ பிரி 
யுங்காலத்திலேயும்‌, நெஞ்சமானது அத்திருப்பதியை 
மறவாது தொழவேண்டுமென்று ஈம்‌ சாயனார்‌ கருதினர்‌. 
மறவாது தொழுமியல்பு தமக்கிருந்தும்‌ இவ்வாறு 
கெஞ்சிற்குக்‌ கூறியது பேரன்பினால்‌ விளைந்த பாதுகாப்‌ 
புக்‌ கவலை பற்றியாமென்க. ஈல்லதோர்‌ பொருள்‌ ஈமது 
நினைவிலிருப்பினும்‌, மறதி நமக்கியற்கையா மாதலின்‌ 


திருமறைக்கதவு திறந்தடைத்தல்‌ ௧௦௧ 


அம்மறதிபற்றி ஈன்னினைவு மாறக்கூடாதென்று அத 
னைக்‌ குறிக்கொண்டு போற்றுவது நன்மக்கள்‌ இயல்பு. 
உயிரின்தன்மை ஈதென்‌ உணர்ந்து, உயிரைப்பற்றிய 
பாசத்தின்‌ தன்மையினையும்‌ கம்‌ பரமாசிரியர்‌ அனுப 
வத்திற்‌ கண்டாராதலின்‌ பாசம்‌ ஒழிந்த பின்னும்‌ உயிர்‌ 
நன்னிலையில்‌ ஒழு சிறிதும்‌ வழுவுதல்‌ கூடாதே யென்ற 
பாதுகாப்‌ பச்சத்தால்‌ இப்பதிகம்‌ திருவாய்மலர்ந்‌ 
தருளுவா ராயினர்‌. இதனாலும்‌, தாம்‌ மன்னுயிர்‌ வகை 
யின ரென்பது விளக்கயதாகும்‌ ; அறுபத்துமூன்று 
சாயன்மார்களுள்‌ சம்பந்தர்‌, அப்பர்‌, மூருகனார்‌, நீலக்‌ 
கர்‌, சிறுத்தொண்டர்‌ என்னும்‌ ஐவரும்‌ திருப்புக.லூ 
ரிலே ஒருங்கிருந்தகமையால்‌ அவர்கள்‌ ஒரே காலத்தின 
ரென்பது தெளிவு. அதே காலத்திலே திருக்கடவூரிற்‌ 
குங்குலியக்கலய நாயனாரும்‌ திகழ்ந்தனர்‌. 


அப்பமூர்த்தியுஞ்‌ சம்பந்தமூர்த்தியும்‌ திருப்புகலூர்‌ 
நின்றும்‌ பிற திருப்பதிகளுக்குச்‌ செல்ல முயன்றகாலை 
ஞானசசம்பநீதர்‌ ,சிவிகையினின்று இழிந்து அப்பர்‌ 
பெருமானோடு. உடன்‌ சென்றமை, புகலிப்பிரான்‌ 
பேரடியவராகிய அப்பர்‌ பெருமான்‌ மாட்டு வைத்த 
பெருங்காதலைக்‌ காட்டும்‌. இருவரும்‌ முத்துச்‌ சிவிகையி 
லிருப்பதற்கு அது போதிய அளவினதாக இருந்ததாய்‌ 
தோன்றவில்லை. ஞானசம்பந்தர்‌ ஓருவரே அதன்கண்‌ 
வீற்றிருத்தற்குத்‌ தக்கவளவினதாய்‌ அது சிவபெருமா 
னால்‌ நல்கப்பெற்றது போலும்‌. அவ்வாறன்றெனின்‌, 
புகலிப்பி. ரான்‌ தம்‌ ஈண்பராகிய அப்பரையும்‌ உடன்‌ 
இருக்கும்‌ வண்ணம்‌ வேண்டி.யிருப்பர்‌. சிவபெருமா 
னாலே கொடுக்கப்‌ பெற்ற முத்துச்சிவீகையில்‌ அப்ப 
மூர்த்தியும்‌ இருத்தற்கு அவரிடத்தில்‌ விடைபெற்றி 
ருத்தலுங்‌ கூடும்‌. 


௧௦௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


இருவருட்குறிப்பினஸுலே தம்‌ முன்னை நல்வீனைக்‌ 
கேற்பத்‌ தமகீகே பயன்படும்பொருட்டு அஃது அளிக்‌ 
கப்‌ பட்டதென்று தாமும்‌ அப்பரூர்த்தியும்‌, இனிது 
உணர்ந்தாராகலின்‌ 'எண்ணில்சீர்‌ திருகாவுக்கரச காய 
னர்‌ உமக்களித்‌ தருள்செய்த தூய யானத்தின்மிசை 
யெழுந்தருளுவீர்‌” என்றதும்‌, புகலி மன்னரும்‌, 'சுடர்தீ 
நிங்கள்‌' மேய வேணியார்‌ அருளும்‌ இவ்வாறெனில்‌” 
்‌ என்றதும்‌ நிகழ்ந்தன. தஇிழுகாவுக்கரசரைப்‌ பெரிய 
வராகக்‌ கருதி அவர்‌ யாண்டுச்‌ சென்றாரோ, ஆண்டுத்‌ 
தாமும்‌ பின்செல்வதை ஈம்‌ காயனார்‌ கடைப்பிடித்தனர்‌. 
இருமறைக்காடெய்தும்வரை அவ்வாறே அப்பமூர்த்தி 
பின்‌ சென்று இருப்பதிகளைச்‌ சேர்வாராயினர்‌. பாண்டி 
நாட்டிற்குத்‌ தாம்‌ சமணரை வெல்வதற்குச்‌ செல்லுங்‌ 
காலையிலும்‌, அப்பமூர்த்தி, தாரம்‌ முன்‌ செல்வதாகவே 
வீரைந்தனர்‌. ஆனால்‌ ச௪மணரால்‌ இடுக்கண்‌ பல முன்‌ 
னமே அப்பர்‌ பெருமானுக்கு விளைந்திருக்தமையால்‌, 
அவ்விடுக்கணின்‌ தோற்றமும்‌, அவர்க்கு நிகழ்தல்‌ கூடா 
தென்ற கருத்தால்‌ அவரைப்‌ பாண்டிகர£ட்டிற்கு ஈம்‌ 
காயனார்‌ அழைத்துச்‌ செல்லவில்லை. சமணர்களால்‌ 
விளையும்‌ இடையூறுகளைத்‌ தாமே பொரறுத்துச்‌ 
சைவத்தை நிலைகாட்டச்‌ கருதினர்‌. ஞனசம்பந்தப்‌ 
பெருமானுக்கு முன்‌ செல்வான்‌ அப்பமூர்த்தி இயைந்த 
தற்குக்‌ காரணம்‌, தாம்‌ வசதியாயுள்ள இடங்களுக்கு 
முன்‌ சென்று, சம்பந்தமூர்த்து வரவினைத்‌ தெரிவித்து . 
அவருக்கு வேண்டிய பணிவிடை. செய்யக்‌ கருதினமை 
.. சம்பந்தரது இருக்குழாத்துள்‌ ஒருவரா 
வே அப்பமூர்த்தி தம்மைக்‌ கருதினரென்பது, நேற்‌ 
தத்தத்‌ சம்பந்தமூ? தீடுயின்‌ சிவிகையைத்‌ தாங்கு 
வார்களுள்‌ ஒருவராகத்‌ தாமும்‌ அதைத்‌ தாங்கினமை 
யால்‌ நன்கு விளங்கும்‌. இவையெல்லாம்‌ இருவருக்கும்‌ 
இருந்த -பெருநட்பின்‌ பெரு நயத்தை விளக்குவன 


திருமறைக்கதவு இறந்தடைத்தல்‌ ௧௦௩ 


வாகும்‌. இருக்கடவூரில்‌ இரண்டு தலங்கள்‌ இருந்நரன 
வாக அறிகின்மமும்‌. அவை இழக்கடஷவூர்த்‌ தரக்கோயி 
௮ம்‌, இருமயானமுமாம்‌. 


பிள்ளையார்‌ திருவீழிமிழலையில்‌ தங்யெபோது, சீர்‌ 
காழி அந்தணர்கள்‌ அவரை அழைத்தும்‌, அவரைப்‌ 
போகவொட்டாதபடி கடவுள்‌ அப்பதியிலேயே இர்‌ 
காழியிலுள்ள தமது திருவடிவக்‌ காட்சியை அருளி 
யது அப்பதியினில்‌ அவர்‌ சில மாள்‌ வீற்றிருந்து பஞ்‌ 
சத்தி ல.டியார்களுக்கு அன்னமிடுதற்‌ பொருட்டென்க. 
பேரன்ப ரிருவரும்‌ ஒருவரை யொருவர்‌ தொடர்ந்து 
தலந்தோறுஞ்‌ சென்றமையாற்‌ பஞ்சத்திற்குமான்‌, திரு 
ஞானசம்பந்தர்‌ தோணிபுரஞ்‌ செல்வாராயின்‌, திருமா 
வுகீகரசருந்‌ இருவீ,றிமிமலை விட்டுப்‌ போதல்‌ கூடும்‌. 
அவ்வாறாயின்‌ எண்ணிறந்த அடியார்கட்கு” மாகேசுர 
-பூசை திருவீழிமிழலையில்‌ உடைபெற்றிராது. பஞ்சத்‌ 
இன்‌ கொடுமை திருவீ;நிமிழலையில்‌ மிகுதியாய்‌ இருக்‌ 
இருத்தல்‌ ,கூடும்‌. பேரன்ப ரிருவரும்‌ அவ்விடத்தில்‌ 
அடியார்க்‌ கழுதீளிக்கும்‌ பணிவிடையை நடத்துவதற்கு 
அவர்களது முன்னை நல்வினைப்‌ பயனும்‌ ஒழு காரணமாக 
இருக்திருக்கலாம்‌. சிவனடியார்‌ செய்யற்பாலதைச்‌ 
சிவனே செய்விப்பன்‌ என்னும்‌ முறைபற்றிச்‌ சிவபெரு 
"மானே கேரில்வந்து அவர்களுக்குப்‌ படிக்காசு கல்குவ 
தாக மொழிந்தருளினர்‌. இவர்கள்‌ தாமாகப்‌ படிக்‌ 
காசினை இறைவர்பால்‌ வேண்டவில்லை. எத்தகைய 
கருப்பு வந்தாலும்‌ சவஞானிகட்கு அதனால்‌ யாதுமோர்‌ 
துன்பமில்லையென்பது *உலகியல்பு நிகழ்ச்சியினமபைக்த 
இய உறுபசிநோய்‌ உமையடையா தெனினும்‌ ' என்று 
சிவபிரானே ஆளுடைய அரசர்க்கும்‌ பிள்‌ளயார்கீறும்‌ 
எடுத்துரைத்தமையால்‌ இனிது :விளங்கும்‌. இடைய 
முது சாக்கிரத்தே அதீதஙிலையில்‌ நிற்கும்‌ ஞானிகட்குப்‌ 


௧௦௪ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


பாச நீக்கத்தினாலே துன்பம்‌ யாவும்‌ ஓஒழிதல்போல, 
அப்‌ பாச நீக்கம்பெருத ஏனைச்‌ சிவகெறியினர்க்குப்‌ 
பச முதலியவற்றால்‌ வருந்துன்பங்கள்‌ ரீங்காவென்ப.து, 
1* உம்பால்‌ நிலவுசவகெறி சார்ந்தோர்‌ 
தம்மை வாட்டம்‌ நீக்குதற்கு '* 

என்றெழுந்த திருவாக்கனாற்‌ போதரும்‌. தொகுதியா 
கச்‌ சிவபெருமான்‌ நிதியினைப்‌ பஞ்சகால முழுவதற்கும்‌ 
பயன்படும்படி கொடுத்து விடாமல்‌, காடோறும்‌ 
வேண்டிய செலவிற்குத்‌ தக்கவாறு ஓவ்வொரு காசு 
நல்கியது எக்காரணத்தினாலோவெனில்‌, சிவஞானிகள்‌ 
ஓடும்‌ செம்பொன்னும்‌ ஓக்கவே நோக்குவரென்ற 
வண்ணம்‌, அவர்கள்‌ அப்பெருகிதியினைப்‌ பாதுகாத்‌ 
தற்றொழிலை. மேற்கொள்ள விரும்பார்‌. எப்போதுஞ்‌ 
சிவரினைவே மேற்கொண்ட அவர்களுக்கு, அத்தகைய 
கவலையினயும்‌ இறைவர்‌ கொடுக்கமாட்டார்‌ போலும்‌. 
தொகை நிதியினைப்‌ பஞ்சகாலத்திற்‌ கள்வர்‌ முதலா 
யிஷேர்‌ அபகரித்தலும்‌ கூடும்‌. அதத்‌ அடியார்‌ திருப்‌ 
பணி முட்டுப்படுதலுங்கூடும்‌. 


இனித்‌ திருஞான சம்பந்தருக்கு வாசி திராக்காசி 
னையும்‌, அப்பமூர்த்துக்கு வாசி இீர்ர்த காடினையும்‌ 
இறைவர்‌ நல்கியது, திருகாவுக்கரசர்‌ இருவகை 
தொண்டும்‌ (பாடற்ரொெண்டும்‌, உழவாரத்‌ தொண்டும்‌) 
நடத்தினமையாலும்‌, அவரது முன்னை நல்வினைப்‌ பய 
னுக்கேற்ப, நற்காசு பெறும்‌ பான்மை யிருந்தமையா 
ஓம்‌ என்க. திருஞான சம்பந்தர்‌ முதலிலே .வாச 
ர்ந்த காசுபெறும்‌ பான்மையிலாமையினாலுமென்க. 
சிவஞானம்‌ பெற்ற பிறகும்‌ முன்னை வினைப்பயன்‌ வந்‌ 
தடைதலின்‌, அதற்குத்‌ தக்கவாறு, பொருள்களைப்‌ 
பெறுதல்‌ நிகழும்‌; அதனால்‌, சிவஞானிகட்குத்‌ தம்‌ 
மளவில்‌ யாதொரு குறைவுமில்லை. பொற்றுளம்‌, 


இருமறைக்கதவு திறந்தடைத்தல்‌ | ௧௦௫: 


முத்துச்சிவிகை முதலியன, ஆளுடைய பிள்ளையார்க்கு, 
அமைந்தனபோல, அப்பரூர்த்திக்கு அமையாமையும்‌ 
அவரவர்‌ முன்னை வினைப்பயன்களுக்குள்ள இடையீடு: 
பற்றியே யென்க. சிவஞானம்‌ பெற்ற பின்னர்‌ முன்னை 
வினை ப்பயனால்‌ யாதும்‌ விளவதைப்‌ பற்றிப்‌ பேரன்பர்‌' 

கள்‌ கவலை எய்துவதில்லை. அப்பமூர்த்திகள்‌ பெருந்‌. 
துறவில்‌ நின்‌றமையால்‌ தம்‌ பொருட்டு யாதொரு வாக: 
னத்தையும்‌ சிவபிரான்பால்‌ வேண்டிற்திலா. ஞான 
சம்பந்தப்பெருமானும்‌, 

்‌ “வாசி தீரவே காசு நல்குவீர்‌ ? 

என்று பாடியருளியது, தம்பொருட்டன்று; பிற அடி 
யார்‌ பொருட்டேயாம்‌. அதனாற்‌ போந்த : இழுக்கு. 
யாதுமின்மை யுணர்க, ்‌ 


திருமறைக்காட்டிலே அருமறைகள்‌ இருக்காப்‌: 
பிட்ட கதவங்களைப்‌ பிறர்‌ திறக்க இயலாமை சுட்டம்‌. 
பட்டது. அருமறைகள்‌ தாமாகப்‌ பூசனை புரிதல்‌ இய” 
லாததோர்‌ “காரியம்‌. அதற்குப்‌ பொருளென்னையோ 
வெனின்‌; அருமறைகளில்‌ வல்லவர்கள்‌ பூசனை புரிந்து, 
திருக்கோயிலின்‌ வைகும்‌ இறைவரது பேரொளியை. 
நேரிற்ராங்குதல்‌ பிறர்க்‌ கரிதாதல்‌ பற்றி, அத்திருக்‌: 
கதவங்களை அடைத்திருத்தல்‌ கூடுமென்பதே. அவ்வா 
றன்றெனின்‌, இறைவரது திருவடிவப்‌ பேரொளி புறத்‌: 
துப்‌. புலனாதல்‌ தக்க தன்றென்னும்‌ கருத்துப்பற்றிஜ்‌. 
இருக்கதவங்கள்‌ : அடைக்கப்பட்டிருக்கலாம்‌. விலை: 
மிக்க ௮அருமணியின்‌ அருமை யறிந்தோர்‌ அதனை யறி: 
யாத பிறர்‌ கைப்படில்‌, ௮ம்‌ மணி பழுதுபடு மென்று: 
கருதிப்‌ பட்டுப்‌ பெட்டியில்‌ மூடிவைத்தல்‌ போல, பேர 
றிஞர்‌ வணங்கக்‌ தக்க திருவடிவப்‌ பேரொளி அதன்‌ 
பெருமையறியாத பொது. மக்களாற்‌ பழக்கம்‌ பற்றிப்‌ 
போற்றப்படாமை நேர்முகத்து நிகமாமைப்‌ பொருட்‌. 


௧௦௬ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 

டுத்‌ திருக்கததவங்களைப்‌ பண்டை மூஹைவாணர்‌ 
அடைத்து வைத்தவர்போலும்‌, ௮த்‌ திருக்கதவங்களைத்‌ 
திறத்தல்‌ மக்களுக்கு இயல்வதாயு மிருக்திருக்கலாம்‌, 
இயலாதாயுமிருந்திருக்கலாம்‌. திருக்கதவங்கள்‌ மந்திர 
வலியினாற்‌ பிணிக்கப்பட்‌ டிருப்பின்‌, கருவிகள்‌ 
கொண்டு, அவற்றைத்‌ இறக்க முயன்றும்‌, அது கைவரு 
தல்‌ அரிதென்பது மந்திர நூல்‌ தெரிந்தார்‌ யாவர்க்கு 
முடன்பாடாம்‌. சிலர்‌ திருமதில்களை - இடித்துக்‌ கத 
வைத்‌ இறக்க முயன்றாலும்‌, மந்திர வலிக்குப்‌ பயந்த 
மக்கள்‌ அதனைச்‌ செய்யத்‌ துணியார்‌. : ௮க்‌ காலத்திலே 
சிவனடியார்கள்‌ திருக்கோயிலைக்‌ குறிக்கொண்டு பாது 
காத்தனராகலின்‌, பத்தியில்லாதார்‌ ௮க்‌ கதவங்களைத்‌ 
தவமுகத்‌ இறப்பதற்கு அவர்கள்‌ இடங்‌ கொடுத்திருக்க 
மாட்டார்கள்‌. 


இனி, ௮க்‌ கதவங்கள்‌ எளிதில்‌ இறக்கத்‌ தக்கன 
வாக விருந்தாலும்‌, பண்டைப்‌ பெரியார்‌ யாதானும்‌ 
ஒரு காரணம்பற்றி அடைத்து ளைத்ததை அவர்கள்‌ 
அதுமதியின்றித்‌ திறத்தல்‌ முறையன்றென்று பிறர்‌ 
திறக்க முயலாமலும்‌ இருந்திருத்தல்‌ கூடும்‌. அரு 
மறைகள்‌ யாவையென்‌ ரஎாயுங்கால்‌, அவை' இப்பொ 
முது கூறப்படும்‌ வடமொழி வேதங்களல்ல வென்பது, 

** அம்மறைக ளோதும்‌ பெருகிய அன்புடை அடியார்‌ ?? 
என்ற சொற்றொடர்‌ ௮க்‌ கதவங்களைத்‌ திருவருளினால்‌ 
இறந்தடைத்த செந்தமிழ்த்தொண்ட நிருவரையும்‌ 
அடக்கிறிற்ப தாகலானும்‌, அவ்விருபேரன்பரும்‌ வட 
மொழி வேதத்தைப்‌ பாராயணஞ்்‌ செய்திற்றிலராதலா 
லும்‌, தெளியப்படு மென்க. தமிழின்‌ கண்டே 
பண்டை நிறைமொழி மாந்தர்‌ மறைகள்‌ இயற்றின 
ரென்பது 7 


திருமறைக்கதவு தஇிறக்தடைத்தல்‌ ௧௦௪ 
**சிறைமொழி மாந்தர்‌ ஆனையிற்‌ கிளந்த 
மறைமொழி தானே மக்திர மென்ப ??* . 

என்னுந்‌ தொல்காப்பியச்‌ சூத்திரத்திற்குப்‌ 2பராசிரி 
யர்‌ அல்லது நச்சினார்க்கினியருரையால்‌ இனிது விளங்‌ 
கும்‌. அச்சூத்திரத்து, உரையில்‌ * ஈண்டு மறைமொழி 
யென்றது தமிழ்‌ மந்திரங்களை, அவற்றை வல்லார்‌ 
.வாய்கீ கேட்டுணர்க : என்றது காண்க. இதனால்‌ தமி 
நிலே மறையியற்றும்‌ பெருந்திறல்‌ வாய்ந்த ூதறிவா 
ரால்‌ திருமறைக்காட்டிலுள்ள . திருக்கதவங்கள்‌ 
, பண்டு அடைக்கப்பட்டன என்பதும்‌, அவ்வா ற தமிழ்‌ 
மஹைகளோரதும்‌ சம்பக்தரூர்த்தியம்‌ அப்பமூர்த்‌தியுமே, 
அக்கதவங்களைத்‌ திறந்தடைக்கும்‌ ஆற்ற லுடைய 
ராய்தீ திகழ்ந்தனரென்பதும்‌ உய்த்துணர்ந்து கொள்க. 


இனி அப்பமூர்த்திகள்‌ திருப்பதிகம்‌ பாடி முடியும்‌ 
வரை, திருக்கதவங்கள்‌ திருக்காப்பு நீங்காதிருந்தமை, 
ஒரு திருவிளையாட்டாகும்‌. அது இருாவுக்கரசு நாய 
னார்‌ புராணத்துளே, ' பண்ணிேர்‌ மொழியாளென்‌ 
றெடுத்துப்‌ பாடப்‌ பயன்‌ நுய்ப்பாள்‌, தெண்ணிரணிந்‌ 
தார்‌ திருக்காப்பு நீக்கத்‌ தாழ்க்க” என்று ஆசிரியர்‌ 
சேக்கிழார்‌ மொழிந்தருளினமையால்‌ இனிது விளங்‌ 
கும்‌. கழறிற்றறிவார்‌ மாயனாருக்குத்‌ இருச்சலம்‌ 
பொலி காட்டத்‌ தாழ்த்தது அந்காயனாரது பூசைக்‌ 
குற்றம்‌ பற்றியன்றாதல்போல.. ஈண்டுங்‌ கொள்க. 
உயிர்களின்‌ தன்மைகள்‌, வெவ்வேருதல்‌ முடித்த நூற்‌ 
அணிபு. சில மக்கட்குத்‌ தாஞ்‌ செய்யு. முயற்சிக்குப்‌ 
பயன்கிடைப்பது திண்ணமென்‌ திருந்த காலையும்‌, பயன்‌ 
பெறும்வரை அது தனக்குக்‌ ட்டுமோ வென்று 
ஐயுற்று எதிர்பார்த்து நிற்றலியல்பு. அதனை யறிந்த 
கண்பர்‌ அவ்வையப்பாடு மிகும்‌ பொருட்டு இகலிப்‌ 
பொருதலும்‌ உலகவழக்கிற்‌ கண்டாம்‌. அதுபோல 


௧௦௮ திருஞாவ சம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


அப்பலுர்த்திகள்‌ பாடிய அளவில்‌, இிருக்கதவங்கள்‌ 
இறப்பது திண்ணமே யாயினும்‌, திறக்கும்‌ பேறு 
பெறுதற்குத்‌ தமக்குத்‌ தகுதியுண்டோ இன்றோ என்‌ 
னும்‌ ஐயப்பாடு அந்நாயனார்‌ திருவுள்ளத்தில்‌ நிகழ்ந்‌ 
இருத்தல்‌ கூடும்‌. அவ்வையப்பாடு அத்துவிதக்‌ கலப்‌ 
பிற்குச்‌ சிறிது இடையூராதல்‌ பற்றி அதனை நீக்கக்‌ கர 
தும்‌ பிரானார்‌ கதவந்‌ திறக்கச்‌ சிறிது காலக்‌ தாழ்த்த 
தும்‌ ஒரு திருவிளயாட்டேயெனக்‌ கொள்க. - எவ்வா 
ருயினும்‌ சிவபெருமானைச்‌ சுந்தரமூர்த் திகள்‌ 

*தரரீரேல்‌ உம்மை யடியெடுக்க வொட்டோம்‌ ”” 
என்றதுபோல, அப்பமூர்தீதியும்‌, சவபெருமான்பால்‌ 
எதனையும்‌ வலிந்து கோடற்குப்‌ பெரிதும்‌ உரிமை 
வாய்ந்தோராதலின்‌ கதவு திறக்கக்‌ காலந்‌ தாழ்த்தலைப்‌ 
பார்த்துக்‌ கடவுளைக்‌ கடிவார்‌ போன்று, 

* இரக்க மொன்றிலீர்‌ சரக்க விக்கதவம்‌ திறப்பிம்மினே * 
என்றருளியதும்‌ உற்று நோக்கத்தக்கது. அங்ஙகனங்‌ 
கூறிய நிலை தற்போதங்‌ காரணமாக எழுந்த ஐயப்பாடு 
ஒழிந்து அத்துவித உணர்ச்சியால்‌ வரும்‌ உறுதியைத்‌ 
தலைப்பட்ட நிலையாமெனக்‌ கொள்க, இவ்வாறே அத்‌ 
துவித உறுதி நிலைக்கண்‌ அப்பமூர்த்தியை கிறுவுதற்கே 
இருவாய்மூரில்‌ திருவடிவங்காட்டுதுமென்று சென்று 
முதற்கண்‌ சம்பந்த மூர்த்திக்கும்‌ பின்‌ அட்ப மூர்த்திக்‌ 
குந்‌ தருக்கூத்துக்‌ காட்டியதூஉமா மென்க. இதனை யறி 
யாதார்‌, சம்பந்த மூர்த்திக்கும்‌ அ௮ப்பமூர்த்திக்கும்‌, 
இடையீடு கூறித்‌ தவறிழைப்பர்‌. வாசி தீர்ந்த காசு 
அப்பரூர்த்திக்குக்‌ இடைத்ததற்காக இருபேரன்பர்க்‌ 
கும்‌ இடையீடு கூறுவாரும்‌ பிழைபடுபவரே யாவர்‌. 
சைவச்‌ செக்கெறிக்கு இரு கண்போன்ற சிவஞானிக 
ளிருவர்க்கும்‌ பேதந்தெரித்தல்‌ சிவத்திற்குஞ்‌ சத்திக்கும்‌ 
பேதம்‌ பாராட்டுதல்‌ போலாமென்க., ஆரியர்‌ சேக்‌ 


இருமறைக்கதவு திறந்தடைத்தல்‌ ௧௦௯ 


கிழார்‌ சுவாமிகள்‌ பெருந்தகையார்‌ இருவரையும்‌, சிவ 


ரது இருவருளுக்கும்‌, அம்பிகையினது திருவருளுக்‌ 
கும்‌ ஓப்பிட்டமை காண்க. 


** இருட்கடு உண்டவ ரருளும்‌ அஅலமெல்லாம்‌ 
சன்றாள்தன்‌ தருவருளு மெனவுங்‌ கூடி.த்‌ 
தெருட்கலை ஞானக்கன்றும்‌ அரசுஞ்‌ சென்று 
செஞ்சடை வானவர்‌ கோயில்‌ சேர்ர்தாரன்றே,”? 


என்று மொழிந்தமை கருதத்தக்கது. 


திருமறைக்‌ காட்டிலே திருஞான சம்பந்தப்‌ பெரு 
மான்‌ சம்ய அரசாக வீற்றிருந்தன ரென்பது மிகுதி 
யாய அடியார்‌ குமாங்களுடன்‌, பெரியதொரு மடதீ 
தில்‌, வாயில்‌ காவலர்‌ முதலிய பரிசனங்கள்‌ திருத்‌ 
தொண்டு செய்ய வீற்றிருந்தமையால்‌ இனிது விளங்‌ 
கும்‌. எதனையுஞ்‌ சிவபெருமானது திருவருட்‌ குறிப்‌ 
பினை யுணர்ந்தே நடத்துவது சிவஞாணனிகளின்‌ இயல்பா 
மாதலின்‌, ஆளுடைய பிள்ளையார்‌ பாண்டி நாட்டுச்‌ 
செய்தி கேட்டவுடன்‌ இிருக்கோயிலுக்குச்‌ சென்று 
இறைவரைத்‌ ஜொழுது மீள்வாராயினர்‌. ஆளுடைய 
பிள்ளையார்க்கு ஆளுடைய அரசர்‌, பிறர்‌ யாவரினும்‌ 
நெருங்கை கேண்மை யுடையாராதலின்‌, பாண்டி காட்‌ 
ற்குச்செல்வதைப்பற்றி அவருடன்‌ கலந்துரையா (டன 
ரென்க. சிவபெழுமானது திருவருளினாலே பிள்ளை 
_யார்க்குதி துன்பநுகர்ச்சி யாதும்‌ நிகமாதென்பதே 
ஆளுடைய அரசர்க்குங்‌ கருத்து, பிள்ளையார்பாத்‌ 
கழிபேரன்புடை.யாராதலின்‌ இடையூற்றின்‌ தோற்ற 
மும்‌ அவர்க்கு இருத்தல்‌ கூடாதென்பதே அவர்‌ கருது 
வாராயினர்‌. அப்பொழுதைக்‌ கோள்கள்‌ தீயனவென்ற 
அப்பமூர்த்திக்கு, அவை யடியார்க்கு ஈல்ல நல்ல 
வென்று தெரிக்குங்‌ கோளறு பதிகத்தைப்‌ பிள்ளயார்‌ 
தெரித்த பின்னர்‌ வாக்கின்‌ மன்னர்‌ பிள்ளயார்க்கு முற்‌ 


௧௧௦ தஇருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


பட்டுச்‌ செல்ல முயன்றபோது பிள்ளையார்‌ அவரைக்‌ 

கும்பிட்டுத்‌ தடுத்ததும்‌ கழமிபெரு ௩ட்புப்பற்றியேயா 

மென்றுணர்க. இக்காரணம்‌ பற்றியே, ஆசிரியர்‌ சிவ 

ஞான முனிவர்‌ நட்புக்குச்‌ சிறந்த எடுத்துக்காட்டாக 

இவ்விரு பெரன்பரையும்‌ எடுத்துக்‌ கூறியது காண்க. 
சம்பந்தர்‌ ராவரசுபா,ற்‌ கண்டோஞ்‌ சார்ந்துவப்ப 
.தும்பிரிவீ னுள்ளுவதுஞ்‌ சோமேசா ? 


பிள்ளையார்‌ சவனாருடைய'திருவடிகளையே தினைமப்‌' 
போதும்‌ மறவாத மனம்‌ மொழி மெய்களை யுடையா 
ராதலின்‌ முத்துச்சிவிகை மீதேறிப்‌ பாண்டி மாட்டுக்குச்‌ 
சென்றகாலை, திருவுள்ளத்தில்‌ இறைவர்‌ திருத்தாளும்‌, 
இருகாவி லைந்தெழுத்தும்‌, திருமேனியில்‌ திருவெண்ணீற்‌ 
ஜொெளியும்‌ உடையராய்‌ எழுந்தருளின ரென்க. 


௮. பாண்டிய நாட்டில்‌ சமணரை வேன்று 
. சைவத்தை நிலை நாட்டுதல்‌ 





திருஞானசம்பந்தப்‌ பெருமான்‌, பாண்டி நாட்‌ 
டி.ற்கு எழுந்தருளிய காலை, திருத்தொண்டர்க ளெல்‌ 
லாரும்‌: காற்றிசையிலுந்‌ துதிமுழக்கஞ்‌ செய்தனர்‌.. 
மங்கல வாத்தியங்கள்‌ பலவும்‌ ஓலித்தன. ஆகாயத்‌ 
தைத்‌ தூர்க்கும்படி கொடிகள்‌ எடுக்கப்பட்டன. அடி. 
யார்கள்‌. ஓவ்வொரு தலத்திலும்‌ மிகவுஞ்‌ சிறப்பாக நம்‌ 
பரமாசிரியரை எதிர்‌ கொண்டனர்‌. இரு அகத்தியான்‌ 
பள்ளி,-கோடிகீகரை, கடிக்குளம்‌, திரு இடும்பாவனம்‌, 
திரு உசாத்தானம்‌ முதலிய திருப்பதிகளைப்‌ பணிந்து 
சென்று, பாலை நிலத்தினையும்‌ கெய்தல்‌ நிலத்தினையுங்‌ 
கடந்து, சோழகாட்டிற்குத்‌ தென்மேற்குத்‌ திசை 
கோக்கிப்‌ போய்‌? வயல்களுங்‌ கமழுகுந்‌ தெங்கும்‌ 
நிறைந்த மருதகில விக்குட்‌ புகுந்தனர்‌. 


பின்னர்‌ முல்லைநிலங்‌ கடந்தருளித்‌ தென்பாண்டி 
நன்னாட்டை யடைந்தனர்‌. : திருக்கொடுங்‌ ' குன்றம்‌ 
என்னும்‌ பதியினை வணங்கி அருந்தமிழ்பாடி, மதுரை 
மூதூர்‌ மருங்கணைந்தார்‌. அப்போது, எட்டுமலைகளி 
லிருந்த சமணர்கட்குத்‌ திறிமித்தங்கள்‌ தோன்றின. 
அமண்‌ பள்ளிகள்‌ மேலும்‌ அசோக மரத்தின்‌ மேலும்‌ 
உணவுகொள்ளும்‌ மண்டபங்கள்‌ மேலும்‌, ஆந்தையும்‌ 
கூகையும்‌ பூசலிட்டு அழிவுசாற்றின. பீலியும்‌ தடுக்‌ 
கும்‌ பாயும்‌ வழுவி விழுந்தமையாலும்‌ கால்கள்‌ தடுமாறி 
இடக்கண்கள்‌ துடித்தமையாலும்‌ மயக்கங்கொண்டு 


௧௧௨ திருஞானசம்பந்த சவாமிகள்‌ சரித்திரம்‌ 


சமணர்க ளெல்லாரும்‌ அச்சமுற்றார்கள்‌. இங்ஙனம்‌ ; 
இக்குறிகள்‌ கண்ட சமணர்க ளெல்லாரும்‌ ஒருங்குகூ(ட 
மதுரைப்‌ பதியினை வந்தணைந்து, அரசனிடம்‌ தமக்கு 
நிகழ்ந்த தீக்கனவுககயும்‌ நிமித்தங்களையும்‌ எடுத்துக்‌ 
கூறினர்‌. சிவபெருமானுடைய தொண்டர்கள்‌ மதுரை 
யிற்‌ கூடியதாகவும்‌, அரசன்‌ தழலின்மூழ்கி எழுந்ததாக 
வம்‌, இளங்கன்றொன்று தங்கள்‌ குழுவினரைச்‌ சிதறி 
யோடச்‌ செய்தும்‌, ஒருவரும்‌ அதனைத்‌ தடை செய்யாது 
இருந்தமையும்‌, அவர்கள்‌ நிழலில்லாத மரங்களில்‌ ஏறி 
நின்றிட்டதையுங்‌ கனவிற்‌ கண்டதாகக்‌ கூறி இவைகள்‌ 
சமணமுனிவர்க்குத்‌ இங்குவிளப்பது திடமே என்‌ 
றுரைத்து, கொந்த மனத்தராய்‌ உணவுங்‌ கொள்ளாது 
யாது செய்வோமென்‌ றெண்ணி இடர்ப்பட்டனர்‌. 


அவர்கள்‌ அவ்வா றிருக்கப்‌ பாண்டிமா தேவியாரும்‌ 
அமைச்சரும்‌ நன்னிமித்தங்கள்‌ கண்டு மகிழ்வெய்‌ 
தினர்‌. அப்போது அவர்கள்‌ ஞானசம்பந்தர்‌ வந்தணை 
யுஞ்‌ செய்தி கேட்டனர்‌. அச்‌ செய்தியை இயம்பி 
னோர்க்கு விரும்பிய யாவுங்‌ கொடுத்து, அளவற்ற 
மெய்க்காதலுடையரானார்‌. பாண்டிமா தேவியார்‌, 
குலச்சிறையாரைப்‌ புகலிமன்னரை எதிர்கொள்ளும்‌ 
படி. பணித்தார்‌. அவர்‌ அவ்வாறே எதிர்கொள்ள 
விரைந்த காலை அரசியார்‌ திருவாலவா யமர்ந்தருளும்‌ 
அண்ணலாரைத்‌ தொழுவதாக அரசனுக்குக்‌ கூறித்‌ 
தாமுந்‌ திருக்கோயிலுக்குச்‌ சென்று இஹறைவரைகத்‌ 
தொழுது, ஞானபோனகரது வரவை எதிர்பார்த்து 
நின்றார்‌. அந்தணர்களாகய பெருந்தவத்தினர்கள்‌ பல்‌ 
லாயிர மஹைமொழறிகளை எடுத்தியம்ப, அடியவர்களது 
.திருகாம முழக்கம்‌ ஆகாயத்தையும்‌ அடக்கி 'மேற்‌ 
செல்லச்‌ செந்தமிழ்த்‌ தென்றலானது எதிர்கொண்டு 
எவ்விடதீதும்‌ சேவிப்ப, மண்ணுலகமும்‌ வானுலகமுஞ்‌ 


பாண்டியகாட்டில்‌ சமணரை வென்றது ௧௧௩. 


செய்த பெரும்‌ புண்ணியத்தின்‌ படைபோலக்‌ தொண்‌ 
டர்‌ குழாங்கள்‌ மிகுந்துசெல்ல அமணரால்‌ நேர்ந்த 
குறையினை நிக்குதற்குஜ்‌ தூய வெண்புனற்‌ கங்கை 
பாண்டி காட்டிடைப்‌ பரந்து வந்ததுபோல அடியார்‌ 
குழாத்தின்‌ தூாயவெண்ணீற்றின்‌ பொலிவு தோன்ற, 
அ௮ண்டமெலாம்‌ ஒளிபரப்பும்‌ ஞான மணிவிளக்கு 
எழுந்துவந்தாற்போல நம்‌ பரமாசாரியர்‌ வரவு தோன்ற 
. அவர்‌ எழுந்தருளிய காலை, குலச்சிறையாரது செவியில்‌ 
எக்காளத்தின்‌ ஓசை அமுதம்போலப்‌ புகுந்து நிறைச்‌ 
தது. அப்போது அவர்‌ நிலமுறப்‌ பணிந்து அளவற்ற 
மகிழ்ச்சி யெய்தினர்‌. சென்னிமேற்‌ குவித்த கரங்க 
ளோடும்‌, நெஞ்சில்‌ நிறைந்த ஆர்வத்தோடும்‌ மந்திரி 
யார்‌. திருத்தொண்டர்‌ குழாத்தினைக்‌ கண்டவுடன்‌ 
மீண்டும்‌ நிலமிசைப்‌ பணிந்து கடந்தனர்‌. அவர்‌ குலச்‌ 
சிறையா ரென்பதை ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ 
கேட்டுச்‌ சிவிகையினின்று மிறங்கி அவர்பால்‌ விரைந்து 
சென்று தம்முடைய செங்கை மலர்களால்‌ அவரைப்‌ 
பற்றியெடுப்ப, அவரும்‌ எழுந்து தொழுது முன்னின்‌ 
றனர்‌. அப்போது ஞானவள்ளலார்‌ சோம மன்னரின்‌ 
குலமகளாகிய பாண்டிமா தேவியார்க்குந்‌ திருந்திய 
சிந்தையுடைய உமக்கும்‌ நம்‌ பெருமானது திருவருள்‌ 
பெருகும்‌, சிறந்த நன்மையுங்‌ கைவரும்‌ என்றனர்‌. 
மந்திரியார்‌ இதனைக்‌ கேட்டுத்‌ தாழ்ம்‌ திறைஞ்சிப்‌ பின்‌ 
வருமாறு விண்ணப்பித்தனர்‌. 
சென்றகா லத்தின்‌ பழுதிலாத்‌ இறமும்‌ 
இனியெதிர்‌ காலத்தின்‌ சிறப்பும்‌ 
இன்றெறழழுர்‌ தருளப்‌ பெற்றபே நிதஞல்‌ 
எற்றைக்குர்‌ திருவரு ஞடையோம்‌ 
நன்றியில்‌ நெறியில்‌ அழுந்திய காடும்‌ 
நற்றமிழ்‌ வேந்தனும்‌ உய்ந்து 
வென்‌ றிகொள்‌ திருரீற்‌ ொளியினில்‌ விளங்கும்‌ 
மேன்மையும்‌ படைத்தனம்‌ என்றார்‌, 


சம்‌-8 


௧௧௪ திருஞானசம்பந்த. சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


மங்கையர்க்கரசியார்‌ தம்மை எதிர்கொள்ளும்படி 
பணித்ததை மந்திரியார்‌ பிள்ளையார்க்குத்தெறிவித்தனர்‌. 
அப்பொழுது அவர்களிருவரும்‌ அளவளாவீச்‌ சென்ற 
கரலை மதுரை மூதூர்‌ தோன்றுதலும்‌ அங்கே திருவால 
வாய்‌ எவ்விடத்திலுள்ள தென்று மக்திரியாரைப்‌ புகலி 
மன்னர்‌ வினவினர்‌. அவர்‌ வணங்கிச்‌ சோலைசூழ்ந்து 
வானளாவிய கொடியை யுடையதாய்‌ மேலெழுந்து 
தோன்றும்‌ திருக்கோபுரத்தினைக்‌ காட்டித்‌ திருவால 
வாய்‌ அது என்று இசைத்தனர்‌. உடனே காழிவேந்தர்‌ 
இரு கைமலர்களையுங்‌ குவித்துப்‌ பேரன்போடு நில 
மிசைப்‌ பணிந்து '*மங்கையர்க்‌ கரசி” என்னும்‌ திருப்‌ 
பதிகத்தைப்‌ பாடி யருளினர்‌. பின்னர்த்‌ திருவால 
வாயினை யணைந்து திருக்கோபுரத்தினைத்‌ தொழுது. 
மந்திரியாருடன்‌ திருக்கோயிலுட்‌ சென்றனர்‌. அங்கே 
சிவபெருமானைப்‌ பன்முறை பணிந்து எட்டுறுப்பும்‌, 
ஐந்துறுப்பும்‌, நிலங்தோய வணங்கிக்‌ கண்ணீர்‌ ததும்ப 
மயிர்க்கூச்செடுப்பக்‌ கடவுளைத்‌ தொழுது துதித்தனர்‌. 

*“நீலமாமிடற்‌ முலவாயினர்‌”? 

என்னும்‌ இரு இருக்குக்‌ குறனினை மொழிந்து தொண்‌ 
டர்களோடு ஆனந்தக்‌ கடலிற்‌ றிளைத்தனர்‌. பின்னர்ப்‌ 
பெருமானுக்குத்‌ தண்டமிழ்‌ மாலை சாத்தித்‌ திருமுன்‌ 
றிலை அணையும்போது இறைவரைத்‌ தொழும்‌ விருப்‌. 
போடு வந்த பாண்டிமா தேவியார்‌, காழி மன்னர்க்‌ 
கெதர்‌ செல்லாது ஒருபுடை ஓதுங்கிகிற்ப, மந்திரியார்‌ 
ஆளுடைய பிள்ளையாரின்‌ கழல்களை வணங்கிச்‌ சென்னி 
மேற்‌ கைகுவித்து நிற்கும்‌ பாண்டிமாதேவியாரைக்‌ 
காட்டினர்‌. அப்போது பிள்ளையார்‌ அவர்பால்‌ 
விரைந்து சென்றனர்‌. அப்போது மங்கையர்க்கரசி 
யார்‌ ஞானபோனகரின்‌ திருவடிக்‌ கமலங்களில்‌ வீழ்ந்து 
வணங் னார்‌. அப்போது தமது திருக்கையினால்‌ அவரை 
யெடுத்தருளவும்‌, பாண்டிமா தேவியார்‌ தமது கருத்து 


பாண்டிய நாட்டில்‌ சமணரை வென்றது ௧௧௫ 


| மூற்றியதாகக்‌ கருதிக்‌ : கண்களில்‌ ஆநந்தக்‌ கண்ணீர்‌ 
பெருக, மொழிதடுமாற, யானும்‌, என்‌ பதியும்‌ செய்த 
தவம்‌ என்கொல்‌” என்றார்‌. ஈம்‌ நாயனார்‌ அவரை 
நோக்கு, “புறச்‌ சமயத்தாராற்‌ சுற்றப்பட்டும்‌ திருத்‌ 
தொண்டினை மேற்கொண்டு வாழும்‌ உம்மைக்‌ காண 
வந்தனம்‌” என்றார்‌. அது கேட்டவுடன்‌ மீண்டும்‌ அரசி 
யார்‌ வணங்க, அவர்க்கு அருள்செய்து விடைகொடுத்‌ 
துத்‌ தொண்டரோடு மேற்சென்ற 'காலை, திருவால 
வாயிற்‌ பணிசெய்கின்ற அடியவர்கள்‌, பிள்ளையாரை 
இறைஞ்சிச்‌ 'சமண இருள்கெட இங்கு அடிகள்‌ எழுந்‌ 
தரறுளுவதற்கு எல்லையற்ற தவத்தை யாங்கள்‌ செய்‌ 
தோம்‌” என்றிசைத்தனர்‌. அவர்களுக்கும்‌ அருள்‌ 
செய்து புறம்போந்து அமைச்சர்‌ காட்டிய திருமடத்திற்‌ 
பரிசனத்தோடு தங்கி அரசியார்‌ ஆணைப்படி மந்திரி 
யார்‌ செய்த விருந்தினை ஏற்றிருந்தனர்‌. 


மதுரை நகரத்திலே புகலி மன்னர்‌ அடியாருட.ன்‌ 
வரக்கண்ட சமணர்கள்‌ ஒருங்குகூடிப்‌ பிள்ளையாரது 
இருமடத்திலே ஓதுந்‌ திருப்பதிகத்தின்‌ இசையைக்‌ 
கேட்கப்‌ பொருராய்‌ அரசனைக்‌ காண்பான்‌ சென்று, 
வாயில்‌ காவலரை கோக்கி மன்னனிடம்‌ தங்கள்‌ வர 
வினைத்‌ தெரிவிக்கும்படி சொல்ல, அரசன்‌ கேட்டு 
அவர்களை வரும்படி, அழைப்ப, அவர்களும்‌ உட்சென்று 
தங்கள்‌ மனத்துயரத்தை வேந்தன்‌ அறியும்படி. இருந்த 
அளவில்‌, நீங்கள்‌ யாவரும்‌ ஒருங்கு திரண்டு இங்கு 
வருவதற்குக்‌ . காரணமென்னையென்று 'வினவினன்‌. 
உன்னுடைய மதுரைக்குச்‌ சைவவேதியர்‌ வந்தமையால்‌ 
காங்கள்‌ கண்டு முட்டு' என்றனர்‌. அரசனும்‌ யான்‌ 
கேட்டு முட்டு' என்று கூறி மனம்‌ நொந்து ௮ச்சிவனடி 
யார்‌ இந்த நகரத்திற்கு வந்த காரணமென்ன 2 அவர்‌ 
கள்‌ யார்‌? என்று வினவினான்‌. 


௧௧௬ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


சோழகாட்டிலே சீர்காழிப்‌ பதியிலே சூலபாணி 
பால்‌ ஞானம்‌ பெற்றவனென்று சொல்லப்படும்‌ 
வேதியச்‌ சிறுவன்‌ தம்முடைய அன்பர்‌ குழாதீ்தோடும்‌ 
முத்துச்‌ சவிகையின்மீதேறி, எங்களை வாதில்‌ வெல்ல 
வந்தனன்‌ என்றுரைத்தார்‌. அரசன்‌ கேட்டுச்‌ சினங்‌ 
கொண்டு, யாம்‌ யாதுசெய்வோமென்று வினவச்‌ சின 
மிக்க அமணர்‌, ௮ம்‌ மறைச்‌ சிறுவன்‌ உறைகின்ற இடத்‌ 
இல்‌ விஞ்சை மர்திரத்தினாலே இப்‌ பற்றும்படி. செய்‌ 
தால்‌ இந்த நகரத்திலே அவன்‌ இரான்‌ என்று கூறினார்‌. 
செய்யக்கூடியது இதுவேயானால்‌ அதனை விரைந்து 
செய்யுமென்று விடைகொடுத்‌ தனுப்பிவிட்டுப்‌ பொய்‌ 
யினை மெய்யாகக்கொண்ட மன்னன்‌ யாதும்‌ பேசாது 
மனக்கவலையோடு தனது பூம்படுக்கையிற்‌ படுத்திருக்‌ 
தான்‌. அப்போது பாண்டிமாதேவி அவண்செல்ல, 
அவன்‌ யாதும்‌ உரையாடாதிருப்ப: 'என்னுயிர்க்‌ குயிரா 
யுள்ள தலைவ, உமக்கு கேர்ந்ததென்ன £ முன்னுள்ள 
மகழ்ச்சி யில்லாமல்‌, இன்று முகம்‌ வாடி. யிருப்பதனால்‌ 
உமது மனத்திலுள்ள துன்பம்‌ யாது' என்று வினவினர்‌. 
அதற்குத்‌ தேவியாரை நோக்கிச்‌, *சிர்காழிக்கண்‌ 
சிவபிரான்‌ அருள்பெற்றவன்‌ சமணமுனிவர்களை வாதி 
னில்‌ வெல்ல இங்கு வந்தனன்‌; திருநீறணிந்த தொண்டர்‌ 
களும்‌ உடன்‌ வந்தனர்‌; அவரையெல்லாம்‌ பார்த்து 
அடிகண்‌ மார்க ளெல்லாங்‌ கண்டுமுட்டு;யானுங்‌ கேட்டு 
மூட்டு; இது தவிர வேறொன்றுமில்லை' யென்றான்‌. 
இதனைக்‌ கேட்ட மங்கையர்க்கரசியார்‌, செய்தி இது 
வானால்‌, வாதில்‌ வென்றவர்‌ பக்கஞ்‌ சேர்ந்து உண்மை 
தெரிவதே உறுதியாகும்‌. இதனால்‌ மனவருத்தப்பட 
வேண்டா” என்றனர்‌. ழ்‌ 


பின்னர்க்‌ குலச்சிறையாரிடம்‌. மங்கையர்க்கரசி 
யார்‌ அரசன்‌ மொழிந்ததை உரைத்தனர்‌. அமைச்ச 


பாண்டியநாட்டில்‌ சமணரை வென்றது ௧௧௭ 


னார்‌ பிள்ளையா ரிங்கெழுந்தருளப்‌ பெற்றபேறு பெரி 
தென்று வியந்து இன்று ஈசனடியார்களைக்‌ கண்டு 
வணங்கப்‌ பெற்றோம்‌. ஆனால்‌ சமணர்‌ செய்யும்‌ வஞ்‌ 
சனை யாதோ அறியேம்‌ என்றனர்‌. தேவியாரும்‌ 
அதனைக்‌ கேட்டு அஞ்சி ௮வ்‌ வஞ்சகர்‌ திமையே செய்ய 
வல்லவர்கள்‌; நாம்‌ செய்வது யாது? ஞானசம்பந்தப்‌ 
பெருமான்பால்‌ ஈலமலாதது கேர்வதானால்‌ யாமும்‌ 
உயிர்துறக்க வேண்டு மென்றனர்‌. தவத்தை ஓழித்‌ 
துத்‌ திமைசெய்யுஞ்‌ சமணர்கள்‌ தங்கள்‌ மந்திரத்தி 
னாலே திருமடத்தில்‌ தீக்கொளுவ முயன்றனர்‌. எல்லா 
வற்றிற்கும்‌ மூலமந்திரமாகிய திருவைந்தெழுத்தினை 
ஓதுகின்‌ றவர்கள்‌ பார்க்கின்ற திசையிலும்‌ மற்ற:மந்தி 
ரங்களின்‌ வலி செல்லாதாகலின்‌, சிவனடியார்‌ மடத்‌ 
தில்‌ தங்கள்‌ தஇுறமைகள்‌ பயன்படா வகை கண்டு 
அமணர்‌ தளர்ந்தனர்‌. இதனை அரசன்‌ உணர்ந்தால்‌ 
நம்மை மேன்மையாகக்‌ கருதமாட்டான்‌. நம்முடைய 
விருத்தியையும்‌ ஓழிப்பன்‌ என்றெண்ணி மந்திரம்‌ 
வரயாமையரீல்‌ தயினைக்‌ கொடு போய்த்‌ திருமடத்திற்‌ 
கொளுவினர்‌. இதனை யறிந்த பரிசனங்கள்‌ கலக்க 
முற்று அத்‌ தீயினைச்‌ சதைத்‌ தொழித்து அருகர்‌ இவ்‌ 
வாறு செய்தமையை உணர்ந்து கவுணியர்‌ தலைவர்பால்‌ 
மாதவர்‌ துயிலுக்‌ ,திருமடத்தின்‌ புறத்தே இக்குற்றஞ்‌ 
செய்தார்கள்‌ பாவிகள்‌ என்று தெரிவித்தனர்‌. அப்‌ 
போது புகலி மன்னர்‌ அவர்கள்‌ என்‌ பொருட்டுச்‌ 
செய்த தீங்கு இஃதாயினும்‌ சிவனடியார்களுக்கு இத்‌ 
தீங்கு நேருமோவென்று அச்சமும்‌ முனிவுங்‌ கொண்டு 
அரசனது நீதி வழுவென்று அதனைக்‌ கருதினவராய்‌, 
* செய்யனே திருவாலவாய்‌ *? 

என்னுந்‌ திருப்பதிகம்‌ பாடிச்‌ *சைவர்‌ வாழுகின்ற 
மடத்தில்‌ அமணர்கள்‌ இட்ட தழல்‌ போய்ப்‌ பாண்டி 


௧௧௮ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


யற்குப்‌ பையவேயாக ” என்று பணித்தனர்‌. *' பையவே 
சென்று பாண்டியற்காக * என்றதற்குகீ்‌ காரணத்தை 
ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌ ஒரு கருப்பட்டி 
விளக்கியுள்ளார்‌. 


பாண்டிமா தேவியார்‌ தமது பொற்பிற்‌ 
பயிலுகெடு மங்கலகாண்‌ பாது காத்து 
மாண்டகையார்‌ குலச்சிறையா ரன்பி னாலும்‌ 
அரசன்பா லபராத முூறுத லாலும்‌ 
மீண்டுசிவ நெறியடையும்‌ விதியி னாறும்‌ 
வெண்ணீறு வெப்பகலப்‌ புகலி வேந்தர்‌ 
தீண்டியிடப்‌ பேறுடைய னாத லாலும்‌ 
,திப்பிணியைப்‌ பையவே செல்க வென்றார்‌. 


திருப்பதிகத்துட்‌ குறித்தவாறே தீப்பிணி அரசனை 
அடைந்து தழலின்‌ மிகுந்தெழும்‌ வெப்பம்பேர்ல 
அவனை வருத்திற்று, திருமடத்தில்‌ தீப்பற்றியதைச்‌ 
குலச்சிறையாரும்‌, பாண்டிமா. தேவியாருங்‌ கேட்டுப்‌ 
பிள்ளையாரை இவண்‌ அழைத்த நாம்‌ மாய்வதே தகுதி 
யென எண்ணி மிகுந்த அச்சத்துடன்‌ பதைப்புற்‌ 
நிருந்தபோது, திருமடத்தில்‌ தீதின்மை தெளிந்து, 
அமணரது இத்‌: தீச்செய்தியின்‌ விளைவு என்னாமோ 
வென்று நினைந்திருந்தபொழு.து அரசனது மெய்காப்‌ 
பார்கள்‌ அரசனுக்கு வெப்புகோய்‌ கண்டதென்று தெரி 
விக்கத்‌ தேவியாரும்‌, மந்திரியாரும்‌, விரைந்து அச்சத்‌ 
தோடு மன்னவன்‌ மருங்கு சேர்ந்தனர்‌. அரசனுக்கு 
நேரிட்ட வெப்பு நோயானது வெம்மை வீசுவதாய்‌, 
அரண்மனைக்குப்‌ புறத்தே நின்‌ றவர்களும்‌ வாடி வெதும்‌ 
பும்படி எழுந்தது, அளவற்ற சூட்டினால்‌ அறிவும்‌ 
உயிரும்‌ நீங்குவிடுவதற்கு ஒருபுடை ஒதுங்க நின்றன. 
பக்கத்தில்‌ வந்தவர்‌ தூரத்தே விலகப்‌ போயினர்‌, இள 
வாழைத்‌ தண்டையும்‌ இலையையும்‌, வெப்புத்‌ தரும்படி. 


பாண்டியகாட்டில்‌ சமணரை வென்றது ௧௧௯ 


சேர்த்தபோது, அவையும்‌ வெப்பினாற்‌ சுருங்கி நுண்‌ 
துகளாயின. மருத்துவம்‌ வல்லவர்கள்‌ தம்மாலியன்‌ ற 
வளவு பரிகாரஞ்‌ செய்தும்‌, மேன்மேல்‌ வெப்புகோய்‌ 
அரசன்‌ உயிரை வருத்துவதாயிற்று. இதைக்‌ கேட்ட 
அமணர்க ளெல்லாரும்‌ பெருமூச்சு விட்டு கேற்றிரவு 
நிகழ்ந்ததின்‌ பயனோவென்று கருதி, தங்கள்‌ மானக்‌ 
கேடு தோன்றாவகை அரசன்பால்‌: அணைந்தனர்‌. 
வெப்பு நோயின்‌ உண்மைக்‌ காரண மறியாத அன்னார்‌ 
தங்கள்‌ சமய மந்திரங்களை ஓதி, பீலிகொண்டு தடவி 
யும்‌, பீலிகள்‌ பிரம்பினோடு தீந்து போய்த்‌ தழல்‌ மேன்‌ 
மேலும்‌ எழுந்து பொறிசிதறக்‌ கண்டு, வியப்பும்‌ ௮ச்ச 
மும்‌ உடையவராய்த்‌ தங்கள்‌ குண்டிகை நீரைத்‌ 
தெளித்து 'அருகனே அ௮ருகனே” காக்கவென்று கூவி 
யும்‌ அவர்கள்‌ தெளித்த நீர்‌ எரியில்‌ வார்த்த கெய்‌ 
போலாயினமையால்‌, அமணரைப்‌ பார்த்து இங்கே 
நீவிர்‌ ஒருவரும்‌ இருக்கவேண்டாம்‌ என்று அரசன்‌ 
கட்ட&£யிட்டான்‌. பாண்டிமா தேவியாரும்‌ அச்சத்‌ 
தோடு அமைச்சரைப்‌ பார்த்துப்‌ புகலிமன்னர்பால்‌ 
அமணர்‌ செய்த இங்கு இவ்வாறு மூண்டதோவென்று 
கூற அமைச்சரும்‌, அவர்கள்‌ செய்த தங்கினால்‌ இது 
வந்ததாதலால்‌ அவர்கள்‌ தீர்க்கமுயன்றால்‌, இது அதிகப்‌ 
படும்‌; இதனைத்‌ தீர்ப்பதற்கு ஆளுடைய பிள்ளையா ரு 
அருளே வேண்டும்‌. அவர்‌ விரும்பி நோக்இனால்‌ 
இந்தத்‌ தப்பிணியே யன்றிப்‌ பிறவியும்‌ இரும்‌ என்று 
உறுதி கூறினார்‌. ஞானசம்பந்தர்‌ என்னுந்‌ திருநாம 
மந்திரத்தைக்‌ கேட்டவுடன்‌ தளர்ச்சி நீங்குவதை 
யுணர்ந்து அரசன்‌ தீய அமணரைக்‌ குறித்து இவர்கள்‌ 
செய்வனவெல்லாம்‌ .:கோய்‌ மிகுதற்கே ஏதுவாயிவ. 
அச்‌ சைவத்‌ தலைவர்‌, இவண்‌ வந்தால்‌ அவருடைய ௮௬ 
ளால்‌ இந்‌ நோய்‌ அகலுமோ என்பதைத்‌ தெரிவேன்‌, 
எனக்கு நேர்ந்த இப்‌ பிணியைத்‌ தீர்த்து வென்றவர்‌ 


௧௨௦ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


களது பக்கஞ்‌ சேர்வன்‌; அவரை அழையுமென்ன, மிக்க 
உவகையோடு மங்கையர்க்‌ கரசியாரும்‌ அமைச்சனாருக்‌ 
இருமடத்திற்குச்‌ சென்று, பரிசனங்கள்‌ வாயிலாகத்‌ 
தமது வரவைப்‌ புகலி மன்னர்க்‌ கறிவித்து அவரால்‌ 
அழைக்கப்பெற்று உட்சென்று, கண்ணருவியோடு 
அவர்‌ திருவடித்‌ தாமரைகளில்‌ தாழ்ந்திறைஞ்சச்‌ 
சமணர்கள்‌ செய்த தீங்கினை நினைத்துப்‌ பெருமூச்சு 
விட்டு, உரைகுழறி மெய்ந்‌ நடுங்கி ஓன்று கூற அறியா 
ரா.யினர்‌. காழி வேந்தருடைய திருவடித்‌ தாமரை 
களைத்‌ தமது கவலைக்‌ கடலுக்கோர்‌ எல்லையாகப்‌ பற்றிக்‌ 
கொண்டு, அவர்கள்‌ எழாதிருந்தகாலை, புகலி ௮ண்ண 
லார்‌. அவர்களைத்‌ தம்‌ இரு கைகளால்‌ எடுத்தருளித்‌ 
தேற்றி அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஏதாவது 
இங்கு நிகழ்ந்ததோ என்று வினவ, அவர்கள்‌ பின்வரு 
மாறு இயம்பினர்‌. சமணர்‌ செய்த வஞ்சனையை 
அறிந்து, திருமேனிக்கு யாதும்‌ நிகழப்படாதென்று 
கவலையுற்றோம்‌. அக்கவலை தீர்ந்தபின்‌, அவர்கள்‌ 
செய்த தீத்‌ தொழில்‌ போய்‌ அளவற்ற, கொடுமை 
யுடைய வெப்பு நேரயாக மன்னவன்பாற்‌ பற்றியது) 
அவ்‌ வெப்பு நோய்‌ அவர்கள்‌ செய்த எத்திறப்‌ பரிகாரங்‌ 
களாலுக்‌ தீரவில்லை. மன்னவன்‌ முன்‌ அடிகள்‌ எழுந்‌ 
தருளி அமணரை வென்று எங்களுடைய உயிர்களையும்‌ 
மன்னனது உயிரையும்‌ உய்விக்க வேண்டுமென்று 
வேண்டினர்‌. அப்போது புகலிவேந்தர்‌ அவர்களை 
கோக்கு, நீங்கள்‌ ஒன்றிற்கும்‌ அஞ்சவேண்டாம்‌. நீங்கள்‌ 
மகிழும்படியாக யாவருங்‌ காண அவ்வமணரை வாதில்‌ 
வென்று மன்னவனைத்‌ திருநீறு அணிவிப்பேன்‌ என்று . 
உறுதி கூறினர்‌. உடனே அவர்கள்‌ முகமலர்ந்து துன்‌ 
பக்‌ கடலினின்ற அடியோங்களை எடுத்தருளும்வண்ணம்‌ 
முத்துச்‌ சிவிகைமீது தென்னாடு செய்த தவத்தால்‌ 
இங்குத்‌ தேவரீர்‌ எழுந்தருளப்‌ பெற்ற நாங்கள்‌ எப்‌ 


பாண்டியகாட்டில்‌ சமணரை வென்றது ௧௨௧ 


பமேபேறுதான்‌ பெறமாட்டோம்‌ என்று சொல்லித்‌ தொழு 
தனர்‌. ' பின்னர்‌ ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌, ஆவதும்‌ 
அழிவதும்‌ எல்லாம்‌ இறைவர்‌ செயலாதலின்‌, சமணரை 
வெல்வதற்குக்‌ கடவுளுடைய தஇிருவுள்ளதீதை அறியும்‌ 
பொருட்டுத்‌ தொண்டர்களோடு இரு கைகளையும்‌ தலை 
மேற்‌ குவிக்துக்கொண்டு திருவாலவாயிற்‌் புகுந்து, 
பார்க்க விதியில்லாத அமணரைப்‌ பார்த்து வாது செய்‌ 
வது நுமது திருவுள்ளமே என்று வினாவுங்‌ கருத்துடைய 
வத வேள்வி” என்னுஞ்‌ செந்தமிழ்‌ மாலையை இறை 
வற்குச்‌ சாதீது ஞால நின்‌ புகழேயாக வேண்டுமென்று 
தொழுதனர்‌. தொழுது சிவபெருமானது திருவருள்‌ 
பெற்றுத்‌ திருவாயிலுக்கு வந்து அரசன்‌ முத்துச்சிவிகை 
மேற்கொண்டு அன்பரெல்லாரும்‌ ஆர்ப்பெடுப்பதீ 
தென்னவன்‌ தேவியகரும்‌ சிவிகைமீது பின்வர அமைச்‌ : 
சர்‌ தொண்டர்‌ குழாத்தோடு முன்‌ செல்ல அரண்‌ . 
மனையை யடைந்தனர்‌. மந்திரியார்‌ முன்‌ சென்று 
சண்பை மன்னர்‌ வரவு கூற, அரசன்‌ முன்னிருந்த துன்‌ 
பஞ்‌ சிறிது 4ங்கித்‌ தனது முடியின்‌ பக்கத்தில்‌ அவர்க்கு 
மூழுமணிப்‌ பொற்பீடமொன்று இடும்படி கட்டலை 
யிட்டான்‌. சமணர்கள்‌ அரசன்‌ “செயலைப்‌ பார்த்து, 
“உன்னுடைய சமயத்தை நீயே காக்கவேண்டு மாதலால்‌, 
யாங்களுக்‌ இர்க்க முயல்கின்றோம்‌; அவரால்‌ கோய்‌ 
இர்ந்தாலும்‌, யாங்களுந்‌ தீர்த்ததாக நீ இசைந்து கூற 
வேண்டு' மென்றனர்‌. அதற்குப்‌ பாண்டிய மன்னன்‌, 
“இருவரும்‌ தத்தமது தெய்வ வலியால்‌ கோயைத்‌ தீர்க்க 
வேண்டியது. நான்‌ ஓரஞ்‌ சொல்லமாட்டேன்‌' என்ற 
னன்‌.. இதனாற்‌ சமணர்‌ ஊக்கமின்றி யிருந்தகாலை 
தமிழ்காடு செய்த தவக்‌ கொழுந்தாகிய ஞானசம்பந்தர்‌ 
சிவிகையினின்‌. றிழிந்து மந்திரியாரும்‌ அரசியாரும்‌ 
மூன்‌ செல்ல வருவதை மன்னன்‌ பார்த்தனன்‌. பார்த்த 
பொழுதே அவரைக்‌ கையெடுத்து வணங்கித்‌ தனது 


௧௨௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


முடியின்‌ பக்கத்திலுள்ள. பொற்பீடத்தைக்‌ காட்டி 
னன்‌. முத்தமிழ்‌ விரகர்‌ அதன்மிசை இருந்தனர்‌. மயக்‌ 
கங்கொண்ட சமணரெல்லாம்‌, தம்முள்‌ ௮ச்சங்‌ 
கொண்டனர்‌. அப்போது: மன்னன்‌, பிள்ளையாரது 
திருக்கண்‌ கோக்கத்தினாலே, வெப்பு கோய்‌ றிது 
நிங்க, அவரை நோக்கி உமது திருப்பதி யாதென்று 
வினவினன்‌. அப்போது ஈம்‌ பரமாசாரியர்‌ தமது திருப்‌ 
பதி பன்னிரண்டு திருப்பெயருடைய கழுமல மென்று 
உணர்த்துவான்‌, அப்‌ பன்னிரு பெயரையும்‌ அமைத்துத்‌ 
இருப்பதிகமொன்று அருளிச்‌ செய்தனர்‌. பிள்ளையார்‌ 
செம்பொன்மணிப்‌ பீடத்தி. லிருந்தபொழுது, பொரு 
மை மிஞுந்த சமணர்‌, தமது அச்சத்தை மறைத்துக்‌ 
கோபத்தை மேற்கொண்டு இளஞ்‌ செஞ்ஞாயிற்றினை க்‌ 
கருமுகல்கள்‌ சூழ்வதுபோலப்‌ பிள்ளையாரைச்‌ சூழ்ந்து 
கின்று வாதினால்‌ அவரை வெல்லக்‌. கருதித்‌ தமது 
கொள்கையைக்‌ கூறும்‌ நூலினை எடுத்தோதிக்‌ கூச்ச 
லிட்டனர்‌. பிள்ளையார்‌ அதனைக்‌ கேட்டு, * உம்முடைய 
கொள்கையின்‌ எல்லையினை உள்ளபடி.பேசுக ' என்று 
மொழியவும்‌, அவர்களுட்‌ பலர்‌ துள்ளி யெழுந்து கத 
றிப்‌ பதறினர்‌. அதனைக்‌ கண்டு மன்னவன்‌ தேவியார்‌ 
மனம்பொறுது அரசனை கோக்க, * ஆளுடைய பிள்ளை 
யார்‌. இளச்‌ திருக்‌ கோலத்தர்‌, இவர்களோ எண்ணி 
லாதவர்கள்‌ ) உம்முடைய பிணியை அவர்‌: தீர்த்த பின்‌ 
னர்‌, இவ்வமணர்கள்‌ வாதாடுக' என்றனர்‌. அரசனும்‌ 
வேறுவாது எற்றிற்கு £ : என்மேல்‌ உள்ள வெப்பினை 
யொழித்து, அருகராகிய நீங்களும்‌, சிவபெருமானுக்‌ 
கன்பராகிய இவரும்‌ கண்ட தெய்வத்‌ தன்மையைத்‌ 
தெரிவிப்பீராக ' என்றனன்‌. 


அப்போது ஞானபோனகர்‌, : மானினேர்‌ விழிமாத 
சாய்‌” என்னுந்‌ தஇருப்பதிகத்தினைப்‌ பாடி, ௮அரசியாரை 


பாண்டியமாட்டில்‌ சமணரை வென்றது ௪௨௩. 


அஞ்சவேண்டா மென்று பணித்தனர்‌. பிள்ளையாரைச்‌ 
சுற்றி நின்ற சமணரைப்‌ பார்த்துப்‌ பாண்டிய மன்னன்‌, 
இன்று எனக்குற்ற பிணியை நீர்‌ தீர்ப்பீராக, அதனைத்‌ 
தீர்த்தவரே வாதில்‌ வென்முராவர்‌ என்றான்‌. அதற்மு. 
அவர்கள்‌, உன்னுடைய உடம்பிலுள்ள வெப்டை 
உனது இடப்பாகத்திலே முதலில்‌ மந்திரித்து எந்‌ 
தெய்வ முயற்சியினால்‌ தீர்ப்போ மெொன்றனர்‌. அம்‌ 
படி.யே அவர்கள்‌ அரசனது வாமபாகத்தில்‌ தமது பிலி: 
யைக்‌ கொண்டு தடவ, மேன்மேல்‌ வெப்ப மெழுவ 
தைப்‌ பொருது, மன்னன்‌ காழிவேந்தரைப்‌ பார்த்‌ 
தான்‌. அவனது குறிப்பினைக்‌ கண்டு அவர்‌ அவனது: 
வலப்பக்கத்து வெப்பைத்‌ திருநீற்றுப்பதிகம்‌ பாடித்‌. 
திருநீறு கொண்டு தமது திருக்கையாற்‌ றடவ அப்பக்‌ 
கம்‌ வெப்பு நீங்கிப்‌ பொய்கைபோலக்‌ குளிர்ந்தது... 
சமணர்‌ பக்கத்து வெப்போ, வலப்பக்கத்து வெப்டை: 
யும்‌ ஒருங்கு கொண்டு அவர்களது உடம்பையும்‌ 
வெதும்பச்‌ செய்ததனாலே, அவர்கள்‌ சிறிது விலக ஏறப்‌: 
பார்த்து கின்றனர்‌. மன்னவனுக்கு உலகத்திலுள்ள 
குளிர்ச்சியெல்லாம்‌ ஒரு புறமும்‌ வெப்பமெல்லாம்‌ ஒரு. 
புறமுங்‌ கூடி, நின்றதுபோ லிருந்தது. அரசன்‌ கூறு 
வான்‌, £இது என்ன அ௮தஇசயம்‌ / ஓரே. காலத்திலே 
வெவ்விய நரகத்‌ துன்பம்‌ ஒரு பக்கமும்‌, வீட்டின்பம்‌ 
மற்றொரு பக்கமும்‌ இருப்பது போலவும்‌, ஒரு பக்கம்‌. 
நஞ்சும்‌ ஒரு பக்கம்‌ சுவைமிக்க அமுதமும்‌ இருப்பது. 
போலவும்‌ உள்ள நிலை எனது ஐரே உடம்பில்‌ யான்‌ 
பெற்றுள்ளேன்‌, * வெவ்விய தொழிலையுடைய அருகரே 
நீங்கள்‌ தோற்றுவிட்டீர்கள்‌ / என்னை விட்டு அகன்று: 
போங்கள்‌ ' என்று சொல்லி விட்டுச்‌ சம்பந்தரைப்‌ 
பார்த்து * யான்‌ உய்யும்படி. வந்த ஞான வள்ளலாரே 
இந்தப்‌ பக்கத்து வெப்பம்‌ முழுவதும்‌ நீங்கும்படி. நிவீர்‌ 
அருள்புரிவீராக என்று மனத்தினால்‌ வணங்கிக்‌ கூறி 


௧௨௪ இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


னன்‌. ஆளுடைய பிள்ளையார்‌ கருணை மலர்ந்த திரு 
முகத்தோடு திருக்கையாற்‌ நிழுநீற்றினை ஒருமுறை 
.இடப்பாகத்திலுந்‌ தடவ, வெப்பு கோய்‌ முற்றிலும்‌ 
நீங்கு அரசன்‌ உய்ந்தான்‌. அரசியாரும்‌ மந்திரியாரும்‌ 
ஞான போனகரது செவ்விய திருவடிக்‌ கமலங்களைத்‌ 
தங்கள்‌ சென்னிமேற்‌ சேர்த்து இன்று பெருமை 
பெற்றனம்‌, இன்று ஈற்பிறவி யுற்றனம்‌, . அரசனும்‌ 
பிறவா மேன்மை எய்தினன்‌ என்று கூறிப்‌ பெருமகிழ்‌ 
அடைந்தனர்‌. அரசனும்‌, வெப்பு முழுவதும்‌ நீங்கப்‌ 
பெற்று மிகுந்த பேரின்ப மெய்திச்‌ சென்னிமேற்‌ 
கைகுவித்து ஞான சம்பந்தருடைய திருவடிகளை 
வணங்கி, யான்‌ உய்ந்தேனென்று கூறினன்‌. 


இதனைக்‌ கேட்ட சமணர்கள்‌ தங்கள்‌ மந்திரம்‌ 
பயனில்லாமை கண்டு பயந்து, மேற்செய்வது என்ன 
என்று தமக்குள்‌ நினைத்து இனித்‌ தர்க்க வாதங்‌ கூடாது, 
.இயினில்‌ அல்லது நீரில்‌ உண்மையைக்‌ காட்டி வெல்‌ 
வதே தக்கதென்று கருதினர்‌. ஆதலால்‌, : ஆளுடைய 
பிள்ளையார்‌ உங்கள்‌ உண்மையைக்‌ “கூறுங்களென்று 
பணித்தபோது அவர்கள்‌, பேச்சுவழக்கால்‌ வெற்றி 
ய்டைதலை விடுத்துக்‌ காட்சியிலே உண்மையை நா ட்டு 
வதே தக்கதென்றனர்‌. இவர்கள்‌ வாது கூறுவதைக்‌ 
கேட்ட மன்னன்‌ சினந்து என்‌ உடம்பை வெப்புநோய்‌ 
கவர்ந்தபோது அதனை நீக்க முடியாத உங்களுக்கு 
வாதென்ன இருக்கிறது என்றனன்‌. அதற்‌ கவர்கள்‌, 
தமது கொள்கையை ஏட்டில்‌ எழுதி எரியும்‌ நெருப்பி 
லிட்டால்‌ ௮து வேவா திருப்பதே வெற்றியாகு மென்ற 
னர்‌. இதனைக்‌ கேட்டவுடன்‌ அரசன்‌ ஏதாவது இயம்‌ 
புதற்கு முன்னேயே பிள்ளையார்‌ நீர்‌ சொன்னது நல்‌ 
லது); தீயிலே ஏட்டினை இடுவது நுங்கருத்தானால்‌ அர. 
அன்‌ முன்னிலையிலே அப்படிச்‌ செய்ய வாரு மென்றனர்‌. 


பாண்டியநாட்டில்‌ சமணரை வென்றது ௧௨௫ 


உடனே அரசன்‌ தழல்‌ அமைக்கும்படி தன்‌ ஏவலாளர்க்‌: 
குக்‌ கட்டளையிட்டான்‌. அவ்வாறே அவர்களும்‌ விறகு 
களை அடுக்கித்‌ தியும்‌ வைத்தனர்‌. அப்போது சண்பை 
மன்னர்‌ சிவபெருமானே பொருளென்று தாம்‌ பாடிய 
இருப்பதிக ஏட்டினை வாங்கி அதிற்‌ கயிறுசாத்திப்‌ 
பார்த்தனர்‌. அப்போது இருகள்ளாற்றுப்‌ பதிகமாகிய 
* போகமார்த்த பூண்முலையாள்‌' என்னும்‌ பதிகங்‌ 
கிடைதீதது. உடனே  நள்ளாற்றுப்‌ : பெருமானை 
வணங்க அத்‌ திருப்பதிக முள்ள திருவேட்.டினைத்‌ தமது 
செங்கையகத்தே கொண்டார்‌. அது, நன்மை தரு 
மென்ற குறிப்பான்‌ 'தளிர்‌ இளவள ரொளி' என்னுந்‌ 
திருப்பதிகம்‌ பாடியருளினர்‌. பின்னர்‌ யாவருங்‌ காணும்‌ 
படி அந்த ஏட்டினைத்‌ தியில்‌ இட்டனர்‌. அதில்‌ எழுதிய 
இருப்பதிகம்‌ எட்டுமூர்த்தமூடைய மாதொரு பாகனைப்‌ 
பரம்பொருளென்று கூறுவதால்‌ அது இ நடுவே 
பசுமையோடு விளங்கியது. சமணர்கள்‌ தமது ஏடு 
அவ்வாறு கெடாதிருக்குமோவென்று. கவலையுற்று 
நடுக்கத்துடன்‌ தமது ஏட்டினை இட்டார்‌. அது இ 
யிடைப்பட்ட பஞ்சு போல எர்ந்‌ தொழிந்தது. ஆளு 
டைய பிள்ளயார்‌ தாம்‌ இட்ட ஏட்டினை எடுத்துக்‌ 
காட்டி யாவரும்‌ அது பழுதின்றி யிருப்பதைக்‌ கண்ட 
பின்‌ திருமுறையில்‌ அதனைக்‌ கோத்தனர்‌. அப்போது 
அரசன்‌ சமணரை: நோக்கி நீங்கள்‌ இட்ட ஏட்டினைக்‌ 
காட்டுங்கள்‌ என்றான்‌. அவர்கள்‌ அதனை எடுக்கத்‌ 
தியருகே சென்றபோது ௮ஃது அவர்களை வெதுப்பின 
மையால்‌ விலகி யோடினர்‌. அது கண்ட மன்னன்‌ தண்‌ 
ணீர்‌ கொணர்வித்துதி தீயைக்‌ தணிப்பித்தான்‌. அப்‌ 
போது அவர்கள்‌ சாம்பலையுங்‌. கரியையுக்‌ தவிர 
வேறொன்றுங்‌ காணவில்லை. ஒன்றுஞ்‌ செய்ய அறியாத 
அவர்கள்‌ சாம்பலைக்‌ கையினாற்‌ பிசைந்து தூற்றிப்‌ 
பார்த்தனர்‌. அது கண்ட மன்னன்‌ நகைத்து, இன்னும்‌ 


௧௨௬ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


ஏட்டை அரித்துப்‌ பார்க்கின்‌ நீரா 2 பொய்யை மெய்‌ 
யாக்க முயல்கன்ற நீங்கள்‌ போங்கள்‌' என்றான்‌. 
“வெப்பு கோய்‌ என்னுந்‌ இயில்‌ நின்று யான்‌ நீங்கிப்‌ 
பிழைத்தபோது நீங்கள்‌ அதனை நீக்கமாட்டாது தோற்‌ 
றீர்கள்‌. இப்போது நீங்கள்‌ தீயிலிட்ட ஏடு கெடாது 
தப்பவில்லை யென்றால்‌ வலியுடைய நீங்கள்‌ தோல்வி 
யடையவில்லை போலும்‌!” என்றான்‌. 


அதற்கவர்கள்‌ முன்‌ இருமுறை முயன்றோம்‌. இன்‌ 
னுமொருமுறை முயன்று "வெற்றி யடைந்தால்‌ யாங்கள்‌ 
உண்மைக்‌ கொள்கை யுடையவர்களே யாதலால்‌ 
இன்னுமொரு முறை சோதனை வேண்டு மென்றனர்‌. 
அதனைக்‌ கேட்ட மன்னன்‌ இனி உங்களுக்கு என்ன 
சொல்லிருக்கிற தென்று மறுத்த பிற்பாடும்‌ .புகலி 
மன்னர்‌, இன்னும்‌ வேறு என்ன வாது செய்ய வேண்டு. 
(மென்று அவர்களை வினாவினர்‌. அதற்கவர்கள்‌, அவ 
ரவர்கள்‌ உண்மையென்பதை ஏட்டில்‌ எழுதி, அவ்‌ 
வேட்டினை ஓடுகின்ற ஆற்றில்‌ இட்டால்‌ எவ்வேடு தண்‌ 
ணீரோடு செல்லாது எதிரேறிச்‌ சென்று தங்குமோ, 
அவ்வேடே நற்கருத்தினைத்‌ தாங்குவ தென்றனர்‌. 
அதற்குப்‌ பிள்ளையார்‌ நல்லது அப்படியே செய்வோ 
மென்று இசைந்தருளினபோது, மந்திரியார்‌, . இனிச்‌ 
செய்யும்‌ வாதிற்‌ சமணர்‌ தோற்றால்‌: இன்னது செய்வ 
தென்று உடன்படிக்கை செய்து வாது நிகழ்த்த 
வேண்டு மென்றனர்‌. அது கேட்ட அமணர்‌ அவர்பாற்‌ 
கொண்ட சினமும்‌ பொரறுாமையுங்‌ காரணமாக நாங்‌ 
கள்‌ இந்த வாதில்‌ தோற்றோமாகில்‌ எங்களை இவ்‌ வேற்‌: 
தனே கழுவேற்றுவானாக' என்றனர்‌. அவ்‌ வார்த்தை 
கேட்ட மன்னன்‌, உங்கள்‌ செய்கையை மறந்து செற்‌ 
த்தால்‌ இவ்வாறு சொன்னீர்கள்‌. வையை ஆற்றில்‌ 
ஏட்டினை விடுவதற்குப்‌ போவோமாக என்றனன்‌. 


பாண்டியநாட்டில்‌ சமணரை வென்றது ௪௨௭ 


அப்போது பிள்ளையார்‌ முதலிற்‌ பசும்பொன்‌ பீடத்தி 
னின்றும்‌ இறங்கி முத்துச்‌ சிவிகையின்மேல்‌ ஏறிச்‌ 
சென்றார்‌. அவர்‌ பின்னே அரசனுங்‌ குதிரைமேலேறிச்‌ 
சென்றான்‌ ; உண்மையறியாத சமணர்‌ அறிவு மயக்க 
மேற்கொண்டு சென்றார்கள்‌. 


பாண்டிய மன்னனது வெப்பு நோயைத்‌ தீர்த்துப்‌ 
புகலி மன்னர்‌ அரண்மனைகின்றும்‌ வெளிப்‌ போந்த 
போது மதுரைப்‌ பதியின்‌ தெருவின்‌ கண்ணே கூடிய 
ஆடவரும்‌ பெண்டிழும்‌ பலவாறு தத்தமக்குட்‌ பேசலா 
னார்‌. “அரசனது வெப்பு நோயை நீக்கி நமது துன்பத்‌, 
தைத்‌ தீர்த்த ஞானசம்பந்தர்‌ இந்தப்‌ பெரியவர்‌ பாரும்‌” 
என்பார்கள்‌ ; * பால்‌ மணம்‌ வீசும்‌ செம்பவளவாய்ப்‌ 
பிள்ளையார்‌ பாண்டி நாடு வாழும்படி. வந்து சேர்ந்தார்‌/ 
சமணர்‌, தியில்‌ செய்த வாதில்‌ இவர்க்குத்‌ தோற்றுப்‌ 
போனார்கள்‌. சிவபெருமானது திருந்றே உண்மையெனக்‌ 
கண்டோம்‌" என்பார்கள்‌ ; ஒளி மிக்க அழூய முத்துச்‌ 
சிவிகையின்மீது பிள்ளையார்‌ வருகின்ற அழகுதான்‌ 
சகன்‌. / அதனைக்‌ காணும்‌ ஈம்‌ கண்கள்‌ சிறப்படைந்‌ 
கன” என்பார்கள்‌ ; இந்தச்‌ சமண முனிவர்களது செய 
லாற்‌ குற்றமே விளைந்தது. ஆலவாயிலுறையும்‌ அண்‌ 
ணலே பாரும்‌' என்பார்கள்‌; “அறிவென்பது சிவபெரு 
மானை யறிவதே” என்பார்கள்‌; *மறையுக்‌ திருநீரும்‌ எங்‌ 
கும்‌ இனிப்‌ பரவிவிடும்‌' என்பார்கள்‌ ; “சமண மூணிவர்‌ 
கள்‌ முகங்களெல்லாம்‌ தளர்ச்சியுற்றன' என்பார்கள்‌ 7 
“அவர்களுடைய கொடிய வஞ்சனைகளெல்லாம்‌ சிதறிப்‌ 
போயின: போலும்‌ / அரசனுடைய விருப்பம்‌ மாறின 
விதம்‌ என்னே/ சமண சமயமாகிய இருள்‌ ஓழிவதற்குக்‌ 
காலம்‌ வந்தது” என்பார்கள்‌. 

“தஇயிலே தோற்றவர்கள்‌ நீரிலே வெல்லுவார்‌ 
களோ, சமணமுனிவர்‌ இருப்பு கெஞ்சமுடையரானா 


௧௨௮ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


லும்‌ பிள்ளாயாருக்கு நிகராவரோ?” என்பார்கள்‌? : 
'உண்மையுணராத சமணர்‌ படுகின்ற பாட்டைப்‌ 
பாருங்க” ளென்பார்கள்‌; *மந்திரியார்‌ கழுக்கோலெல்‌ 
லாந்‌ தயார்செய்து வைத்தனர்‌' என்பார்கள்‌; (வைகை 
யில்‌ ஏடு இட்டால்‌ தண்ணீரோடு அது செல்லாது 
நிற்குமோ; உயர்ந்த ஞானம்‌ பெற்றவர்‌ நிறுத்தவுங்‌ 
கூடும்‌. இங்கே மக்களெல்லாரும்‌ இதைக்‌ காணுவ 
தற்கு வந்து கூடுவார்கள்‌, பார்ப்போம்‌” என்பார்கள்‌. 


இப்படி. இரண்டு பக்கத்திலும்‌ நெருங்கினவர்கள்‌ 
உரையாடிச்‌ செல்ல, மின்னொளிவீசும்‌ வெண்குடையின்‌ 
இம்‌ முத்துச்‌ சிவிகையின்‌.மேம்‌ பாண்டி. நாட்டிலுள்ள 
வர்களுக்குச்‌ சிவநெறி போதிக்கவந்த நான்மறை வள்‌ 
ளலார்‌ வரவைப்‌ பொற்கின்னம்‌ ஊதி அறிவிப்ப, பல 
வகை வாத்தியங்கள்‌ முழங்க, சமணர்களும்‌ அரசனும்‌ 
அரசியும்‌ ஒரு பக்கம்‌ வர, எல்லாரும்‌ வைகையாற்றின்‌ 
கரையினை யடைந்தார்கள்‌. கார்‌ காலத்திலே காதன்‌ 
மிகுந்த பெண்டிர்‌ தம்‌ கணவன்பால்‌ விரைந்து செல்‌ 
வதுபோலக்‌ கடலைகோக்கு ஆறான வரிசை வரிசை 
யாக அலைகளை வீசிக்கொண்டு விரைந்து சென்றது, அப்‌ 
போது அரசன்‌, ' பிள்ளையாருஞ்‌ சமணராகிய நீங்களும்‌ 
உங்கள்‌ ஏடுகள்‌ இடுக”: என்றான்‌. 


மூன்னே தோற்றவர்கள்‌ மறுபடியும்‌ தோல்வி 
யடைய மாட்டார்களென்று துணிந்து தங்கள்‌' உண்‌ 
மையை * அஸ்தி நாஸ்தி' என்றெழுதி, அங்ஙன மெழு 
இய ஏட்டினை நீரில்‌ விட்டவுடன்‌, தண்ணீரதனை யடித்‌ 
துக்கொண்டு கடல்‌ நோக்கிச்‌ சென்றது. அதனைத்‌ 
தடுக்க முயன்றும்‌ ஏடு கைக்‌ கெட்டாமையால்‌ அது 
தம்மை நட்டாற்றில்‌ விட்டுப்போனது கண்டு தாரத்‌ 
திலே விலக நின்‌.று வேறொரு செயலு மில்லாது தங்‌ 


பாண்டியநாட்டில்‌ சமணரை வென்றது ௧௨௯ 


களுக்கு முடிவு வந்துவிட்டதே என்கிற அ௮ச்சங்கொண் 
டனர்‌. அவ்‌ வச்சத்தை மறைத்து மன்னன்பால்‌ வந்து 
எதிர்வாதம்‌ புரியும்‌ பிள்ளையாரும்‌ தமது ஏட்டை இட்‌ 
டால்‌ அது எதிர்‌ செல்லுவதைப்‌ பார்ப்போமென்றனர்‌. 
அப்போது அரசன்‌ பிள்ளையாரது திருக்குறிப்பை யறி 
யும்‌ வண்ணம்‌ அவரை கோக்க, அவர்‌ திருப்பாசுரம்‌ 
பாடத்‌ தொடங்கினார்‌. 


பாண்டியமன்னன்‌ ஆளுடைய பிள்ளையாராற்‌ 

ரொட்டுத்‌ திருநீறுபூசப்‌ பெற்றுப்‌ பழவினை நீங்கி இரு 
வினை யொப்படைந்து கடவுளை அறியும்‌ பக்குவரிலையுற்‌ 
ருனாகையால்‌, வேத நால்‌ ஒழுக்கம்‌ உலஇூயலின்‌ பாற்‌ 
படு மென்பதும்‌, வீட்டிற்குரிய. மெய்க்நெறி சிவ 
நெறியே என்பதுங்‌, கலகஞ்‌ செய்யும்‌ அமணர்களறியா 
விடினும்‌ புகழ்ச்சிபெற்ற மன்னன்‌ அறியும்‌ வண்ணம்‌ 
உணர்த்த லுற்றார்‌. 

வாழ்க அந்தணர்‌ வானவ ரானினம்‌ 

வீழ்க தண்புனல்‌ வேந்தனு மோங்குக 

ஆழ்க தீயதெல்‌ லாமர னாமமே 

சூழ்க வையக முந்துயர்‌ தீர்கவே க 


அரிய காட்சிய ராய்த்தம தங்கைசே 

ரெரிய ரேறுகர்‌ தேறுவர்‌ கண்டமுங்‌ 

கரியர்‌ காடுறை வாழ்க்கைய ராயினும்‌ 

பெரிய ராரறி வாரவர்‌ பெற்றியே. [அ 


வெந்த சாம்பல்‌ விரையெனப்‌ பூசியே 
தந்தை யாரொடு தாயிலர்‌ தம்மையே 
சிந்தி யாவெழு வார்வினை தீர்ப்பரால்‌ 
எந்தை யாரவ ரெவ்வகை யார்கொலோ. க 


ஆட்பா லவர்க்கருளும்‌ வண்ணமு மரதி மாண்புங்‌ 

கேட்பான்‌ புகிலள வில்லை களக்க வேண்டா 

கோட்பா லனவும்‌ வினையுங்‌ குறுகாமை யெந்தை 

தாட்பால்‌ வணங்கித்‌ தலைநின்‌ றிவைகேட்க தக்கார்‌. சு 
சம்‌-9 


௧௩௦ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


ஏதுக்க ளா௮ு மெடுத்த மொழியாலு மிக்குச்‌ 

சோதிக்க-வேண்டா சுடர்வீட்டுள னெங்கள்‌ சோதி 

மாதுக்க நீங்க லுறுவீர்‌ மனம்பற்றி வாழ்மின்‌ 

சாதுக்கண்‌ மிக்க ரிறையே வந்து சார்மின்களே. டு 


ஆடும்‌ மெனவும்‌ மருங்கூற்ற முதைத்து வேதம்‌ 

பாடும்‌ மெனவும்‌ புகழல்லது பர்வ நீங்கக்‌ 

கேடும்‌ பிறப்பும்‌ மறுக்கும்‌ மெனக்‌ கேட்டீராக 

னாடுக்‌ திறத்தார்க்‌ கருளல்லது காட்ட லாமே. ௬ 


கடி.சேர்க்த போது மலரான்‌ கைக்கொண்டு நல்ல 

படிசேர்ந்த பால்கொண்டங்‌ காட்டிடத்‌ தாதை ப்ண்டு 
முடிசேர்ந்த காலையற வெட்டிட முக்கண்‌ மூர்த்தி 

யடிசேர்க்த வண்ணம்‌ மறிவார்‌ சொலக்‌ கேட்டுமன்றே, ள 


வேத முதல்வன்‌ முதலாக விளங்க வையம்‌ 

ஏதப்‌ படாமை யுலகத்தவ ரேத்தல்‌ செய்யப்‌ 

பூத முதல்வன்‌ முதலே முதலாப்‌ பொலிந்த 

சூத ஜொெலிமாலை யென்றே கலிக்கோவை சொல்லே. ௮ 


பாராழி வட்டம்‌ பகையா னலிக்தாட்ட வாடிப்‌ 

பேராழி யானதிடர்‌ கண்டருள்‌ செய்தல்‌ பேணி 

ரீராழி விட்டேறி நெஞ்சடங்‌ கொண்ட வர்க்குப்‌, 

போராழி யீந்த புகழும்‌ புகழுற்ற தன்றே,” ௯ 


மாலா யவனும்‌ மறைவல்ல கான்மு கனும்‌ 

பாலாய தேவர்பக ரில்லமு தூட்டல்‌ பேணிக்‌ 

காலாய முக்நீர்‌ கடைந்தார்க்‌ கரிதா யெழுந்த 

ஆலால முண்டங்கம ரர்க்கருள்‌ செய்த தாமே. ௧௦ 


அற்றன்றி யந்தண்‌ மதுரைத்‌ தொகை யாக்கினானுக்‌ 
தெற்றென்று தெய்வக்‌ தெளியார்‌ கரைக்கோலை தெண்ணீர்ப்‌ 
பற்றின்றிப்‌ பாங்கெதிர்‌ விஜாரவும்‌ பண்பு கோக்கில்‌ 

பெற்றொன்‌ அுயர்த்த பெருமான்‌ பெருமானு மன்றே. க்க 


௩ல்லார்கள்‌ சேர்புகலி ஞானசம்‌ பந்த னல்ல 

எல்லார்‌ களும்பரவு மீசனை யேத்து பாடல்‌ 

பல்லார்‌ களும்மதிக்கப்‌ பாசுரஞ்‌ சொன்ன பத்தும்‌ 

வல்லாரஈகள்‌ வானோ ருலகாளவும்‌ வல்ல ரன்றே. ௧௨ 


பாண்டியநாட்டில்‌ சமணரை வென்றது ௧௩௧ 


இங்ஙனம்‌ பாடின பதிகத்தின்‌ முதற்பாசுரத்துள்‌ 
“அந்தணரையும்‌ விண்ணவரையும்‌ பசுக்களையும்‌ வாழ்க”. 
என்றது. உலகமெல்லாம்‌ நலனடையும்‌ வண்ணம்‌ 
கல்வேள்விகளுஞ்‌ சிவ வழிபாடும்‌ கிலைத்தற்பொருட்‌ 
டென்க. நல்வேள்வியின்‌ கற்பயன்‌ மழையாதலாலும்‌, 
சிவ பூசைக்கு வேண்டுஞ்‌ சாதனமாகப்‌ புனல்‌ அமை 
தலாலும்‌, நீரினையும்‌, கடவுட்‌ பூசனை செம்மையாக 
நடைபெறும்‌ வண்ணங்‌ குடிகளைப்‌ பாதுகாக்கும்‌ 
இயைபு பற்றி மன்னனையும்‌ வாழ்த்தினா ரென்க. 
தியன ஆழ்நஈ்துபோகவேண்டு மென்றது புறச்‌ சமயங்‌ 
கள்‌ வீழ்ந்‌ தொழிக என்பதற்கும்‌, * அரன்‌ பெயர்‌ எங்‌ 
"குஞ்‌ சூழ்க' என்றது, எல்லா உயிர்கஞந்‌ இருவைந்‌ 
தெழுத்தையே ஓதி உய்தற்‌ பொருட்டு மென்க. 
வையகமுந்‌ துயர்‌ தீர்க என்றது இகத்திலும்‌ பரத்‌ 
திலுக்‌ துயருற்று வாரும்‌ உலகத்தவர்க்கு அத்‌ துன்பம்‌ 
நீங்கும்படி யென்க. 


இரண்டாவது பாசுரத்துள்‌, * அரிய காட்சியா”. 
என்றது பரம்பொருள்‌ எளிதாக அறிய முடியாத 
உயர்நிலைத்து என்றறிவித்தற்கு. மிக்க மெய்யன்போடு 
காண்பவர்க்கு அவர்‌ தோன்றி அருள்‌ செய்வ ரென்‌ 
பதை உணர்த்து முகத்தால்‌ அவருடைய தஇருவடையா 
ளங்களை எடுத்துரைத்தார்‌. பின்னுங்‌ கடவு ௭ ப்‌ 
“பெரியர்‌ ' என்றது, அன்பர்க்குத்‌ தோன்றுந்‌ திரு 
வடிவத்தோடு ஐம்பூதங்களும்‌ அவற்றானாய அண்டங்‌ 
கள்‌ யாவும்‌ பெருமானுடைய இருவடிவு என்று குறித்‌ 
தவாழும்‌. மேலும்‌, அவர்‌ பெற்றியை யாரறிவா ” 
ரென்றது, அது மக்கள்‌ உணர்வினாற்‌ சென்றெட்ட 
முடியாது என்றறிவித்த வாரும்‌. 


மூன்றாவது பாசுரத்துள்‌, வெந்ச சாம்பல்‌ விரை 
என்றது, அவருடைய அருட்‌ பேரொளியே நிலைபெற்ற 


௧௩௨ திருஞானசம்பந்த.சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


தென்னு முகத்தால்‌, ஏனை ஒளிகளெல்லாம்‌ மறைந்‌ 
தொழிய அவற்றிற்கு ஆதாரமாக கின்றவற்றை எரித்து 
அவற்றுலாய சரம்பலைச்‌ சாந்தாக அவர்‌ கொண்ட 
வ்ண்ணங்‌ கூறியவாறும்‌. “தமக்குத்‌ தந்தையார்‌ தாயில்‌ 
ரென்றது, எல்லாம்‌ ஓடுங்கியபோது தாம்‌ ஓன்றிலு 
மொடுங்காது எஞ்சி கின்று அவற்றை மீளவும்‌ பிறப்‌ 
பித்தலாலென்க. தம்மையே சிந்தியாவென்றது, தம்‌ 
மைச்‌ சிறப்பாக வழிபடுவாரது இருவினை யிருளைப்‌ 
போக்குவ ரென்றதாம்‌. * எந்தையார்‌ அவர்‌ எவ்வசை 
யார்‌ கொலோ'வென்றது, எல்லாம்‌ தோன்றுவதற்கு 
முன்னும்‌ பின்னும்‌ ௮வர்‌ இருத்தலாற்‌, ரோன்றி மறை 
யும்‌ பொருள்களைக்‌ குறிப்பதற்குரிய சொற்க௯ாக்‌ 
கொண்டு அ௮வர்‌ பெருமையைச்‌ சொல்ல முடியா 
தென்று குறித்தவாரும்‌. 


அடுத்த பாசுரம்‌ சிவபெருமான்‌ அடியார்களுக்கு 
அருளும்வகை ஏல்லையில்‌ அடங்காததாகலின்‌, அத 
னைப்‌ பற்றி ஆராய்ச்சி வேண்டுவதில்லை என்றது. பின்‌ 
அவரை வழிபடவே பழவினை முற்றிலுமொழியும்‌, 
வேண்டுவதும்‌ பெறலாம்‌ என்றவாரும்‌. ஐந்தாம்‌ 
பாசுரத்துள்‌, கடவுளுடைய தன்மையைக்‌ காரணம்‌ 
உதாரணம்‌. முதலியவற்றால்‌ அளக்க வேண்டியதில்லை 
யென்று குறித்தவாரும்‌. - வெளியே வேள்வித்தழல்‌ 
வடிவமாயும்‌ உள்ளத்தே எழுஞ்சோதியாயும்‌ கடவுள்‌ 
விளங்குதலால்‌ 'சுடர்விட்டுளன்‌: என்றனர்‌. மா 
“ துக்கம்‌ 'நீங்கலுறுவீர்‌' என்றது, கடவுளை உள்ளன்‌ 
போடு தொழுது பிறவியை அறுப்பீராக என்று குறித்‌ 
தவாரும்‌. *ஆடும்‌' என்று தொடங்கிய பாட்டின்‌ 
கருத்து, புகழிற்கும்‌ வீரத்திற்கும்‌ இறை எதையுஞ்‌ 
செய்வதில்லை. எல்லாங்‌ கருணைத்திறனே என்றவா 
னாம்‌. ' கடிசேர்ந்த” என்ற பாட்டில்‌ சிவ வழிபாட்‌ 


பாண்டியமகாட்டில்‌ சமணரை வென்றது ௧௩௩ 


டைத்‌ தடுத்தோர்க்குத்‌ தண்டம்‌ அமைதல்‌ சண்டீசரது 
அருஞ்செயலால்‌ அறிவுறுத்தியவாறும்‌. வேத முதல்‌ 
வன்‌ ' என்னும்‌ நிருப்பாட்டிலே உலகவர்கள்‌ துன்பம்‌ 
கீங்கும்படி ' சிவபெருமான்‌ அருள்செய்த இறத்தைப்‌ 
பதினெண்‌ புராணங்களிற்‌ சூதமுனிவர்‌ உரைத்தார்‌ 
என்றவாரும்‌. 


அடுத்த தஇிருப்பாட்டிற்‌ கண்ணன்‌ சிவ பூசைசெய்து 
ஆமழிபெற்ற சரித்திரத்தைச்‌ செப்பியுள்ளார்‌. ' மாலா 
யவன்‌ ? என்னுந்‌ திருப்பாட்டில்‌ சிவபெருமான்‌ மஞ்‌ 
சுண்டு தேவரைக்‌ காத்த திறமை கூறப்பட்டது. “அற்‌ 
ன்றி” என்ற திருப்பாட்டில்‌ மதுரைத்தமிழ்ச்‌ சங்கத்‌ 
இன்‌ சிறப்புக்‌ கூறியவாரமும்‌, இவ்வாறு தஇிருப்பாசுரத்‌ 
தைப்‌ பாடி முடித்து அஃதெழுதப்‌ பெற்ற திருவேட்‌ 
டின எடுத்துத்‌ தண்ணீரிலிட்டனர்‌. 


அது பிறவியாற்றில்‌ அருந்தவர்‌ மனஞ்செல்வது 
போல வைகையாற்றில்‌ எதிர்த்துச்‌ சென்று சவநெயி 
யின்‌ உண்மைனீய நிலை நாட்டியது. :-திருப்பாசுரத்‌ 
திலே வேந்தனைப்‌ பாடி வாழ்த்தினமையால்‌ அநபாய 
மன்னனது செங்கோல்‌ போல அவனது. கூன்‌ நிமிர்க்‌ 
தது.திருப்பாசுரம்‌ எழுதப்‌ பெற்ற ஏடானது ஆற்றிலே 
எதிர்‌ கோக்சச்‌ செல்லும்பெரழுது வானவர்களெல்லா 
ரும்‌ வாழ்த்தி மலர்மாரி பொழிந்தார்கள்‌. பாண்டிய 
மன்னன்‌ அதிசயப்பட்டேனென்ருன்‌. சமணர்கள்‌ 
அஞ்சிப்‌ பதைப்புடன்‌ நின்‌ முர்கள்‌. விரைந்து செல்லும்‌ 
ஏட்டினை யெடுப்பதற்குக்‌ குலச்சிறையார்‌ காற்றினும்‌ 
வேகமாய்ச்‌ செல்லுங்‌ குதிரையின்மே லேறிக்கொண்டு 
பின்சென்றார்‌. ஏடானது ஓர்‌ இடத்திற்‌ றங்கும்படி 
ஆளுடைய பிள்ளையார்‌ திருப்பதிகம்‌ பாடத்‌ திருவேட 
கம்‌ என்னு மிடத்தில்‌ அது நின்றது. அப்போது குலச்‌ 


௧௩௪ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


சிறையார்‌ திருக்கோயிலுக்குப்‌ பக்கம்‌ நீர்‌ நடுவே ' 
சென்று அங்கிருக்கும்‌ ஏட்டை யெடுத்துத்‌ தலைமிசை 
வைத்துக்கொண்டு அளவற்ற மகிழ்ச்சியோடு சிவபெரு 
மானப்‌ பணிந்து ஞானபோனகர்பால்‌ வந்தனர்‌. வந்து 
அவருடைய திருவடியை வணங்கிப்போற்றி, அரசன்‌ 
முதலியோர்க்குத்‌ தான்‌ கொணர்ந்த ஏட்டினை அன்‌ 
போடு காட்டிடத்‌ தொண்டர்களெல்லாரும்‌ அரவென்‌ 
னும்‌ ஓலியை முழக்கினர்‌. அரசன்‌ மந்திரியை நோக்க, 
வாதிற்‌ சூுளுரைத்துத்‌ தோற்ற சமணர்கள்‌ முன்னமே, 
ஞானசம்பந்தர்‌ மாட்டுத்‌ தகுதியற்ற செயல்களை முழு 
வதும்‌ செய்தார்கள்‌. ஆதலால்‌ அவர்களைக்‌ கழுவி 
லேற்றி முறைசெய்க வென்றனன்‌. புகலிமன்னர்‌, 
அவர்கள்பால்‌ யாதொரு பகைமையும்‌ இல்லாதவரே 
யாயினுஞ்‌ சிவனடியார்கள்‌ இருந்த மடத்திலே 
திவைத்த காரணத்தால்‌, அத்தண்டனையை விலக்கடா 
திருந்தனர்‌. அமைச்சர்‌ கழுத்தறிகளை நாட்டியபின்‌, 
திருமடத்துத்‌ தீ நாடி. யிட்ட எட்டுமலையில்‌ வத்த 
எண்ணாயிரவரும்‌ ௮த்‌ தறிகளில்‌ ஏறினர்‌, அவை 
கடவுள்‌ சிவபெருமானே யென்பதை நிலை நாட்டிய 
தற்கு அறிகுறித்‌ தம்பமாயின. 


பின்னர்‌ மன்னவனுக்கு ஆளுடைய பிள்ளையார்‌ 
இருநீறளிப்ப, அவன்‌ அதனைப்‌ பணிந்து பெற்றுத்‌ 
தனது மேனி முழுவதும்‌ அணிந்துகொண்டான்‌. மன்‌ 
னனைப்‌ பார்த்து மதுரையிலுள்ள மற்றவர்களெல்லா 
ருந்‌ .திருநீறு அணிந்துகொண்டார்கள்‌. திருநீற்றின்‌ 
ஒளி எங்கும்‌ பரவிற்று. சமணமதம்‌ மாய்ந்தது. சைவத்‌ 
திருகெறியை யாவருங்‌ கடைப்பிடித்தனர்‌. நல்வேள்‌ 
வியும்‌ அதன்‌ பயனாகிய மழையும்‌.பரவத்‌ துன்பத்தை 
நீக்குஞ்‌ சிவநெறியும்‌ நிலைபெற்றது. திருவாலவாயின்‌ 
கண்‌, அங்சகயற்கண்ணியோடுறையும்‌ ௮அண்ணலாரைப்‌ 


்‌ பாண்டியநாட்டில்‌ சமணரை வென்றது .௧௩௫ 


பணிவதற்குப்‌ புகலிவேந்தர்‌ சிலிகையேறிச்சென்ற 
னர்‌. பாண்டியமன்னனும்‌, பாண்டிமாதேவியும்‌ அவரை 


வழிபட்டு உடன்‌ சென்றனர்‌. ஞானசம்பந்தப்‌ 
பெருமானைப்‌ பாண்டியரநாட்டார்கள்‌. வணங்கிக்‌ கண்‌ 
பெற்ற பயன்‌ அடைந்தார்கள்‌. திருக்கோயில்‌. 


தூரத்தே தோன்றினவுடனே தொழுது சென்று 
திருக்கோயில்‌ வாயிலில்‌ திருச்சிவிகையி ஸின்றும்‌ 
இழிந்து, ஞான வள்ளலார்‌ அரசனும்‌ அரசியும்‌ 
அமைச்சரும்‌ பணிந்து உடன்‌ செல்லத்‌ இருக்கோயி 
லட்‌ புகுந்து சிவபெருமானை “* வீடலாலவாயிலாய்‌ ”” 
என்னும்‌ பதிகத்தைப்‌ பாடி இஹைஞ்சினர்‌. 


உயிர்களுய்யும்‌ பொருட்டுத்‌ திருமன்றினில்‌ ஈட 
மாடும்‌ திருக்கூத்தினை நினைப்பதே நியமமென்று புகலி 
மன்னர்‌ இனிய தமிழ்ப்பதிகம்‌ பாடினர்‌. அரசன்‌ 
. சிவபெருமானை வணங்கி, சமணர்‌ மாயையால்‌ மயங்கி 
உன்னை அறியாதிருந்த என்னை நோய்‌ நீக்கி ஆட்கொள் 
ஞம்‌ வண்ணம்‌ ஆளுடைய பிள்ளையாரை ஈண்டு வர 
அருளினை என்று போற்றி வணங்கினன்‌. பின்னர்‌ 
ஞானசம்பந்தர்‌ புறம்போந்து அடியாரோடு திருமடம்‌ 
தனில்‌ எழுந்தருளி யிருந்தார்‌. அரசனும்‌ அரசியும்‌ 
அவரைத்‌ தொழுதிருந்தனர்‌. நம்‌ நாயனார்‌ இயமகம்‌ 
என்னுஞ்‌ சொல்லணியுள்ள திருப்பதிகம்‌ பாடிப்‌ 
பாணர்க்கருளின தஇறத்தினைப்‌ போற்றினர்‌. மதுரையி 
ஒள்ளவர்க ளெல்லாரும்‌ சமண சமய சம்பந்தமான 
பள்ளி, பாழி என்னுமிடங்களையெல்லா மொழித்த 
எவ்விடத்திலுஞ்‌ சிவப்பொலிவு தோன்றும்படி 
செய்தனர்‌. 


இருவாலவாயிலில்‌ ஞானசம்பந்தர்‌ தங்கியிருக்கும்‌ 
நாளில்‌, சிவபாதவிருதயர்‌ தம்‌ புண்ணியப்‌ புதல்வரைக்‌ 


௧௩௬ ' இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


கரணும்பொருட்டு மதுரைக்கு வழ்து திழுவாலவரயி 
னுழறையுங்‌ கடவுளைத்‌ தொழுது, திருமடத்தினை 
யடைந்து, புதல்வரால்‌ வரவேற்கப்பட்டிருந்த காலைப்‌ 
புகலிமன்னர்‌, திருத்தோணிபுரப்‌ பெருமான்றன்‌ திரு 
வழிகளை நினைவுற்று அறியாப்‌ பருவத்தே தன்னையெடுத்‌ 
தாண்ட பெருக்தகையாரை, * மண்ணினல்ல £ வென்‌ 
னுக்‌ திருப்பதிகத்தினல்‌ துதித்தனர்‌. 


சின்னாட்கழித்துப்‌ பிள்ளையார்‌ பிறபதிகளை வணங்‌ 
குங்‌ கருத்துடன்‌, திருவாலவாய்‌ அ௮ண்ணலைத்‌ தொழுது 
விடைபெற்றுப்‌ புறம்போந்த காலை அரசனும்‌ தேவி 
யாரும்‌ அமைச்சரும்‌, பிரிவாற்றாமையினாற்‌ கண்ணிர்‌ 
பெருக்கி, உணர்வற்றிருந்ததைப்‌ பார்தீதுப்‌ புகலிமன்‌ 
னர்‌, உம்மைப்‌ பிரியாதிருக்கும்‌ வண்ணம்‌ இக்காட்டி. 
வுள்ள திருப்பதிகள்‌ அனைத்தையும்‌ எம்மொடு பணி 
வீர்களென்‌ றருள்செய்ய, அவர்களும்‌ அவ்வாறே. 
செய்யக்‌ கருதி அவருடன்‌ திருப்பரங்குன்.றினை யடைந்‌ 
தார்கள்‌. 


அங்கே சிவபெருமானை வணங்கிப்‌ பாடிய பின்‌, 
திரு ஆப்பனூர்‌, திருப்புத்தூர்‌, திருக்கானப்பேர்‌, திருச்‌ 
சுரியல்‌, முதலிய பல தலங்களையும்‌ வணங்கித்‌ இருக்‌ 
குற்றாலம்‌ திருக்குறும்பலா முதலிய பதிகளைத்‌ தொழுது 
பாடித்‌ திருநெல்வேலி யடைந்தனர்‌. அங்கே சிவபெரு 
மானப்‌ பணிந்து பாடித்‌ திருவிராமேச்சுவரத்தை 
யடைந்தனர்‌. அங்கே இராமன்‌ இலங்கை மன்னனைச்‌ 
செற்ற பாதகத்தை நீக்கும்‌ வண்ணம்‌ சிவபெருமானைப்‌ 
பூசனை புரிந்த செய்தியை அமைத்துத்‌ திருப்பதிகம்‌ 
பாடினர்‌. ஈழமண்டலத்திலுள்ள திருக்கோணமலை 
யையும்‌, மாதோட்டத்திலுள்ள திருக்கேதீச்சுவரத்தை 
யம்‌ அங்கிருந்தே பணிந்தேத்தினர்‌. பின்னர்‌ வட 


பாண்டியராட்டில்‌ சமணரை வென்றது ௧௩ஏ 


இசைக்குச்‌ செல்லக்‌ கருதித்‌ இருவாடானை, திருப்புன 
வாயில்‌ என்னுக்‌ தலங்ககா வணங்க, மந்திரியாரது பதி 
யாகிய மணமேற்குடிக்கு வந்தனர்‌. அங்கே மந்திரியா 
ரோடு அரசனும்‌, அரசியாரும்‌ அடிபணிந்தனர்‌. இரு 
ஞான சம்பந்தப்பெருமான்‌ சோழகாட்டிற்குப்‌ புறப்‌ 
படக்‌ கருதிய்போது, அவர்கள்‌ பிரிவாற்றுது உடன்‌ 
போகக்‌ கருதினார்கள்‌. அப்போது நம்‌ நாயனார்‌ நீங்கள்‌ 
இங்கிருந்து சிவநெறி போற்றி யிருப்பீராக, சொல்‌ 
வதற்கு இசைவதே அவ்வாறு செய்வதற்கு ஏதுவாகும்‌ 
என்று அவர்களுக்கு வற்புறுத்தித்‌ தேறுதல்‌ சொன்‌ 
ஞர்‌. அவர்கள்‌ அவரது ஆணையை மறுப்பதற்கஞ்சிப்‌ 
பிரிவாற்றருமையோடு தொழுது நின்றார்கள்‌. ஞான 
சம்பந்தர்‌, அவர்களுக்கு விடைகொடுத்துப்‌ பாண்டி 
காட்டை அகன்று திருத்தொண்டர்‌ குழாத்துடன்‌, 
திருக்களர்‌ திருப்பாதாளிச்சுவரம்‌ என்னும்‌ பதிகளைப்‌ 
பணிந்து பாடித்‌ திருமுள்ளிவாய்கீகரை சேர்ந்தனர்‌. 





திருஞானசம்பந்தர்‌ மதுரைக்குச்‌ சென்ற காலை 
சமணமுனிவர்கள்‌ எட்டுமலைகளில்‌ வாழ்ந்தனர்‌ என்‌ 
பது சரித்திரத்தால்‌ விளங்குகின்றது. அவை இன்னவை 
என்று பெரிய புராணத்தில்‌ தெளிவாகக்‌ கூறப்பட 
வில்லை. ஆனைமாமலை ஆதியாய இடங்கள்‌ என்றதால்‌ 
ஆனைமலை என்பது அவற்றுள்‌ ஓன்றென்று விளங்கு 
கின்றது. திருவிளயாடற்‌ புராணத்தள்‌ குஞ்சரசையம்‌ 
என்பது அம்‌. மலைபோலும்‌. எட்டு மலைகளின்‌ பெயர்‌ 
கள்‌ திருவிளையாடற்‌ புராணம்‌ யானை யெய்த படலத்‌ 
தில்‌ ஏழாம்‌ பாட்டிற்‌ கூறப்பட்டன. ்‌ 


அவையாவன :--அஞ்சனம்‌, கவுஞ்சம்‌, கோவர்த்‌ 
தனம்‌, திரிகூடம்‌, காஞ்சி, குஞ்சரசையம்‌, ஏமகூடம்‌, 


௧௩௮ திருஞானசம்பக்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


விந்தம்‌ என்பன. இப்பெயர்கள்‌ பாண்டி.யமாட்டிலுள்ள 
எட்டுமலைகளுக்கு வடநாட்டிலிருந்து வந்த சமண முனி 
வராற்‌ கொடுக்கப்பட்டனபோலும்‌. அக்காலத்திலே, 
சமணமதத்தைப்‌ பரப்புதற்கு எண்ணாயிரஞ்‌ சமண 
முனிவர்கள்‌ ௮ம்‌ மலைகளில்‌ வசித்தனர்‌.என்பது தெரி 
கின்றது, இத்தனை சமண குரவரால்‌' ௮ம்‌ மதக்‌. 
கொள்கை போதிக்கப்பட்டமையாலே காடு முழுவதி 
லும்‌ ' சமண சமயம்‌ பரவித்‌ தழைத்‌ தோங்கற்று. அவ்‌ 
வெண்ணாயிரவரும்‌ ஓற்றுமையுடையவர்களாய்‌ ஓவ்‌ 
வொரு காரியத்தையும்‌ ஒருங்கு சேர்ந்து ஆலோசித்து 
நடத்தினர்‌ என்பது ஊகிக்கற்பாலது. 


பள்ளி என்பது சமணர்கள்‌ கோயில்‌. பா(ரியென்‌ 
ப்து சமணமுனிவர்‌ தங்குமிடம்‌, இீ நிமித்தங்களுக்‌ 
தயகனவுகளும்‌ சமணருக்கும்‌ உடன்பாடாயிருச்தன 
வென்பது தெரிகின்றது. கூகை, ஆந்தை முதலியன 
அழிவு சாற்றுவதும்‌ முதற்கண்‌ கூறப்பட்டது. புட்‌ 
களினாலே நன்‌ னிமித்தங்கள்‌, தீ நிமித்தங்கள்‌ உணர்‌ 
வது பண்டைத்‌ தமிழ்‌ மக்களுள்ளஞ்ம்‌ வழக்கமாக 
இருந்தது. இடக்கண்‌ துடி.த்தலும்‌, ஒரு தியறிமித்த 
மாகக்‌ கூறப்பட்டது. உண்மையாகவே அவ்வமணர்‌ 
திக்குணந்‌ தலைரின்றமையால்‌, : தயவை செய்தார்‌ 
கெடுதல்‌ நிழல்‌ தன்னை வீயாது அடியுறைந்தற்று ” 
என்ற திருக்குறளின்‌ கருத்துப்படி. அவர்கள்‌ தமது 
இீச்செயலினாலேயே கெடுதி அடைந்தார்கள்‌ என்பது 
யாவருக்கும்‌ ஓப்பமுடிந்தது. அக்காலத்துச்‌ சமண 
மூனிவர்‌ பாயடுத௮க்‌ கமண்டலமும்‌, 'மயிர்ப்பிலியும்‌, 
தடுக்கும்‌ உடையராய்ச்‌ சென்றனர்‌ என்பதும்‌, சைவர்‌ 
கலக்‌ காண்பதுங்‌ கேட்பதும்‌ தமக்குத்‌ தீட்டு என்ற 
கொள்கையை யுடையராய்‌ இருந்தனர்‌ என்பதும்‌, 
தீயன விளைக்கும்‌ மந்திரங்களைப்‌ பயின்‌ றிருந்தனர்‌ என்‌ 


பாண்டியகாட்டில்‌ சமணரை வென்றது ௧௩௯ 


பதும்‌, சமணரின்‌ பெண்டிடும்‌ துறவுபூண்டு ஓமுகனர்‌ 
என்பதும்‌, அவர்கள்‌ நின்றுண்பவராய்‌ இரவில்‌ விளக்‌ 
கொளியின்‌ முன்‌ உணவு கொள்ளாதவர்கள்‌ என்பதும்‌ 
அறியற்பாலன. 


டன்‌ னிமித்தங்களும்‌, தீ நிமித்தங்களும்‌ வருங்கா 
லத்தில்‌ நிகழ்வனவற்றைக்‌ தெரிவிப்பதற்குக்‌ காரணம்‌: 
என்னவென்று தெளிவாக விளங்கவில்லை. ஒரு கூட்‌ 
டத்தார்‌ சில நிமித்தங்களைக்‌ கண்டபோது இமை விளை 
தலையும்‌ நன்மை விளைதலையும்‌ அநுபவத்தில்‌ அறிந்து, 
எதிர்காலத்தில்‌ நிகழும்‌ நன்மை இமைமகளுக்கு 
அவற்றை அறிகுறியாகக்‌ கருதுவது வழக்கமாக ஓதம்‌: 
பட்டது. பெரும்பான்மையும்‌, அவ்வறிகுறிகள்‌ மெய்‌ 
யாகப்‌ பலித்தலினாலேயே, அவைகள்‌ வழக்கத்தில்‌ 
நிலைநின்று வருகின்றனயபோலும்‌. காரணம்‌ அறியாது 
கைவிடப்படாதவற்றுள்‌* நிமித்தமும்‌ ஓன்‌ ரகத்‌ 
தெரிகின்றது. சோதிடமும்‌ இவ்வாறே பயன்‌ ஒன்றை: 
மாத்திரங்‌ . கருதியே கைக்கொள்ளப்படுஇன்‌ றது... 
மனிதர்கள்‌ தமீது சிற்றறிவினுற்‌ காரணம்‌ தெரி 
யக்கூடாத காலத்தும்‌ பயன்‌ கருதியாவது நம்பிக்‌ 
கையுடையராதல்‌ வேண்டும்‌ என்பதற்முக்‌ கடவுள்‌ 
படைப்பில்‌ இவைகள்‌ அமைந்துள்ளனபோலும்‌. இது 
நிற்க, 


அக்காலத்தில்‌ பாண்டிமா தேவியார்க்கு, அர 
னுக்கு அடுத்த நிலையில்‌ காட்டிற்கு வேண்டுவனவற்றை: 
நடத்தும்‌ அதிசாரம்‌ இருந்ததாகத்‌ தெரிஏன்றது. அரர 
னுக்கு மங்கையர்க்கரசியார்‌ சிறந்ததொரு மகு்இரியா 
ராக விளங்கினர்‌. குலச்சிறையார்‌ அவர்க்குத்‌ துணை 
நின்ற அமைச்சராவர்‌, ஆதலின்‌ மங்கையர்க்கரசியாரி 
டம்‌ வீடைபெற்றுக்கொண்டு குலச்சிறையார்‌ ஞானசம்‌ 


௧௪௦ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


பந்தப்பெருமானை எதிர்கொள்ளச்‌ சென்றனர்‌. புகலி 
மன்னருடன்‌ போந்த அந்தண ராகிய மாதவர்கள்‌ ஆயிர 
மாமறை எடுத்தார்‌ என்றது ஆயிரக்கணக்கான சிவ 
“நரம மந்திரங்ககா ஓஇனமையால்‌ என்க. தென்றற்‌ 
காற்றாவது தமிழ்‌ முனிவர்‌ வாழும்‌ பொ தியின்‌-மலையில்‌ 
நின்று புறப்படுவதாதலின்‌ அது * செக்தழ்‌ மாருதம்‌” 
எனப்பட்டது. குலச்சிறையார்‌ சிவனன்பம்‌ மாட்டு 
அளவிறந்த காதல்‌ உடையவர்‌ என்பது, அவர்‌ திருச்‌ 
சின்ன ஓசையைக்‌ கேட்டவுடனே நிலத்தின்மேல்‌ 
விழுந்து புகலி மன்னருடன்‌ போந்த அடியார்‌ கூட்ட 
மானது வேண்டிக்கொண்ட காலையும்‌, வணங்இக்‌ 
இடந்த இடத்திலிருந்து எழுந்திராது திருஞானசம்பக்‌ 
தப்‌ பெருமானது இருக்கரங்களாலேயே அவர்‌ எடுக்கப்‌ 
பெற்றமையாலும்‌ அங்கனம்‌ எடுக்கப்பெற்றகாலை, 
புகலிமன்னர்‌ வருகையால்‌ தாழும்‌ வேந்தனும்‌ பிற 
ரூம்‌ மூக்காலத்திலும்‌ திருவருள்‌ உடையரானமை 
'தெரித்தமையாலும்‌ இனிது விளங்கும்‌. தம்மை எதிர்‌ 
கொள்ளும்படி மங்கையர்க்கரசி பணித்தார்‌ என்று 
அவர்‌ புகலி மன்னருக்குத்‌ தெரிவித்தது, அரசியாரின்‌ 
பேரன்பை நாயனார்க்கு உணர்த்துங்‌ கருத்தினாலென்ச. 


மதுரை தோன்றிய உடனேயே ஞானவள்ளலார்‌, 
சிவபெருமான்‌ வீற்றிருக்கும்‌ இருக்கோயில்‌ எங்குள்ள 
தென்று வினவியது, சவெவடிவமான ஆலயத்தை அர 
'னெனத்தொழும்‌ பெரியதோர்‌ ஆர்வம்‌ பொங்கி எழுக 
மையால்‌ என்க. சிவனடியாரையுஞ்‌ சிவாலயத்தை 
யும்‌, ஞானசம்பந்தப்பெருமான்‌ அரனெனத்‌ தொழு 
தமை குலச்சிறையார்‌ திருக்கோபுரத்தைக்‌ காட்டிய 
வுடன்‌ இருகரங்களையுஞ்‌ சென்னிமேற்‌ குவித்து மண்‌ 
மிசைப்பணிந்து, £ மங்கையர்க்கரசி ' என்று தொடங்‌ 
கும்‌ திருப்பதிகம்‌ பாடி. யருளினமையால்‌ தெள்ளிதிழ்‌ 


பாண்டியகாட்டில்‌ சமணரை வென்றது ௧௪௪ 


புலஞம்‌. கூடன்மாககரை அடைந்தவுடனே திருக்‌ 
கோயிலுக்கே ஞானசம்பந்தப்பெருமான்‌ மக்திரியாரு 
டன்‌: சென்று பேரன்பின்‌ வடிவமாய்‌ மெய்தானரும்பி 
விதிர்விதர்த்து எவற்றையஞ்‌ சிவன்‌ திருமேனியாக 
கண்டு எட்டங்கத்தினாலும்‌ ஐந்தங்கத்தினாலும்‌.' நில 
முறப்‌ பன்முறை விழுக்தெழுந்து திருப்பதிகம்‌ பாடின 
மையாற்‌, புகலிமன்னர்‌ பொருவில்‌ அன்புருவரென்ப ஆ 
தெளியப்படும்‌. அங்கெய்திய மங்கையர்க்கரசியாரும்‌, 
மெய்த்‌: தாயினும்‌ மிக்க பேரன்புடையராய்ப்‌ 
பேரானந்தக்‌ கண்ணீருடன்‌ சென்னிமேற்‌ கை 
குவித்து, 'மந்திரியார்‌ பிள்ளையாரிடம்‌ அவர்‌ வரவைழ்‌ 
தெரிவித்தவுடன்‌ பிள்காயாரின்‌ பொன்னடிக்‌ கமலங்‌ 
களில்‌ விழுந்து: அவரது திருக்கரங்களால்‌ எடுக்கப்‌ 
பெற்றமையாலும்‌, வாய்‌ குழறி *யானும்‌ என்‌ பதியும்‌ 
செய்த தவம்‌ என்கொல்‌ ' என்று விளம்பினமையா லும்‌ 
அவரது பேரன்பிற்கு அளவில்லை என்பது தெளியப்‌ 
படும்‌. திருக்களிற்றுப்படியாரிலே திருஞானசம்பந்தப்‌ 
பிள்ளையார்‌ ஞானப்பால்‌ பருகினார்‌ என்று கேட்ட அள 
விலேயே ம்ங்கையர்க்கரசியார்க்குப்‌ பால்‌ சுரந்த 
தென்று கூறப்பட்டது. பேரன்‌ பினாலே பெண்டிர்க்குப்‌ 
பரல்‌ ௬ரக்கும்‌ என்பது * இல்லா முலைப்பாலுங்‌ கண்ணி 
ரும்‌, என்னுஞ்‌ சிவஞானபோதம்‌ எட்டாஞ்‌ சூத்திர 
வெண்பாவினால்‌ இனிது விளங்கும்‌. உமை அம்மையா 
ரினும்‌ பாண்டிமாதேவியார்‌ அன்பிற்‌ சிறந்தவளென்று: 
சிவப்பிரகாச சுவாமிகள்‌ நால்வர்‌ நான்மணிமாலையுள்‌ 
உபசார கூறியது கரண்க, 
*: இலைபடர்ந்த பொய்கை இ. _த்தழுறல்‌ கண்டு 
முலைசரந்த அன்னையோ முன்னின்‌--நிலை விளம்பல்‌ 


கொங்கை சுரந்தஅருட்‌ கோமகளோ சம்பந்தா 
இங்குயர்ந்தாள்‌ யார்சொல்‌ எனக்கு."* 


என்பது காண்க. சமணர்‌ வைத்த தீயினால்‌ ஏதாவ.நூ 


௧௪௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


இடையூறு விளைந்தால்‌ தாங்கள்‌ உயிர்‌ விட்டுவிடுவதே 
நலம்‌ என்‌.நு மங்கையர்க்‌ கரசியார்‌ கூறியதும்‌ அவரது 
பேரன்பை வற்புறுத்தும்‌. 


இருஞானசம்பந்தப்பெருமான்‌ தம்‌ அடியாருடன்‌ 
ஒரு தஇிருமடத்இல்‌ வீற்றிருப்பதைக்‌ கூடக்‌ காணப்‌ 
பொருதவராய்‌, அவர்க்குப்‌ பெருந்‌ இங்கு விளக்கக்‌ 
கருதிய சமணமுனிவரது மனகிலை, எத்துணைக்‌ கொடு 
மையுடையதாய்‌ இருந்ததென்று கூறவேண்டிய தில்லை. 
எவ்வுயிர்க்கும்‌ இரக்கத்தைப்‌ போதிக்கின்ற தமது 
சமயக்‌ கொள்கையை முற்றிலும்‌ மறந்து சமயப்‌ பகை 
. பினை மேற்கொண்டு சைவர்களைக்‌ கண்டாலும்‌ தீட்டு, 
கேட்டாலும்‌ தீட்டென்னும்‌ கொள்கையைக்‌ கடைப்‌ 
பிடித்து நின்ற சமணரது உள்ளமானது அறிவொளி 
யற்று இருண்மயமாய்‌ இருந்தமையால்‌, அவர்களை 
இருட்குழாமாக ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ வருணித்தனர்‌ 
என்க. அரசனும்‌ நியாய வரம்பில்‌ நில்லாது திருமடத்‌ 
தில்‌ மந்திரத்தொ.ழிலினாலே தீ வைப்பதற்கு இசைந்த 
னன்‌. அங்ஙனம்‌ இசைந்தமை தவறென்பது தோன்றி 
னமையாலோ சமண சமயப்‌ பெரும்பற்றினாலேயோ 
மனக்கவலைகொண்டு தனது படுக்கைவிட்டு ௮கலா 
இருந்தான்‌. மங்கையர்க்கரசியார்‌ சிறந்ததொரு மனைவி 
என்பது, அவள்‌ கவலையுற்ற கணவனை நேக்கி *என்‌ 
னுயிர்க்குயிராய்‌ உள்ள இறைவா நீ ஏன்‌ முகம்‌ வாடி 
இருந்தனை *” என்று வினவினமையாற்‌ புல்ப்படும்‌. கண 
வர்க்குத்‌ தக்க ஈன்மந்திரியாதலால்‌ அரசனை நோக்க, 
* வாதில்‌ வென்றவர்‌ பக்கஞ்‌ சேருதலே தகுதி ' என்று 
அறிவுறுத்தினார்‌. 


மந்திரியாரும்‌ பாண்டிமா தேவியாரும்‌ சமணர்‌ 
யாதாவது வஞ்சனை செய்வாரென்று அஞ்சினமையால்‌, 


பாண்டியநாட்டில்‌ சமணரை வென்றது ௧௪௩ 


அன்னோர்‌ மெய்வழியில்‌ நில்லாது எதிரிகளைக்‌ கபடதீ 
தால்‌ வெல்ல முயலுவதைத்‌ தமது வழக்கமாகக்‌ 
கொண்டார்‌ என்பது போதரும்‌. அரசன்‌ தானும்‌ 
சமணமுனிவர்‌ தீ வைக்கக்‌ கருதியகனை மாதேவியார்க்‌ 
குக்‌ கூறவில்லை. கூறி இருந்தால்‌ அவரும்‌ மந்திரியாரும்‌ 
திருமடத்தில்‌ தமற்படுப்பதைத்‌ தடுத்திருப்பார்கள்‌. 
மன்னனுக்கும்‌ வெப்புகோய்‌ கேராஇருத்தல்கூடும்‌. 
அங்ஙனமாயின்‌ வெப்புகோய்‌ இர்த்தற்கும்‌ இடமில்‌ 
லாதுபேோகும்‌. ஆதலின்‌, சமணரது இக்கருத்து இவர்‌ 
களுக்கு முன்னதாகத்‌ - தெரியா திருத்தலே விதியின்‌ 
முடிபு என்று தெரிகின்றது. 


இதற்கு மூன்னே சமணர்கள்‌, பலகாலத்திலும்‌ 
சைவமன்னர்க்குக்‌ தீங்கிமைத்தனர்‌ என்பது திருவிளை 
யாடற்‌ புராணத்தில்‌ யானை யெய்த படலம்‌, மாயப்‌ 
பசுவை வதைத்த படலம்‌, நாகம்‌ எய்த படலம்‌ முதலி 
யவற்றால்‌ அறியக்‌ கிடக்கின்றது. அப்‌ படலங்களி 
னாலே அவர்கள்‌ பிறர்க்குத்‌ இியன கருதி இயற்றும்‌ 
அபிசார வேள்ஷீமுதலியன வேட்பதற்கும்‌ பின்னிடாத 
வர்கள்‌ என்று அறிகின்றோம்‌. 


மந்திர வலிமையால்‌ இப்பற்றச்‌ செய்தல்‌ கூடு 
மென்பதே அவர்கள்‌ நம்பிக்கை. ஓலியின்‌ வலிமை 
யால்‌ ஒரு பொருளுக்குத்‌ தட்பம்‌ கொடுத்தலும்‌, வெப்‌ 
பங்‌ கொடுத்தலும்‌ கூடுமென்று மந்திரம்‌ வல்லார்‌ 
கூறுகன்றார்கள்‌. பண்டைத்‌ தமிழ்‌ நூலிலே ' பறை 
பட வாழா அ௮*ணமா ' என்பதாலே பறையைக்‌ 
கேட்டவுடன்‌ ௮அசணமா என்னும்‌ பிராணி உயிர்‌ நீத்த 
தாக அறிகின்றோம்‌. சிலவகை ஓலிகளின்‌ தாக்கனாலே 
மணல்போன்ற நுண்டுகள்கள்‌ ஒருங்கு சேர்ந்து பலபல 
வடிவமெடுத்தலை மேலை காட்டினரும்‌ ஓப்புக்கொள்ளு 


௧௪௫௪ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


கின்றார்கள்‌. ஓலி எழுப்புவதினாலே காற்றின்‌ வாயி 
லாக கம்பி இல்லாத தந்திபோல ஒலியின்‌ அதிர்ச்‌ 
சியானது குறித்த பொருளினைச்‌ சென்று தாக்க வெப்ப 
முூண்டாக்குதல்‌ கூடுமென்று நம்ப இடமுண்டு, 


கில இழுப்புச்‌ சத்தியால்‌ (ரேகார்க்கஈர்ு) மரத்தி 
னின்று கீழே விழக்கூடிய பழம்‌ ஒன்றினை ஈமது கையிற்‌ 
ருங்கித்‌ தடுத்தல்போல, ஒருவகை மந்திர ஓலியால்‌ 
நேரிடக்‌ கூடிய தங்கின அதற்கெதிரிடையான சிறந்த 
மந்திர ஐலியால்‌ தடுத்தல்‌ கூடும்‌. இக்காரணம்‌ பற்‌ 
றியே, எல்லாவித மந்திரங்கசுரிலும்‌ சிறந்த ,தஇருவைநங்‌ 
தெழுத்தினாலே பிற மந்திரங்களால்‌ விளையும்‌ தங்கி 
னைத்‌ தடுத்தொழிப்பது மிக எளிதென்பது ஈண்டுத்‌: 
தெள்ளிதிற்‌ புலனாகும்‌. இனி மந்திரம்‌ என்பது 
வேண்டுகோளாமாயின்‌ பிறமந்திரங்களால்‌ வேண்டப்‌ 
படும்‌ சிறு தெய்வங்களின்‌ வலியினைப்‌ பெருமந்திர 
மாகிய திருவைந்தெழுத்தின்‌ தலைவராகிய சிவபெரு 
மானது திருவருட்‌ சத்தி அடக்கி ஒழித்து விடும்‌. அது, 
சமணர்‌ தீ முயற்சி பலிக்காமையால்‌ தெஸிவாகியது. 


அரசன்‌ சமண முனிவரது மந்திர வலியை ஈம்பி 
இருந்தானே ஓழிய மந்திர வலியின்றி நேராகத்‌ இ 
வைப்பதற்கு ஒருப்படவில்லை. அவன்‌ அங்ஙனம்‌ ஒருப்‌ 
படமாட்டானென்பதும்‌, தமது மந்திரம்‌ பலியாததை 
அறிந்தால்‌ தமது சமயத்தில்‌ அரசன்‌ நம்பிக்கை 
இழந்து தம்மைப்‌ போற்றமாட்டானென்பதும்‌ 
அறிந்து, சமணர்கள்‌ நேரில்‌ திக்கொளுவத்‌ தொடங்கி 
னர்‌. அங்ஙனம்‌ தன்னலத்தைத்‌ தேடினமையாலே 
அவர்கள்‌ எல்லாச்‌ சமயங்களுக்கும்‌ பொதுவாகய ஈன்‌ 
னெறியினின்றும்‌ விலகப்‌ பெரும்பாதகத்துள்‌ வீழ்ந்த 
னர்‌. இங்ஙனம்‌ பாதகச்‌ செயல்புரியும்‌ அமணரை 
அரசன்‌ போற்றினது நீதிவழுவாமாதலின்‌, “முத்தமிழ்‌ 


, பாண்டியகாட்டில்‌ சமணரை வென்றது ௧௪௫ 


விரகர்‌ மன்புரக்கு மெய்ம்முறை வழுவென மனங்‌ 
கொண்டார்‌.” இதனாலே அரசன்‌ எச்சமயத்தார்க்கும்‌ 
பொதுவான நீதியைக்‌ கடைப்பிடிக்க வேண்டுமென்‌: 
பதும்‌, ஒரு சமயத்தார்‌ பாற்‌ சார்ந்து மற்றொரு சமயத்‌ 
தார்க்கும்‌ தமைவிளைவித்தல்‌ கூடாதென்பதும்‌ அறியற்‌ 
பாலன்‌. முப்பத்திரண்டு அறத்துள்ளும்‌, அறுசமயத்‌ 
தார்க்கு. உண்டி கொடுத்தல்‌ ஓர்‌ அறமாகக்‌, கூறப்‌ 
பட்டது. 


அன்பு வைக்கப்பட்டவர்களுக்குத்‌ துன்பம்‌ நேரிடு 
வதாய்‌ இருந்தால்‌ அன்புவைப்பாற்கு அத்துன்பம்‌ கேரி 
டக்கூடாதென்ற கவலையும்‌ அச்சமும்‌ விளை தல்‌ இயல்பு. 
திய ஒழுக்கத்தைக்‌ கண்டபொழுது ஞானிகள்‌ சினங்‌ 
கொள்ளுதல்‌ இயல்பே, சிவனடியார்மாட்டு ஞான 
சம்பந்தப்பெருமான்‌ பேரன்புடையராதலினாலும்‌, சம 
ணரது பாதகத்‌ தொழிலைக்‌ கண்டவுடன்‌ அதனை 
வெறுத்தவராதலாலும்‌, : *அ௮ச்ச முன்புறப்‌ பின்பு 
மூனிவுற ' என்றபடி அவர்‌ அச்சமுஞ்‌ சினமும்‌ உடைய்‌' 
ரானார்‌. பிநரது, நன்மையின்‌ பொருட்டே இவை 
அவர்பால்‌ நிகழ்ந்தன. அவர்கள்பால்‌ உளதாய குற்‌ ' 
த்திற்கு அரசன்‌ காரணன்‌ ஆதலால்‌, அரசனுக்கு 
வெப்புகோய்‌ வரும்படி. ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ - 
பணித்தனர்‌. இங்கனம்‌ செய்தது, அரசன்மேற்‌ 
கொண்ட கோபத்தினாலன்று. அரசனை ஈன்னெறிப்‌ 
படுத்தி உய்விக்க வேண்டுமென்ற கருணையினாலேயே 
யென்க. பையவே என்பதன்‌ பொருள்‌ முன்னரே 
விளக்கப்பட்டது. மந்திரியாரும்‌ பாண்டீமா தேவியா 
ரும்‌. திருஞானசம்பந்தப்‌ பெருமானைப்‌ பாண்டி. நாட்‌ 
டூ.ற்கு வரவமைத்தமையால்‌ இது நேர்ந்ததென்று 
நினைந்து, ஏதாவது அவர்க்குக்‌ கெடுதி. நேரிட்டால்‌ 


தாங்கள்‌ உயிர்‌ விடுவதே ௩லமென்று துணிந்து அச்ச 
சம்‌10 


௧௪௫௬ இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 
தருஞ்‌ / ட்‌ 


மூம்‌ பதைபதைப்பும்‌ உடையராயினர்‌. நூய உள்ள 
மூம்‌ பேரன்புமுடைய அவர்களது மனவருத்தமே சம 
ணர்களுக்குச்‌ சாவாக முடிந்தது. சமணர்களது திய 
எண்ணம்‌ நிறைவேறியிருப்பின்‌ அரசியாரும்‌ அமைச்ச 
ரும்‌ உயிர்துறக்திருப்பர்‌. அவர்களத: தவவலிமையி 
னாலே சமணரே உயிர்‌ துறக்க நேர்ந்தது. : முற்பகல்‌ 
செய்யிற்‌ பிற்பகல்‌ விளையும்‌ ' என்பது இதனால்‌ ௮றிக. 
அரசன்‌ சமண சமயத்தைச்‌ சார்ந்திருத்தல்‌ அவனது 
விதியினாலென்று அறிந்து அவன்பால்‌ அரசியரரும்‌ மக்‌ 
திரியாரும்‌ வெறுப்புக்கொண்டிலர்‌. அரசன்‌ மந்திர 
வலியால்‌ திக்கொளுவச்‌ சொன்னதையும்‌ அறிந்திலர்‌. 
அவன்பரல்‌ வைத்த காதலால்‌ அவ்விடுக்கீணை நீக்கு 
தற்னு விரைவு கெொரண்டனர்‌. 


வெப்பு கோயானது சமணர்கள்‌ இட்ட .தீயின்‌ 
தன்மை உடையதாக, அவர்கள்‌ பாதகத்திற்குச்‌ துணை 
புரிந்ததற்குத்‌ தண்டனையாக, அரசன்பாற்‌ றோன்றிய 
தாகலின்‌, அது . மருத்துவர்களால்‌ தீர்க்க முடியாது 
போயிற்று. சமணர்‌ பாதகத்தின்‌ டீயனான வன்பிணி 
அவர்கள்‌ செய்த மந்திரங்களால்‌ மிகுஇிப்பட்டு கெய்‌ 
சொரிந்த தழல்போலாயிற்று. இதனால்‌ அரசனும்‌, 
அவர்கள்‌ செய்த இயரூழ்ச்சிக்குத்‌ தான்‌ உடன்பட்ட 
தன்‌ விளைவாகவே வெப்பு கோய்‌ தோன்றிய தென்‌ 
பதை உணர்ந்தே, அவர்கள்‌ ஒருவரும்‌ தான்‌ இருக்கின்ற 
இடத்தில்‌ இருக்கக்கூடாதென்று கட்டளை இட்டனன்‌ 
போலும்‌. அரசியாரும்‌ அமைச்சரும்‌ அரசன்‌ சமணரது 
தீய சூழ்ச்சிக்கு உடன்பட்டதை அறியாதே, அமணர்‌ 
தீங்கே வெப்பு கோயாக மூண்டதென்று கருதிவர்‌. 
அதற்குக்‌ காரணம்‌ பெறியோர்க்குச்‌ செய்த தீங்கானது 
மிகப்பெரும்‌ பாததமாதலால்‌ உடனே அதன்‌ பயனாகக்‌ 
கெடுதி விளையும்‌ என்று இருவரும்‌ தண்ணமாக எண்ணி 


பாண்டியகாட்டில்‌ சமணரை வென்றது ௧௪௭ 


னமையெயாம்‌. எவரால்‌ கோய்‌ ஏற்பட்டதோ.அ௮அவரே 
கர்‌ தீர்க்க முயன்றால்‌ அது மிகுதிப்படும்‌ என்‌ 

நத அரசனுக்கு இருவரும்‌ அடக்கக்‌ இதனை 
வற்புறுத்தும்‌. 

" எதீதுணைத்‌ தீமை புரிந்தாலும்‌ மனந்திரும்பி மீள்‌ 
வோரைப்‌ பாதுகாத்தருளுஞ்‌ சிவபெழுமானது மெய்‌ 
யன்பரிற்‌ சிறந்த திருஞானசம்பந்தர்‌ வெப்புநோயை 
அரசனுக்குரிய தண்டனை யாகப்‌ பணித்தும்‌, அவன்‌ 
இரழுந்துங்காலை அவனை உய்விதீது ஆட்கொள்ள 
வேண்டு "மென்ற கருணை. உடையராய்த்‌ திகழ்ந்தார்‌. 
அரசன்‌ கோய்‌ தீர்த்து வென்றவர்‌ பக்கம்‌ சேருதலே 
நலமென்ற நீதியைக்‌ கடைப்பிடித்த அளவிலேயே, 
அவன்‌ திருந்திய நிலையை அடைந்தான்‌ என்பது 
தெளிவு. சமணர்பால்‌, இருந்த மனச்சார்வு தீர்ந்த 
வுடனேயே, அரசன்‌, தன்னைப்‌ பந்தித்த. பாசத்தி 
னின்றும்‌ நீங்கினவன்போ லானான்‌. 

* அக்காஷத்தே, அரசியர்‌ சிவிகை ஏறிப்‌ பெண்கள்‌ 
புடைஞூழ ஓரிடத்திற்குப்‌ புறப்படுதல்‌ வழக்கமென்று 
தெரிகிறது. மங்கையர்கீ கரசியாரும்‌ அமைச்சனாரும்‌ 
முறையே சகிவிகையிலும்‌ குதிரை மேலும்‌ திருஞான 
சம்பந்தர்‌ இருமடத்திற்குச்‌ சென்றனர்‌ என்பது 
காண்க. அவ்விருவரும்‌ விடைபெற்றுத்‌ திருமடத்துட்‌ 
, சென்றகாலை, அவர்கள்‌ திருவுள்ளத்திற்‌ புகலி மன்‌ 
னரை எவ்வாறு கருதினரோ, அவ்வாறே ஆரியர்‌ 
சேக்கிழார்‌ அவரது திருமேனி. வனப்பை எடுத்‌ 
துரைத்தார்‌. . 

ஞானத்தின்‌ திருவுருவை நான்மறையின்‌ தனித்துணையை 

வானத்தின்‌ மிசையன்‌ றி மண்ணில்வளர்‌ மதிக்கொழுந்தைத்‌ 

தேனக்க மலர்க்கொனள்றைச்‌ செஞ்சடையார்‌ சீர்தொடுக்குங்‌ 
கானத்தி னெழுபிறப்பைக்‌ கண்களிப்பக்‌ கண்டார்கள்‌. 


௧௪௮ இருஞான சம்பந்தசுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


பிள்ளையாரது இருகாமத்திற்குத்‌ தக்கபடி அவரது 
திருமேனியும்‌ ஞான மயமாகவே விளங்கிற்று, .ஐறம்‌ 
பொருள்‌ இன்பம்‌ வீடென்னும்‌ நான்கினையும்‌ தரவல்ல 
பெருமந்திரம்‌ புகலும்‌ திருநெறித்தலை நின்றாராதலின்‌, 
அவர்‌ நான்மறையின்‌ தனித்துணையாய்‌ விளங்கினர்‌. 
அரசனது வெப்பு நோய்க்கும்‌ யாவரது பிறவிநோய்க்‌ 
கும்‌ மருந்தாகிய அருளமுத இளந்‌ திங்களாக அவர்‌ 
தோன்றினமையால்‌, 

்‌ வானத்தின்‌ மிசையன்றி மண்ணில்வளர்‌ 
மதிக்கொழுந்தை £ 

என்ருர்‌. காயனாருடைய திருவருட்‌ பாடல்கள்‌ பொருள்‌ 
நயத்தோடு இசை ஈயமும்‌ தலைசிறந்து விளங்கனமை 
யால்‌, அவர்‌ கானத்தின்‌ எழு பிறப்பாக விளங்கினர்‌. 
இத்துணை மாண்பு வாய்ந்த பரமாசாரியரைக்‌ கண்ட 
வுடன்‌ சமணர்‌ இழைத்த இங்கு நினைவிற்கு வர, இணை 
யற்ற பேரன்பினராகிய அரசியாரும்‌ அமைச்சரும்‌ தமி 
விரக்கக்‌ கடலுள்‌ ஆழ்ந்து நிலமுற வீழ்ந்து கெட்டுயிர்ப்‌ 
யுற்றுத்‌ தமது கவலைக்கு ஒரு புணையாகப்‌' புகலி மன்ன 
ரின்‌, திருவடிகளைப்‌ பற்றிக்கொண்டு ஒன்றுங்‌ கூழுது 
கிடந்தனர்‌. அன்பின்‌ செயல்களை இவர்கள்பாற்‌ கண்‌ 
டதுபோலப்‌ பிற சரித்திரங்களிற்‌ காண்டல்‌ அறிது. 
“புகலி மன்னரும்‌: அவர்கட்குத்‌ தக்கவாறு அறுதல்‌ 
கூறிச்‌ சமணரை வாதிலே வென்று அரசனைச்‌ சைவ 
னாக்கச்‌ கருதினர்‌. அங்ஙனங்‌ கருதிய காலைச்‌, சமணர்‌ 
கொள்கைககா மறுத்து உண்மை நிறுவும்‌ பேச்சு 
வாதத்தினையே அவர்‌ வாதாகக்‌ கருதினர்‌ என்பது, 
பிள்ளையார்‌ அரசன்பாற்‌ சென்றகாலை ஆண்டுக்‌ குழுமி 
யிருந்த சமணரைகோக்கிப்‌ 'பேசுக நும்பொருள்‌ எல்லை 
உள்ளவாறு ' என்று அருளினமையால்‌ ஊ௫ிக்கப்படும்‌. : 
ஞானிகள்‌ வேண்டுவதை வேண்டியவாறஜே இறைவன்‌ 


பாண்டியகாட்டில்‌ சமணரை வென்றது ௧௫௯ 
' சவம்‌ எனினும்‌, இறைவரது திருவருட்‌ குறிப்பின்‌ 
வழியே நிற்பதனையே தமது கடனாக அவர்கள்‌ கொள்‌ 
வாராகலின்‌, வாதில்‌ வெல்லத்‌ இருவருள்‌ புரிய வேண்டு 
மென்று இறைவனை வேண்டாது * ஆவதும்‌ அழிவதும்‌ 
எல்லாம்‌ அவர்‌ செயல்‌ £ ஆதலின்‌, இறைவரின்‌ திரு 
வுள்ளம்‌ அறிவேனென்று சண்பை மன்னர்‌ திருவால 
வாயிற்‌ புகுவா ராயினர்‌. எப்பொழுதும்‌ சிவஞானி 
கள்‌ முழுமுதற்‌ கடவுளையே அறிவின்கட்‌ கண்டு இன்‌ 
புறுவாராய்த்‌ தமது உயர்நெறிக்கு மாறுபட்ட எதனை 
யும்‌ யாவுரையும்‌ நோக்க விரும்பாரா.தலின்‌ சிவனது 
திருவருளை மறுக்குஞ்‌ சமணரைப்‌ பார்த்தற்கும்‌ இசை 
யாத உள்ளத்தவராய்‌, 


* கநோக்கட விதியிலாரை நோக்கியான்‌ வாதுசெய்யத்‌ 

இக்கனல்‌ மேனியானே திருவுளமே * 
என்று வினவினர்போலும்‌. சமணர்‌ சைவரைக்‌ காண்‌ 
டல்‌ திட்டு என்பது பற்றியும்‌ இவ்வாறு கூறினரென்க. 
அமணரும்‌ உயிர்‌ வகுப்பினராதலின்‌ அவர்பால்‌ ஈம்‌ 
நாயனார்‌ பகைமை யில்லாதவரே. அவர்கள்‌ கொள்‌ 
கையின்‌ இழிவை எடுத்துரைத்தல்‌, சைவரும்‌ பிறரும்‌ 
உண்மை உணர்ந்து உய்தற்பொருட்டேயா மென்க; 
இது பற்றியே, ஆசிரியர்‌ சேக்கிழாரும்‌ புகலி மன்‌ 
னரை, *இகலிலர்‌: என்றனர்‌. ஆதலின்‌, ௮அமணரை 
வாதில்‌ வென்றழிக்க என்றவிடத்து வென்றடக்கு 
தலே கருதப்பட்டதாகக்‌ கொள்க, அழித்தல்‌ என்பது 
துணைவினையாக அடக்குவதை உணர்த்தி நின்றதே 
யன்றிக்‌ கொன்றழிப்பதைக்‌ குறித்ததாகக்‌ கருதுதல்‌ 
தவறு, புகலிமன்னர்‌ சமணரொடு வாதினை மேற்‌ 
கொண்டதும்‌ உலகமெங்குஞ்‌ சிவநெறி பரவவேண்டு 
மென்னும்‌ பொதுஈன்னோக்கத்தாலேயா மென்றுணர்க, 
“ஞால நின்புகழே ஆகவேண்டும்‌' என்றது காண்க, 


௧௫௦ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌. தழுவிக்கொண்ட வேத : 
கெறி ஊன்‌ பயிலாத சிவ வேள்வி என்பது, ஊனமில்‌ 
வேத வேள்வி' என்‌;ற ஆசிரியர்‌ எககழார்‌ இருவாக்கி 
னால்‌ அறியற்பாலது. 


சைவக்கொள்கைகளை்‌ை மறுப்பான்‌ எழுந்த சமணக்‌ 
கொள்கை விடம்‌ போலவும்‌ சமணமதத்தை நிலை 
நாட்டவந்தவர்கள்‌ காலன்‌ தூதுவர்‌ (போலவும்‌ விளங்‌ 
கஇவமையால்‌, ௮ம்‌ மதத்தினரையும்‌ அவதத்கிளள்‌ 
எதிர்ப்பையும்‌ ஒழிக்க வேண்டு மென்பார்‌, 

*ஆலமே அமுதமாக உண்டு வானவர்க்கு அளித்து” 

என்றும்‌, ம்‌ 
"காலனை மார்க்கண்டற்காக்‌ காய்ந்தனை? 
என்றும்‌ இறைவனை ஈம்‌ ஆரியர்‌ வழுத்தினர்‌ என்க: 
இறைவரது. திருவுள்ளக்‌ குறிப்புச்‌ சமண சமயத்தை 
வெல்ல வேண்டு மென்பதே என்று ௩ம்‌ பரமாசாரியர்‌ 
எவ்வாறு அறிந்தனர்‌ என்று விளங்கவில்லை. சிவஞானி 
கள்‌ கடவுளுடைய திருவுள்ளத்தினை அறியும்‌ முறை 
நம்மாற்‌ காணற்பால தன்று. இறைவ்ரது திருவுள்ளக்‌ 
குறிப்பு வேறுயிருக்குமாயின்‌ அ௮க்குறிப்பின்‌ வழியே 
நம்‌ ஆசிரியரும்‌ நின்றிடுவர்‌. பிள்ளையார்‌ பாண்டியல.து 
வெப்பு: நோய்‌ தீர்த்தற்‌ பொருட்டு - அரண்மனைக்குச்‌ 
சென்றபோது அரசனைச்‌ சூழ்ந்திருக்க சமணர்களுக்குத்‌ 
தாங்கள்‌ தோற்றுப்‌ போவோமோ என்ற அச்சம்‌ ஏற்‌ 
பட்டதாகத்‌ தெரிகின்றது. அரசன்‌ தங்கள்‌ சமயத்‌ 
தைச்‌ சார்ந்திருத்தலால்‌ இருதிறத்தாரையும்‌ ஒரே 
காலத்தில்‌ நோயைத்‌ “தர்க்கும்படி ஏவவேண்டுமென்‌ 
றும்‌, சைவத்தலைவர்‌ அதனைத்‌ தீர்த்தாலும்‌ தாங்களே 
தீர்த்ததாகக்‌' கூறவேண்டுமென்றும்‌ அரசனை வேண்டி. 
னது காண்க. அரசன்‌ நடுவுகிலைமையி னின்‌ மையால்‌, 
அதற்கணெங்காமல்‌ மறுத்துவிட்டான்‌. 


பாண்டியநாட்டில்‌ சமணரை வென்றது ௧௫௧ 


சிவநெறி சே த.த.ற்கு முன்‌ அடையாளமாகப்‌ புகலி 
மன்னரைக்‌ கண்ட அப்பொழுதே பாண்டிய மன்னன்‌ 
தன்னை யறியாது கையெடுக்கலானான்‌. ௮க்கணத்திலை 
பிள்ளையாரது தரு கோக்கினாலே அரசனும்‌ வெம்மை 
கோய்‌ சிறிது நீங்கப்‌ பெற்றான்‌. முன்னடையாளமாக : 
ஒருவன்பரல்‌ தன்னறியாது செய்கை தோன்றுவது 
அவனது உள்ளறிவின்‌ செயலாகும்‌. மனிதம்‌. யாவர்க்‌ 
கும்‌ தமக்கே விளங்கும்‌ வெளியறிவும்‌ (0௦050101811689) 
அங்ஙனம்‌ விளங்காத ': உள்ளறிவும்‌ (804்‌-001801008- 
1888) உள்ளனவே. உள்ளறிவில்‌ நிகழ்வது சொப்ப 
னத்திலும்‌, அறிதுயிற்படுத்தல்‌ (றய) என்னும்‌ 
மூயற்சியால்‌ ஒருவகைத்‌ தூக்கம்‌ ஏற்பட்ட காலையிலும்‌ 
கன்கு வெளிப்படும்‌. கனவு, ௬ழுத்தி என்னும்‌ நிலை 
களில்‌ இயலும்‌ அறிவினை உள்ளறிவென்று ஈம்மவர்‌ 
செப்புவார்கள்‌. உள்ளறிவை அறிதுயிற்படுப்பதால்‌ 
(பீரற௦்மா) வசப்படுத்தியபொழுது அதற்கட்ட கட்‌ 
டையை அம்முயற்சி நீங்கிய பின்னும்‌ தானாகவே 
நிறைவேற்றும்‌. உள்ளறிவு வசப்பட்ட ஒருவனை அரை 
மணிடேரங்‌ கழித்துப்‌ பத்துவரி ஒரு கடிதத்தில்‌ எழுதச்‌ 
சொன்னால்‌, வசப்பட்ட நிலை நீங்கு அரைமணி மரம்‌ 
ஆனபின்னர்‌ அவன்‌ தன்னை யறியாதே அங்ஙனம்‌ 
எழுதுவதைக்‌ காணலாம்‌. வினை வசப்பட்டவர்க்கும்‌ 
இது போன்ற தன்மை உண்டு. மங்கையர்க்கரசியார்‌ 
முதலியோர்கள்‌ . திருஞானசம்பந்தப்‌ பெருமானது 
பெருமையைப்பற்றி மன்னவனுக்‌ குரைத்து அவர்‌ அவ 
னால்‌ வழிபடும்‌ தகையர்‌ என்றதைக்‌ கேள்விப்பட்ட 
அவனது உள்ளறிவு, அவரைக்‌ கண்டபோது .வணக்க 
மாக வெளிப்பட்டது. 


பெரியவர்கள்‌ தமது இருக்கண்‌ பார்வையினாலே 
கோய்‌ தீர்தீதல்‌ கூடுமென்பது பார்வையினாலும்‌ பரிசத்‌ 


க௫௨ திருஞான சம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


தினாலுந்‌ தீக்கை செய்வதின்‌ உண்மை அறிந்தோர்‌ 
களுக்குத்‌ தெள்ளிதின்‌ விளங்கும்‌. காந்தத்தைக்‌ கண்ட 
வுடன்‌ இரும்பு அதன்பால்‌ இழுக்கப்படுதலும்‌ ரசக்‌ 
குளிகையின்‌ முன்பாகச்‌ செம்பு முதலியன பொன்னாத 
லும்‌ ௮ஃறிணைப்‌ பொருஞுள்ளுங்‌ காட்சியால்‌ நிகழ்வன 
வாம்‌. கயல்‌ மீனானது பார்வையினுலேயே தன்‌ முட்‌ 
டைகள்ைக்‌ முஞ்சு பொறிக்கச்‌ செய்யு மென்பர்‌. 
வெயிலைப்‌ பார்த்தவுடன்‌ வெப்பமும்‌ பசுமை நிறைந்த 
செடி. கொடிகளைப்‌ பார்த்தவுடன்‌ தண்மையும்‌ நாம்‌ 
உணர்தல்‌ சண்கூடா மன்றோ. அருள்‌ நிறைந்த பார்வை 
யினாலே தண்மையே விளையும்‌. கோபங்கொண்டகாலை 
உடம்பிலும்‌ வெப்பக்‌ தோன்றுதல்‌ யாவரும்‌ அனுபவ 
மாக அறியலாம்‌. அவ்வாறே மனங்‌ குளிர்ந்தபோது 
உடம்புங்‌ குளிரும்‌. சாந்த மனமுடையோரது குளிர்ந்த 
பார்வை பார்க்கப்பட்டவருக்குக்‌ தட்பத்தைச்‌ தரும்‌. 
ஆதலின்‌ திருஞானசம்பந்தரது குளிர்ந்த பார்வைய 
“னாலே அரசனது மிகுந்த வெப்புகோய்‌ ஒரு சிறிது நீங்கி 
யிருத்தல்‌ இயல்பே, 


௮க்‌ காலர்நிலே, முன்‌ அறியாத பெரியோரைக்‌ 
சண்டவுடன்‌ அவரது ஊரை வினாவுதல்‌ வழக்கம்‌ 
போலும்‌. திருஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ தம்முடைய 
ஊர்‌ யாதென்று மன்னவனுக்குக்‌ கூறியபோது தம்‌ 
முடைய ஊரின்‌ ஓரு பேரைக்‌ கூறாது பன்னிரண்டு 
இருப்பேரையுங்‌ கூறியது எதனாலெனின்‌, தம்மூரில்‌ 
வைத .அபிமானத்தினாலன்று. தமக்கு இறைவன்‌ 
பேரருள்‌ புரிந்த திருப்பதியை நினைந்த வளவில்‌ அப்‌ 
பதியின்‌ அருட்பெருமை முழுவதும்‌ தமது இருவுள்‌ 
ளத்தே ஒருங்கு புலனாயநின்‌ பயனாக, அத்தகைய 
பெருமையினை விளக்கும்‌ திருப்பேர்கள்‌ அனைத்தையும்‌ 
்‌ அமைத்துப்‌ பதிகம்‌ பாடினர்‌ என்க. தமது விடை 


பாண்டியகாட்டில்‌. சமணரை வென்றது ௧௫... 


யைத்‌ திருப்பதிகமாகக்‌ கூறியதால்‌ அப்பதிகம்‌ முழு 
வதிலும்‌ அப்‌ பன்னிரண்டு பெயரையும்‌ அமைத்துக்‌: 
கூறினர்‌. திருப்பதி வணக்கம்‌ திருவருட்‌ சத்தி வணக்க. 
மாகவுங்‌ கொள்ளப்படும்‌. 


* குறைகுடம்‌ கூத்தாடும்‌” என்றபடி சமணர்கள்‌: 
பிள்ளையாரைக்‌ கண்டபொழுது அவரைச்‌ சூழ்ந்து 
வீண்‌ ஆரவாரஞ்‌ செய்தனர்‌. வெப்புகோய்‌ இர்த்தல்‌: 
தங்களால்‌ இயலுமோ இயலாதோ என்றஞ்சிப்‌,. 
பேச்சுவாதிற்‌ பிள்ளையாரை வெல்லலாம்‌ என்றெண்ணரி. 
னர்‌ போலும்‌, அதனாலே அவர்கள்‌ அளவிற்கு மிஞ்சிக்‌. 
கூக்குரல்‌ விளைத்தார்கள்‌ போலும்‌. “மங்கையர்க்கரசி 
யார்‌' அஞ்சினமையாலும்‌ அது தெள்ளிதிற்‌ புலப்படும்‌. 
 சித்தாந்தத்தே சிவன்‌ திருக்கடைக்கண்‌ செர்த்தி 
என்றவண்ணம்‌ சிவனது பேரருள்‌ பொங்க விளங்கும்‌ 
மெய்ச்‌ சைவத்திற்கும்‌ திருவருள்‌ விளக்கமில்லாத 
சமண சமயத்திற்கும்‌ உள்ள வேறுபாட்டைப்‌ பாண்‌ 
டிய மன்னன்‌ தலது உடலிலேயே வலப்புறம்‌ இன்ப 
மயமாயும்‌ இடப்புறம்‌ துன்ப மயமாயும்‌ இருந்ததின்‌ 
வைத்து உணர்ந்தமையால்‌ அனுபவ ஞானம்‌ உடையவ 
னானான்‌. இங்கனம்‌ உண்மையைத்‌ தனது அனுபவத்‌ 
இற்‌ கண்ட பின்னர்‌ அரசன்‌ சைவனாதற்கு யாது தடை. 
இருத்தல்‌ கூடும்‌ 2? எத்துணை காலம்‌ போதனை செய்தா 
௮ம்‌ திருந்தாதவர்கள்‌ ஒரு கொடிப்‌ பொழுதில்‌ நிகழும்‌ 
அனுபவத்தின்‌ பயனாகப்‌ பெறிதுக்‌ திருந்திவிடுவர்‌ என்‌ 
பதை இம்‌ மன்னன்‌ சரித்திரத்தால்‌ ஈன்கு அறியலாம்‌. 


திருஞான சம்பந்தர்‌ வெப்பு கோயைத்‌ இர்த்த 
பீன்னும்‌ அரசன்‌ வேறு வாது வேண்டாமென்று: 
குறிப்பித்த பின்னும்‌ மயக்க மிக்க அமணர்‌ அனல்‌ 


௧௫௪ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


அதினால்‌ தாம்‌ வெல்லலாமென்‌ றெண்ணியது தமது 
சமயத்திற்‌ காரணமில்லாது வைத்த _கழிபெரும்‌ பற்‌ 
றினாலென்ச. தாம்‌ தஇிறமற்றவர்களாக ' விருந்தாலும்‌ 
தமது சமயக்‌ கொள்கை உயர்ந்ததாகலின்‌ ௮க்‌ கொள்‌ 
கையை எழுதிய ஏடு அனலில்‌ நிலைபெறும்‌ என்று 
கருதிய நம்பிக்கையே அவர்கள்‌ மேலும்‌ வாது செய்தற்‌ 
குக்‌ காரணமாயிற்‌ றென்பாரும்‌ உளர்‌. திருவருள்‌ 
வசப்பட்டு நின்று ஈம்‌ நாயனார்‌ திருப்பதிகங்களைப்‌ 
பாடி யருளினமையால்‌ அவர்‌ உரை திருவருள்‌ உரை 
யரகும்‌; ஆதலால்‌ தமிழ்த்‌ தேவாரத்திலேயே கயிறு 
சாத்திப்‌ பார்த்து அனலி லிடுதற்குரிய திருப்பாட்டி 
ஊ க்‌ தெரிந்தெடுப்பாராயினர்‌. நம்‌ நாயனார்‌ ' பாடுந்‌ 
.இருப்பதிகங்களைாதி அடியார்கள்‌ அவ்‌. வப்போது 
எழுதிச்‌ சேர்த்து வைத்தனர்‌ என்பதும்‌ இதனால்‌ விவங்‌ 
கும்‌. எடுத்த திருப்பதிகமானது அனலின்கண்‌ நிலை 
பெறுதலைத்‌ திண்ணமாக எண்ணுவார்‌ : தவிர்‌ இள 
வளர்‌ ஒளி ' என்னும்‌ திருப்பதிகம்‌ பாடியருளீனார்‌. 
எண்ணிய எண்ணியாங்கெய்தும்‌ பிள்ளையார்‌ தம்மைச்‌ 
சார்ந்தவருக்கு உறுதியுரைத்தற்பொருட்டு இப்பதிகம்‌ 
அருளிச்‌ செய்தனர்‌ போலும்‌. செந்தியானது கடவுளது 
பூதத்‌ தருமேனிகளு சொன்று மாதலின்‌ : இருவருள்‌ 
வடிவமாகிய திருப்பதிக ஏட்டினைப்‌ பசுமையொடு 
விளங்கும்படி. செய்தது. அனலானது இறைவர்‌ போல 
வும்‌ தருவேடானது உமையம்மை 'போலவும்‌ இருந்த 
மையால்‌ இறைவரைத்‌ தழுவிய இறைவிபோலத்‌ திரு 
“வேடு தழைத்து மிளிர்ந்தது.” சமணர்‌ இட்ட ஏடானது 
எப்பொருளும்‌ ஆக்கும்‌ இறைவரைப்‌ போற்ருது, 
இருப்பதும்‌ அழிந்துபோம்‌ என்னும்‌ நிலயாமையைக்‌ 
்‌ கூறினமையால்‌ அது குறித்தவண்ணமே அதுவும்‌ 
ெருப்பிலே நிலையில்லாது அழிந்து போயிற்று. 


பாரண்டியநாட்டில்‌ சமணரை வென்றது கட௫ 


அனல்‌ வாதினில்‌ தோற்றபின்னுஞ்‌ சமணர்‌ புனல்‌ 
வாறு செய்யக்‌ கருதினமை ஆசையிகுதியால்‌ வந்து 
அவரு அறியாமையை விளக்கும்‌. மன்னவன்‌ தடுத்‌ 
தும்‌ அமணர்‌ அடங்காமை அவரது இவிளை முதிர்ச்‌ 
கியையே  ஈன்கு விளக்கும்‌. தம்‌ பெருமை பாராட்டு 
வோர்‌ இழுமூறை வாது நிகழ்ந்த பின்னர்‌ எதிரிகள்‌ 
தம்மை மேலும்‌ இகழ்இன்றார்கள்‌ என்று சிவந்து 
மூன்றாவது வாதுசெய்ய உடன்படமாட்டார்‌. அங்கு 
னாம்‌ உடன்படாமை பிற சமயழ்‌ தலைவர்கள்‌ சரித்‌ 
இரங்களிற்‌ காணப்படும்‌. திருஞான சம்பந்தப்‌ பெரு 
மானோ மூன்றுவது வாது நிகழ்தீதுவதற்கும்‌ யாதொரு 
திடையுங்‌ கூறாது முன்‌ வந்தமை அவரது அருட்‌ பெருந்‌ 
கன்மையை விளக்கும்‌. உண்மையை நில்‌ நாட்ட 
வேண்டு மென்பதே ஈம்‌ பரமாசாறியரின்‌ தஇருவுள்ளக்‌ 
குறிப்பு. இதனால்‌ ஈம்‌ நாயனார்‌ ஆணவமற்ற அருள்‌ 
நிலையில்‌ நின்றவர்‌ என்பது போதரும்‌. 


சமணரை வீண்வாதஞ்‌ செய்யாது டுத்தற்‌ 
பெச முட்டும்‌; வீண்வாதஞ்‌ செய்யின்‌ அவரை அதனை 
பொடுட்டும்‌ மந்திரியார்‌ அவர்கள்‌ சபதஞ்‌ : செய்தே 
வாது நிகழ்த்தவேண்டு மென்று கட்ட௯ஆாயிட்டார்‌. 
அங்ஙனம்‌ அவர்‌ தங்கடமையைச்‌ செய்தார்‌. அமணர்‌ 
கள்‌ உண்மை உணரும்‌ ஆர்வம்‌ உடையராயின்‌, மல்‌ 
வாது செய்வதைத்‌ தவிர்ந்திருப்பர்‌. அல்லது வாதில்‌ 
தோற்றால்‌ தாங்கள்‌ எல்லாரும்‌ சைவர்களாவதாகக்‌ 
கூறியிருப்பர்‌, அப்படிக்‌ கூறுது தாங்கள்‌ தோல்வி 
யடைந்தால்‌ இவ்வேந்தனே எங்களைக்‌ கழுவேற்றுவா 
னாக என்று கூறியது தமது சமயத்தில்‌ அவர்கள்‌ வைத்‌ 
திருந்த அளவற்ற குருட்டுப்‌ பத்தியினாலென்௧. “அள 
"விற்கு மிஞ்சினால்‌ அமிர்தமும்‌ நஞ்சு என்றபடி உண்‌ 
மையைக்‌ கைவிட்டு மதாபி மானத்தையே விடாப்பிடி. 


௧௫௬ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


யாகப்‌ பற்றிக்கொண்டமையாலே, தோற்று உயிர்‌ 
வாழ்வதினுங்‌ கழுவேறுதல்‌ நல்லதென்று அவர்கள்‌ 
கருதினார்கள்‌ என்று தெரிகிறது. கைக்கழு முதலிய 
வற்றால்‌ தமக்கு ஊறுசெய்து துன்பத்தைப்‌ பொறுக்‌ 
கும்‌ வன்மையை அவர்கள்‌ பழகி இருந்தனர்‌ போலும்‌. 


அக்காலத்தில்‌ கொலைத்‌ தண்டம்‌ கழுவேற்று 
முறையினாலேயே நடைபெற்றிருத்தல்‌ கூடும்‌. எங்களை 
அரசன்‌ வாளால்‌ வெட்டிவிடுக என்று கூறாது கழு 
வேற்றுவானாக என்று கூறியதால்‌ கழுவேற்றுதல்‌ 
அக்காலத்து வழக்கம்‌ என்று பூக்க இடமுண்டு. 
நீம்றறையிலிடுதலும்‌ அக்காலத்து வழக்கம்‌ போலும்‌. 
விவிலிய நூல்‌ வழங்கும்‌ மேலை ஆசிய தேசத்திற்‌ சிலு 
வையிலறைதல்‌ வழக்கமாக இருந்ததுபோல, இங்குங்‌ 
கழுவேற்றுதல்‌ அக்காலத்து வழக்கமா யிருந்தது. 
பண்டைக்‌ காலத்திலே பல தேசங்களிலும்‌ மிகக்‌ 
கொடிய தண்டனைகள்‌ வழக்கத்திலிரூந்தன. ௮க்‌ 
காலத்து மக்களும்‌ இக்காலத்தவரைப்‌ பார்க்கிலுக்‌ 
துன்பம்‌ பொறுப்பதில்‌ மிக்க ஆற்றலும்‌, போர்‌ புரிவ 
தில்‌ மிக்க வீரமும்‌, உயிரைச்‌ துரும்பாக எண்ணும்‌ 
மனநிலையும்‌ உடையவராய்‌ இருந்தனரென்று கழுத 
இடமுண்டு. சமணர்‌ கழுவேற்றுவானாக என்று கூறி 
யதை மன்னன்‌ கேட்டு அவர்களை மீட்டும்‌ எச்சரித்தற்‌ 
பொருட்டுச்‌, ' செற்றத்தால்‌ உரைத்தீர்‌ உங்கள்‌ செய்‌ 
கையும்‌ மறந்தீர்‌” என்று கழறவும்‌ சமணர்‌ தாங்கள்‌ 
செப்பிய பந்தயம்தை மாற்றாதிருந்தனர்‌. * கேடுவரும்‌ 
பின்னே மதிகெட்டுவரும்‌ முன்னே: என்றபடி. 
ஒருங்கே அறிவெய்தும்‌ ஊழமினாற்‌ பிணிக்கப்பட்ட 
சமணர்‌ அவ்வாறு பிடிவாத முற்றனர்‌.” அக்‌ நாளிலே 
மதுரை மூதூரிலே யிருந்த குடிகள்‌ பலரும்‌ சைவ 
சமயத்தின்‌ உண்மையை உணர்ந்தனர்‌ என்பது, 


பாண்டியநாட்டில்‌ சமணரை வென்றது ௧௫௭ 


“புரிசடை அண்ணல்‌ நீரே 


பொருளெனக்‌ கண்டோ மென்பார்‌: 


என்பதால்‌ தெள்ளிதிற்‌ புலனாகின்றது. சமண 
முனிவர்‌ கொடிய .வஞ்சனை பயின்றவ ரென்றும்‌, 
இரும்பு கெஞ்சின ரென்றும்‌, அவர்கள்‌ தங்களுக்கு 
'இறுதியைத்‌ தேடிக்கொண்டார்களென்றுந்‌, தோற்ற 
வர்கள்‌ கழுவிலேறுவதே கியாயமென்றும்‌, அற்றை 
நாண்‌ மக்கள்‌ கருதினாரென்பதுஞ்‌ சரித்திரத்தால்‌ 
அறியகீடப்பன. சமணர்கள்‌ அளவிற்கு மிஞ்சிய 
ஆத்திரத்தினால்‌ அறிவு மழுங்கி முன்‌ தோற்றவர்‌ பின்‌ 
. தோலார்‌ என்று பிழைபடத்‌ துணியலாயினர்‌. காரண 
மின்றி இங்ஙனம்‌ எண்ணியது இவரது அறியாமை 
யினாலன்ரோ£2 அவர்களது *அத்தி நாத்தி என்ற 
மந்திரம்‌ * இருப்பது இல்லை என்ற பொருள்‌ படுத 
லால்‌, ஆ௫ரியர்‌ சேக்கிமார்‌ அவர்களை மெய்‌ அடுபவர்‌” 
என்றார்‌. ஒரு முழுமுதற்‌ கடவுளின்‌ கருணையை 
காடாது உலகப்‌ பொருளின்‌ நிலையாமை ஒன்றினை யே 
கடைப்பிடித்து உ நின்ருராதலின்‌, திருவருள்‌ பெற்ற 
பிள்ளையாரின்‌ முன்னே சமணர்‌ ௩ட்டாற்றிற்‌ கைவிடப்‌ 
பட்டவரானார்‌. தாங்கள்‌ தோல்வியடைந்ததோடு நில்‌ 
லாது, பிள்ளையாருக்‌ தம்முடைய ஏட்டை. ஆற்றிலே 
'இடவேண்டு மென்றனர்‌. இதனால்‌ அங்குக்‌ குழுமிய 
மக்கள்‌ தம்பாற்‌ சிறிதும்‌ இரக்கங்‌ கொள்ளாததற்குங்‌ 
காரணமாயினர்‌. பிள்ளையார்‌ இடுக்‌ இிருவேடே சைவ 
ருக்குஞ்‌ சமணருக்கும்‌ நிகழ்ந்த வாதின்‌ முடிவினைக்‌ 
குறிக்குமாதலின்‌ சைவக்கொள்கைகளை இனிதுணர்த்‌ 
துதற்‌ பொருட்டும்‌ ௮ம்‌ முடிவினைச்‌ கிறப்பித்தற்‌ 
பொருட்டும்‌ பழைய பதிகங்களுள்‌ ஒன்றினை எடுத்தி 
டாமற்‌ புதிதாக அரிய திருமுகப்பாசுரம்‌ பாடுவாராயி 
னர்‌. மேலும்‌ பாண்டிய மன்னனுக்கு உண்மைப்‌ 


௧௫௮ திருஞான சம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


பொருளை உபதே௫த்தற்குரிய பக்குவம்‌ வந்துற்றமை 
யால்‌ அங்ஙனம்‌ உபதே௫ித்தற்‌ பொருட்டுந்‌ திருப்பா 
சுரம்‌ பாடியருளினார்‌. சைவசித்தாந்தக்‌ கொள்கைப்‌ 
படி. உயிர்கள்‌ பெழுந்தவத்தினாலே இருவினை யொப்பும்‌ 
மலபரிபாகழும்‌ சத்திநிபாதமும்‌ உடையராய காலச்‌ 
அச்‌ சிவபெருமான்‌ குருவாக எழுந்தருளி உண்மை 
உணர்த்துவார்‌ என்பது அறியற்பாலது. விடியுமுன்‌ 
குமரி இருட்டுப்‌ பரவியிருத்தல்போல, பாண்டிய மன்‌ 
னன்‌ திருவருள்பெறுதற்குமுன்‌ சிறிது காலம்‌ சமண 
சமயத்தில்‌ கடந்து உமன்றனன்‌. அது, அவன்‌ செய்த 
பழவினையின்‌ பயனே. அப்‌ பழவினை நீங்கிய காலம்‌, 
இருஞால சம்பந்தர்‌ அவனது வெப்பு நோயைத்‌ தீர்த்த 
போதென்றுணர்க. கதிரவன்‌ க.கயமாங்‌ காலைக்‌ குமரி 
இருட்டு நீங்குதல்போலத்‌ திருஞான சம்பந்தப்‌ பெரு 
மானக்‌ கண்டவுடன்‌ அரசனது அமண்‌ சமயப்பற்று 
ஒழிந்தது. நடுநிலையில்‌ கின்று வென்ற பக்கஞ்‌ சேரக்‌ 
கருதிய அவனது மனநிலை அவனது இருவினை ஓப்பிற்கு 
அடையாளமாகும்‌. இருவினை ஓப்டென்பது நல்வினைப்‌ 
பயனையும்‌ தீவினைப்‌ பயவையும்‌ விரும்பாது இரண்டினை 
யூம்‌ உயிர்க்குக்‌ கட்டாகக்‌ கழுதும்‌ உள்ள நிலையைக்‌ 
குறிக்கும்‌. அந்நிலையிலே உயிரானது கடவுளுடைய 
திருவடியை அடையக்‌ கருதி அவனது திருவருளை மிக 
ஆவலோடு எதிர்பார்த்து நிற்கும்‌. அப்போது அவனது 
உணர்ச்சியில்‌ திருவருட்சத்தி பதிதலே சத்திநிபாதம்‌ 
எனப்படும்‌. திருஞானசம்பந்தரால்‌ திருவருட்‌ சத்தி 
யின்‌ வடிவமான தஇிருநீறு பூசப்பெற்றவுடன்‌ பாண்டிய 
மன்னன்‌ சத்திநிபாதம்‌ உடையவனானான்‌. தன்னைப்‌ 
பற்றிய அறியாமை நீங்கனமையான்‌ மலபரிபாக முற்ற 
வனானான்‌. திருவருட்சத்தி பதியப்பெற்றவுடன்‌ முதல்‌ 
வனை அறியும்‌ தகுதியை அவன்‌ அடை.ந்தான்‌. 


பாண்டியமாட்டில்‌ சமணரை வென்றது ௧௫௯. 


 இருநீறு பூசப்பெற்று முன்னை வல்வினையின்‌ 
நீங்கி முதல்வனை அறியும்‌ - தன்மை துன்னினான்‌, வின க: 
'ளொத்துத்‌ துலையென கிற்றலாலே ”” என்றும்‌ ஆசிரியர்‌ 
சேக்கிழாரும்‌. திருமூகப்பாசுரத்தின்‌ கருத்துக்களைப்‌ 
புராண ஆரியர்‌ தெளிவாகக்‌ கூறியுள்ளார்‌. 


அந்தணரையும்‌, வானவரையும்‌, ஆக்களையும்‌, 
அரசனையும்‌, மழையையும்‌, உலகத்தையும்‌ வாழ்த்து 
தல்‌ பண்டைத்‌ தமிழர்‌ மரபென்று அமரர்கண்‌ முடி 
யும்‌ அறுவகையானும்‌ ' என்ற தொல்காப்பியச்‌ சூத்‌ 
இரத்திற்‌ ' குறிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்‌ திருவள்‌ 
ளுவனாரும்‌ வான்சிறப்பென்னும்‌ அதிகாரத்துள்‌ மழை 
யையும்‌ : பசும்புற்றலை காண்பதரிது ? என்ற விடத்துக்‌ 
குறிப்பாகப்‌ பசுவையும்‌ .' சிறப்பொடுபூசனை செல்‌ 
லாது” என்றவிடத்து வானவரையும்‌ 'யார்யார்கீகும்‌ 
வானின்றமையாது ஓழுக்கு * என்றவிடத்து உலகத்தை 
யும்‌, நீத்தார்‌ பெருமையுள்‌ அந்தணரையும்‌, அரசதி 
காரத்துள்‌ : முறைசெய்து காப்பாற்று மன்னவன்‌ 
மக்கட்கு இறை என்று வைக்கப்படும்‌ * என்ற விடத்து 
அரசரையும்‌ வாழ்த்தியது காண்க. வைதிக நெறியிலே 
அத்தசைய உலக நன்மையின்பொருட்டு நெருப்பில்‌ 
இறைவனையும்‌ அவன்‌ பரிவார தேவதைகளையும்‌ வழி 
பட்டு வேள்விசெய்யவுஞ்‌, சைவ நெறியிலே சிவபெரு 
மானுக்குரிய பரிவார தேவதைகட்குப்‌ பூசனை இயற்ற 
வும்‌ கடமைப்பட்டவர்களாதலின்‌ அவர்கள்‌ வாழ்த்தக்‌ 
பட்டனர்‌. உலகத்தை ஆளுகின்ற எவனும்‌ மன்னவன்‌ 
ஆதல்போல அழகிய தண்ணருளுடன்‌ பிறர்‌ ஈன்மை 
யின்‌ பொருட்டு இருநெறியிலுங்‌ கடவுள்‌ வழிபாடு 
. செய்யும்‌ எம்மரபினரும்‌ அந்தணரே ஆவர்‌. பிறப்பி 
னால்‌ அந்தணர்‌ என்பவரைப்பற்றி யாதும்‌ தேவாரச்‌ 
துட்‌ கூறப்பட்டதாக எண்ண இடமில்லை. தேவாரம்‌ 


௧௯௬௦ திருஞானசம்பந்த சுவ்மிகள்‌ சரித்திரம்‌ 


முழுவதிலூம்‌ சாதி வேற்றுமையைப்‌ பற்றிய வீவகாரம்‌ யாது 
மில்லை. * ஞால நின்புகழே”? என்பது நோக்கத்‌ தக்கது. 
இனி விண்ணவரை வாழ்த்தியது, விண்ணவர்கள்‌ 
இறைவனது கட்டளைப்படி வழிநின்று உலூனர்‌ வழி 
பாடேற்று அவர்கட்கு நன்மை செய்யுங்‌ கடப்பா 
டுடையராதலா லென்க. தூய வழிபாடியற்றும்‌ மக்‌ 
களுக்கு. ப்‌ பசுவினில்‌ தோன்றும்‌ ஐந்து பொருளும்‌ 
வழிபாட்டிற்குப்‌ பயன்படுதலாற்‌ பசுக்கூட்டத் தினைப்‌ 
பிள்ளையார்‌ வாழ்த்தினரென்க. உயிர்களைக்‌ கட்வு 
ளுடைய திருவருட்கு உரிமை பெறுவண்ணக்‌ கடுக்குந்‌ 
இயனயாவும்‌ மேற்படா தொழிக என்பார்‌, ' ஆழ்க 
இயதெல்லாம்‌ ' என்றார்‌. உலகமெங்குஞ்‌ சிவகாமமே 
பரவவேண்டுமென்றது திருவைந்தெழுத்தின்‌ உண்‌ 
மைக்கருத்தாகிய முப்பொருள்‌ உண்மையை யாவரும்‌ 
அறிந்துப்யவேண்டுமென்ற கருத்தாலென்க. அதுவே 
துயர்‌ தீர்க்கவல்லதாகலின்‌ *வையகமுந்‌ துயர்‌ தீர்க? 
என்று முதற்‌ நிருப்பாட்டினை முடித்தருளினார்‌. 


இரண்டாம்‌ பாட்டினுள்‌, கடவுள்‌ காண்பதற்கு 
அரியவராயினும்‌ அன்பர்களுக்குத்‌ தோன்றியருஞவ 
ரென்பத: குறிக்கப்பட்டது. உலகத்தோற்ற ஓஒடுக்கத்‌ 
இிற்குக்‌ காரணமாகிய நெருப்பின்‌ அடையாளமாக 
உடையரென்பார்‌ அங்கை யெரியரென்றும்‌, அறத்‌ 
தையே நிலைக்களமாக உடையரென்பார்‌, அதற்கறி 
குறியாகிய ஏறுகந்‌ தேறுவரென்றும்‌, அடைக்கலம்‌ 
புகுந்தோரைக்‌ காப்பவர்‌ என்பார்‌, ஈஞ்சடக்கிய கண்‌ 
டமுங்‌ கரிய ரென்றும்‌, எல்லாம்‌ ஓடுங்கிய காலத்துத்‌ 
தாமே தனித்து நிற்றலின்‌ * காடுறைவாழ்க்கையர்‌ ” 
என்றும்‌ அருளிச்‌ செய்தார்‌. இனிப்‌ பெரியரென்றது 
கருணையினாலே இவற்றையெல்லாம்‌ ஆன்மாக்களின்‌ ; 
பொருட்டுச்‌ செய்தாலும்‌ தம்பொருட்டு ஒன்றையும்‌ 


பாண்டியநாட்டில்‌ சமணரை வென்றது ௧௬௧ 


வேண்டாத பெருந்தகையார்‌ என்பதைக்‌ குறிப்ப 
தற்கே. உலகத்தின்‌ வேறாக நிற்கும்‌ அவர்‌ நிலையை 
ஒருவரும்‌ அறிஒலாராதலின்‌ :' ஆரறிவார்‌ அவர்‌ பெற்‌ 
யே: என்றனர்‌. 

இனி, அன்பர்கட்கு அருள்செய்தற்‌ பொருட்டு 
அங்கையில்‌ அனலேந்தியும்‌ திருமால்‌ விடையாகத்‌ 
தோன்றியகாலை அவர்மீது எழுந்தருளியும்‌ விண்ண 
வரைக்‌ காத்தற்‌ பொருட்டு ஆலம்‌ அமுதாகச்‌ கொண்‌ 
டும்‌, திருடனம்‌ அன்பர்கீகுக்‌ காட்டற்பொருட்டுத்‌ 
தில்லைவன த்தில்‌ ஆடியும்‌ அன்பர்கட்குப்‌ புலஎனாவதோர்‌ 
இருமேனி கொண்டபோதிலும்‌ அவர்க்குப்‌ பூதங்கள்‌ 
யாவும்‌, அண்டங்கள்‌ யாவும்‌, பல்லுயிரும்‌ வடிவங்க 
ளாதலின்‌, பிறரால்‌ : அளவிட்டறியப்படாததோர்‌ 
பெருவடி.வினர்‌ என்பார்‌ 'பெரியர்‌ யார்‌ அறிவார்‌ 
அவர்‌ பெற்றியே ” என்றாரென்றலுமொன்று. 


மூன்றாவது பாசுரத்துள்‌, பராசத்தியின்‌ பெரு 
மையை விளக்குவதாய்‌ மலநீக்கத்தில்‌ விளங்குந்‌ இரு 
வருட்‌ பேற்றிற்கு அறிகுறியாகிய இருநீற்றினை நறு 
மணப்‌ பொருளாகத்‌ திருமேனியில்‌ அணிவார்‌ என்ற 
மையானும்‌, தந்‌ைத தாய்‌ இலர்‌ £ என்றமையானும்‌, 
எவற்றையும்‌ தம்மகத்‌ தடக்கத்‌ தாம்‌ ஒன்றிலும்‌ 
அடங்காது தோற்றக்‌ கேடுகளில்லாதவாய்‌ இருப்ப 
ரென்பது பெறப்பட்டு வீட்டின்பச்தைக்‌ கொடுக்க 
வல்லவர்‌ அவரே என்பதை அறிவுறுத்தியவாறுகாண்க. 
இதனால்‌ * அந்தமும்‌ ஆதியும்‌ அவரே ' என்பது விளக்‌ 
கப்பட்டது. முன்னைச்‌ .செய்யுளுட்‌ போகமருளுவதும்‌ - 
ஈண்டு முத்தி யளிப்பதும்‌ சட்டப்பட்டது. வீடடை 
வார்க்கும்‌ ௮வர்‌ தன்மை முற்றிலும்‌ அறியவொண்ணாத 
காகலின்‌ : எந்தையார்‌ அவர்‌ எவ்வகையார்‌ கொலோ?” 
என்றனர்‌. 

சம்‌-11 


௧௬௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


இறைவன்‌ போகமும்‌, வீடும்‌, உயிர்கட்கு அளிக்கு 
முறையும்‌ வெவ்வேறு நிலையினர்கீகு அவரவர்‌ கருதிய 
பொருளாய்த்‌ தோன்றும்‌ ௮வன்‌ மாட்சிமையும்‌ அளவி 
லடங்கா) ஆகலின்‌ அவற்றைப்‌ பற்றிச்‌ சிற்றுயிர்கள்‌ 
ஆராய்ச்சிசெய்யுந்‌ தகையரல்லர்‌. அவன்‌ பெருந்தன்‌ 
மையும்‌ அவன்‌ அருளும்‌ வண்ணமும்‌ அவனுடைய இரு 
வடிக்‌ கமலங்களை வழிபட்டு அவன்‌ அருளாலும்‌ அறி 
ஞர்‌ வாயிலாகவும்‌ உணரப்பெறின்‌ வினை நீக்கமும்‌ 
எண்ணிய கருத்து நிறைவேற்றமும்‌ மக்களடைவார்‌ 
என்பதை நான்காவது இருப்பாகுரத்துட்‌ குறிப்பிற்‌ 
தார. 


சிற்றுயிர்கள்‌ அனுமான வாயிலாகவும்‌ உதாரண 
வாயிலாகவும்‌ இறைவனை .அறிய முயலவேண்டுவ 
இல்லை. அங்ஙனம்‌ அறிதலும்‌ இயலாதகாரியம்‌. அவன்‌ 
உண்மை அன்பருக்கு அனுபவப்‌ பொருளாய்‌ அ௮ண்டதி 
இனும்‌ பிண்டத்தினுங்‌ கலந்து பேரொளியாய்‌ விளங்கு 
தலின்‌ அவனே யாவற்றிற்கும்‌ ஆதாரமென்று மனம்‌ 
பற்றி மெய்யன்பு செய்த விடத்து எத்துன்பமும்‌ நீங்கி 
வேண்டுவனவெல்லாம்‌. பெறுதல்‌ தண்ணமென்பதை 
ஐந்தாவது திருப்பாசுரத்துட்‌ குறிப்பித்தார்‌. உயிர்‌ 
௧௯ உய்விததற்‌ பொருட்டே ஐந்தொழிலாகிய இரு£ட 
னம்‌ ஆடியும்‌, கூற்றத்தை உதைத்து அறியா வாழ்‌ 
. வளித்தும்‌, அருள்‌ நூல்கள்‌ ஈந்தும்‌ இறைவன்‌ கரணை 
காட்டின ரென்பதை அறிவுறுக்கு முகத்தான்‌ தம்புகழ்‌ 
காட்ட அவற்றைச்‌ செய்திலனென்று ஆறுவது இருப்‌ 
பாசுரத்துட்‌ குறிப்பித்தார்‌. 


கழிபேரன்பிற்கு எடுத்துக்‌ காட்டாகச்‌ சண்டேசுர 
நாயனார்‌ திருவருள்பெற்ற விதத்தை ஏழாவது திருப்‌ 


பாண்டியகாட்டில்‌ சமணரை வென்றது ௧௬௩ 


பாசுரத்துட்‌ குறிப்பித்தரர்‌. அவர்‌ அருஞ்செயல்‌ வல்‌ 
வினை யாதலின்‌, மெல்வினைவழி நடக்கும்‌ உலகத்தின 
ரும்‌ அவனை வணங்கி உய்யலாம்‌ என்பதை உணர்த்து 
வான்‌ சூதமுனிவர்‌ கூறிய புராண வரலாற்றினை எட்‌ 
டாக்‌ இருப்பாசுரத்துள்‌ தழுவிக்‌ கொண்டனர்‌. இணி, 
- தேவர்களுட்‌ சிறந்த இருமாலுஞ்‌ சவபெழமானை வி 
பட்டுச்‌ சக்கரம்‌ பெற்றதை எடுத்துரைத்து விண்ண 
வர்க்குப்‌ போகம்‌ ௮ழுளஞுபவனும்‌ இறைவனே என்‌.று 
ஓன்பதார்‌ இதிரப்பாசுரத்துட்‌ குறிப்பித்தார்‌. விண்ண 
வர்க்கும்‌ நிலைய மையை யுணர்தீ்தி ஆட்கொள்ளும்‌ 
முழுமுதலென்பார்‌ பத்தாந்‌ திடுப்பாசுரத்தினுள்‌ மால 
யன்‌ மூதலிய தேவர்‌ அமுதுண்பான்‌ இறைவன்‌ ஆல 
முண்டமை எடுத்து இயம்பினார்‌. பதினோராந்‌ இருப்‌ 
பாட்டினுட்‌ செந்தமிழ்க்கலைக்‌ கழகத்தினை முன்னாள்‌ 
இறைவன்‌ மதுரையில்‌ நிலைநாட்டிக்‌ கல்வியின்‌ பயன்‌ 
கடவுள்வ/நிபா டென்று அறிவுறுத்‌ ய தூஉம்‌, இருப்‌ 
பாசுரம்‌ பாடிய காலத்திலே சமணர்விட்ட ஏடு நீரோடு 
- கழியவிடுத்து, சவனடிப்‌ பேரன்பே யாவருங்‌ கடைப்‌ 
பிடிக்க வேண்டுடூமன்று வற்புறுத்தி யருளினமையுங் 
குறிப்பித்தனர்‌. பன்னிரண்டாந்‌ திரப்பாசுரத்துட்‌ 
பாசுரம்‌ வல்லார்கள்‌ வானோ ரலகாளவும்‌ வல்லே 
யென்று பதிகப்‌ பயன்‌ கூறி யருளினர்‌. 


திருமுகப்‌ பாசுரம்‌ சிவஞானபோதச்‌ சூத்திரம்‌ 
“போலப்‌ பன்னிரண்டு இருப்பாட்டுடைலா௦ காண்க. 


_ திருமுகப்‌ பாசுரத்தின்‌ மாதற்‌ பாட்டில்‌ : வேந்தன்‌ 
ஓங்குக”: என்று பாடியருளினமையால்‌ பாண்டியனது 
கூன்‌ நிமிர்ந்ததை ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ தன்னைப்‌ போற்‌ 
றிய மன்னவனாகிய அகஈபாயனது செங்கோலுக்கு 
உவமை கூறினர்‌. 


௧௬௪ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


எம்பிரான்‌ சிவனே மெல்லாப்‌ 
பொருளுமென்‌ ஜெழுது மேட்டில்‌ 
தம்பீரா னருளரல்‌ வேந்தன்‌ 
றன்னைமுன்‌ ஜேங்கப்‌ பாட 
அம்புய மலராள்‌ மார்பன்‌ 
அகபாய ஸளென்னுஷஞ்‌ சர்த்திச்‌ 
செம்பியன்‌ செங்கோ லென்னத்‌ 
தென்னன்‌ கூன்கிமிர்ந்த தன்றே. 


அநபாய மன்னன்‌ சமணர்‌ நாலின்‌ சார்பினீங்கிச்‌ 
சேக்கிமாரது மதிரிரம்பிய உரையால்‌ சைவப்‌ பெரு 
மக்கள்‌ சரித்திரங்‌ கேட்கத்‌ தொடங்கும்‌ மனகேர்மை 
பெற்றது எண்டு நினைவிற்கு வழுகிறது. சமணர்‌ ஏடு 
எவ்வாறு கடலை கோக்கி யோடியதோ அவ்வாறே 
பிள்ளாயாரது திருவேடு நதியின்‌ மூலத்தை கோக்க 
விரைந்து சென்று பின்னுமோர்‌ திழுப்பதிகத்தால்‌ நிலை 
பெற்‌ றெடுக்கப்பட்டமை யாவர்க்குந்‌ இருவருளின்மை 
யின்‌ இழிபும்‌ தஇிருவடளுண்மையின்‌ உயர்வும்‌ 
உள்ளங்கை நெல்லிபோல்‌ விளக்கனமை காண்க. 
மூழுமுதற்‌ கடவுள்‌ சிவபெருமானே “ஏன்பதையும்‌ 
அவரே ஓப்பற்ற பேரருட்‌ டலைவர்‌ என்பதையும்‌ - 
இவ்வருஞ்செயல்‌ விளக்கிற்று. 


அரசன்‌ சமணரைக்‌ கழுவிலிடும்படி கட்டசையிட்‌ 
டது அவர்களது தீய ஒழுக்கத்திற்கும்‌ தண்டனையாக 
அதனைக்‌ கருதியமையாலே யன்றி அன்னோர்‌ தோல்வீ 
எய்தியதற்காக அன்று. “முன்னமே பிள்ளையார்‌ 
பால்‌ அனுசித முற்றச்செய்தார்‌......... மூறைசெய்க £ 
என்றமையால்‌ ௮ஃ௫ அறியற்பாலது. சமண முனிவர்‌ 
நீதிநெறி நின்று வாது இயற்றுதலைவிட்டுப்‌ பிள்‌ளாயா 
ரையும்‌ அவரது அடியாரையுக்‌ திருமடத்தில்‌ தீக்‌. 
கொளுவுதலாலே அச்சுறுத்தி ஒட்டக்‌ கருதியதும்‌ 


பாண்டியநாட்டில்‌ சமணரை வென்றது ௧௬௫ 


அரசனை வஞ்சித்து .மந்திரத்தாலன்றி கேராகத்‌ திக்‌ 
கொளுவியதும்‌, வெப்புகோய்‌ நீக்க முயன்‌ றகாலை இரு 
திறத்தாரையுக்‌ தீர்க்கச்‌ சொல்லிப்‌ பிள்‌காயார்‌ தீர்த்‌ 
தாலும்‌ தாங்களுந்‌ இர்த்ததாக அரசன்‌ பொய்‌ பூகல 
வேண்டுமென்று விரும்பியதும்‌, பிள்‌௯யாரோடு இடு 
மூறை வாதுசெய்து தோற்றபின்னுஞ்‌ செழ்றமிகுந்து 
கழுவேறுவதாக ஓட்டி வீணாக மூன்ரும்‌ வாதிற்கு 
அழைத்ததும்‌, அரசன்‌ எச்சரிக்கை கூறியும்‌ அதனைப்‌ 
பொருட்படுத்தாது மூன்ருவது புனல்வாது செய்த 
தும்‌, உண்மை உணர்ந்த காலையுஞ்‌ சைவகெறியினை க்‌ 
கடைப்பிடிக்க முயலாது உயிர்விடக்‌ கருதியநும்‌, பிற 
வும்‌, அவர்கள்‌ இற்றுயிர்க்கும்‌ அணுவளவுந்‌ தீங்கு 
செய்தல்‌ கூடாதென்ற தஞ்‌ சமயக்‌ கொள்கையும்‌ 
மறந்து ஒரு சமயத்தையும்‌ கைப்பற்றாது ஈல்லொழுக்‌ 
கமும்‌ இழந்து தீகெறியிற்‌ றலைநின்றனரென்று காட்டு 
இன்றன. ஆதலால்‌, பாதகத்தன்மை எய்திய அவர்கள்‌ 
மேலுந்‌ தங்கழையாமற்‌ பொருட்டுக்‌ கொலைத்‌ தண்‌ 
டத்திற்கு கீரியோராயினார்கள்‌. ' கொலையிற்கொடி 
யாரை வேந்தொறுத்தல்‌ பைங்கூழ்‌ களை கட்டதஜஷனோடு 
நேர்‌ ? என்றபடி. பயிர்கட்குக்‌ கெடுதியில்லாதபடி. களை 
யெடுத்தல்‌ போலக்‌ குடிகட்குத்‌ தஇீங்குவிளைக்கா வண்‌ 
ணம்‌ அவர்களை அரசன்‌ அக்காலத்து முறைப்படி 
தண்டித்தனன்‌. ரிெவனடிப்‌ பேரன்பர்கள்‌ எக்குற்றத்‌ 
தைப்‌ பொறுப்பினும்‌ இறைவனடியார்க்கு இழைத்த 
இங்கைப்‌ பொறுக்க மாட்டாராதலின்‌ பிள்ளையாரும்‌ 
அவர்களுக்கு விதித்த தண்டனையை விலக்கா தொஜழிர்‌ 
தனர்‌. பிள்ளையார்‌ சவெபெருமானது திருவுள்ளக்‌ 
குறிப்பின்‌ வ)றியே நிற்பவர்‌. சமணரொடு வாதுபுரிய 
மூயன்றகாலைத்‌ திரவாலவாயுட்‌ சென்று இறைவர.நு 
இருவுள்ளக்‌ குறிப்பினை அறிந்தே வாதுசெய்யத்‌ 


௧௬௬ இருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


தொடங்கினர்‌. பிள்ளையார்‌ மதுரைக்கு வருவதற்கு 
மான்னும்‌ பின்னும்‌ சமணர்கள்‌ இழைத்த பலவகை 
யான வஞ்சனைகட்கு அவர்கள்‌ வாயினாலேயே தமக்‌ 
குரிய தண்டத்தை விதித்துக்‌ கொள்ளும்படி. கேர்ந்த 
மையால்‌, அச்‌ சமணர்‌ தமது கொடிய மனகிலை மாறி 
இன் னொரு பிறவியிலாவது அ௮றகெறி கடைப்பிடித்தற்‌ 
ஒக்‌ கொலைத்தண்டம்‌ ஒருதலையாக வேண்டுமென்பது 
இறைவரது இருவுள்ளக்‌ குறிப்புப்‌ போலும்‌. அள 
லிறந்த மானத்தையே பற்றுக்கோடாகக்‌ கொண்ட 
சாணர்‌, தாமே' கழுவேறினாரென்று கேட்கப்‌ படுத 
லால்‌, உயிரோடிருப்பின்‌ தம்‌ மதப்பற்று என்னும்‌ 
பிர்தங்கொண்டு தோல்வியுற்ற காலையும்‌ தம்‌ மதம்‌ 
நிறுவுதற்குச்‌ சூழ்ச்சிகள்‌ செய்து திங்கிழைதீதல்‌ கூடு 
மென்றே தெரிகின்றது. அந்நிலையில்‌ உள்ள உயிர்க 
ளின்‌ மனநிலை கடுந்தண்டத்தினாலேதான்‌ மாறுதல்‌ 
அடையும்‌. அங்கனம்‌ மாறுதலடைந்தாற்றுன்‌ அவ்‌ 
வயிர்கள்‌ மற்றொரு பிறவியிலாவது அறதெறிக்கு 
"மீஞம்‌. ஆதலின்‌ இறைவர்‌ அனைய தண்டனையை 
அச்‌ சம்ணருக்கு விதித்தனர்‌ போலும்‌. உலகத்திலே 
மக்கள்‌ - பெரு கோயினாலும்‌, இடி விழுதன்‌ முதலிய 
எதிர்பாராத இடையூறுகளாலுங்‌ கழிபெருக்‌ துன்பம்‌ 
எய்துவதும்‌, மரக்கலத்திற்‌ சென்றோர்‌ பலர்‌ ஒருங்கு 
மாய்தலும்‌, எரிமலைகளிலிருந்து கற்கஞருகக்‌ கரைக்‌ 
தோடும்‌ வெள்ளத்திலே பல ஊர்கள்‌ அமிழ்ந்து மாய்‌ 
வதும்‌ ஆங்காங்குள்ள மன்பதைப்‌ பகுஇிகளின்‌ வினைப்‌ 
பயனே என்பது உண்மை நாலார்‌ கொள்கை. அவர 
வர்‌ செய்த விளைக்குத்தக்க பயனை இறைவன்‌ கொடுப்‌ 
பது குற்றமாகாது; ஓருயிரையும்‌ வருத்துவது கடவு 
ளுக்கு விருப்பமில்லை யென்பது தெளிவு. ' உலகத்தில்‌ 
நிகமும்‌ யாவும்‌ கடவுளது ஆணையின்படியே நடக்கின்‌ 
றன்‌ வென்பதுந்‌ தெளிவு. ஆதலால்‌ கேறிடும்‌ இடும்‌ 


பாண்டியநாட்டில்‌ சமணரை வென்றது ௧௬௭ 


பைகள்‌ உயிர்களது இவினையின்‌ பயன்களே. வினைக்‌ 
குத்தக்க பயன்‌ கொடுக்கும்‌ அதிகாரம்‌ இறைவலுக்‌ 
குரிக்தாதலால்‌, மக்கள்‌ ஒருவர்க்கொருவர்‌ தீங்கு 
விள த்தல்‌ ஆகாது. மக்களுள்‌ அரசர்‌ முதலாயிலோர்‌ 
கு.ற்றவாளிகட்குத்‌ தண்டம்‌ விதித்தல்‌ பொது ஈன்மை 
யைக்‌ கருதுங்‌ கடமை அவருக்கு உண்மையினாலென்க. 
இச்‌ சரித்திரத்தில்‌, அரசன்‌ முறை செய்தமையாலும்‌, 
இறைவர்‌ திருவுள்ளக்‌ குறிப்பும்‌ ௮ஃது ஆதலாலும்‌, 
அடியார்க்‌ இழைத்த பெருந்திங்கைச்‌ சிவஞானிகள்‌ 
-பொறுக்கமாட்டாராதலாலுந்‌ திருஞான சம்பந்தர்‌ 
அவனைத்‌ தடுத்திலர்‌. 

கழுவேற்றுதல்‌ கொடிய முறையோ, பன்முறை 
யோ என்ற ஆராய்ச்சியைத்‌ திருஞானசம்பந்தர்‌ மேற்‌ 
கொள்ளவில்லை. அத்தகைய அரசியல்‌ முறைகளை ஆய்‌ 
தற்கு எப்பொழுதும்‌ பரமே பார்த்திருக்கும்‌ பேரன்பர்‌ 
தமது கருத்தினச்‌ செலுத்தமாட்டார்‌. திருஞான சம்‌ 
பந்தப்‌ பெருமான்‌ அரசியன்‌ முறையை உலகத்திற்குப்‌ 
போதிக்க வரவில்லை. "பிற நாட்டிலும்‌, சமயத்‌ தலை 
வர்கள்‌ அரசாங்கச்‌ செய்திகளில்‌ தமது கவனத்தைச்‌ 
செலுத்தவில்லை யென்பது தெளிவு. உதாரணமாகச்‌ 
சிலுவையிலறைதல்‌ கொடுக்‌ தண்ட.ம்‌ என்று கஇிறிழ்து 
நாதர்‌ ௮வர்‌ காலத்து மக்களுக்குப்‌ போதிக்கவில்லை. 
இருஞானசம்பந்தப்‌ பெருமானும்‌ சைவத்‌ திருநெறியை 
உலகெங்கும்‌ பரவச்‌ செய்வதிலும்‌, பேரன்பினால்‌ கட 
வுல நகினைந்துருகிப்‌ பேரின்பம்‌ நுகர்வதிலும்‌, இறை 
வன்‌ திருவருட்டிறத்தைப்‌ பாராட்டுவதிலும்‌ சமது இரு 
வள்ளம்‌ செல்லும்‌ இயல்பினரா யிருந்தமையால்‌ அர 
சியன்முறை முதலிய உலகச்‌ செய்திகளில்‌ தமது கழு.த்‌ 
தைச்‌ செலுத்தி இது தக்க தண்டமென்றும்‌ தகாத 
தண்டமென்றும்‌ ஆராய்ந்துரைத்திலர்‌ என்க. இது 
நிற்க, 


௧௬௮ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


பரண்டிய௰ மன்னன்‌ திரு$ீ றணியவே மன்ன 
னெப்படி. மன்னுயி ரப்படி ' என்றபடி அவன்‌ குடிகள்‌ 
யாவரும்‌ தஇிழுநீ றணிந்து சைவர்க ளாயினர்‌. ஆசிரியர்‌ 
சேக்கிழார்‌ எங்கும்‌ வேத நீதியாயிற்று என்றது, சிவ' 
பெருமானை முழுமுதற்‌ கடவுளாகக்‌ கொண்டு அவரை 
யும்‌ அவர்‌ பரிவார தேவர்களையும்‌ பயன்‌ கருதி வேள்வி 
யினால்‌ வ.நரிபடும்‌ பொதுமுறை நாடெங்கும்‌ பரவிய 
தென்பதையே குறிக்கும்‌. அவ்வா றன்றெனின்‌, 
அரன்‌ நாமமே சூழ்க” என்றதற்கு முரணாகும்‌. 
யாவற்றையும்‌ படைத்‌ திக்கும்‌ முதல்வனது உண்மை ' 
யைச்‌ சமண்சமயம்‌ மறைத்திருந்தமையால்‌ அதனை 
அமணிழுள்‌ என்றார்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌. எல்லாம்‌ 
இருவருட்செயலினாலே நிகழ்ந்தமையால்‌ யாவரும்‌ இரு 
வாலவாயிற்‌ சென்று இறைவனை வழிபட்டார்கள்‌. 
தமக்கு ஒரு புகழையுங்‌ கருதாது திருவருள்வழி:நின்றா 
ராதலின்‌, இறைவனது இருவிளையாட்டினை நினைப்பதே 
நியமமென்று புகலி மன்னர்‌ இன்றமிழ்ப்‌ பதிகம்‌ பாடி 
னார்‌. சமணர்களால்‌ வந்த இடையூற்றிற்கு அஞ்ச 
வேண்டா மென்று முன்னேயே இறைவன்‌ குறிப்பித்த 
தாகப்‌ புகலிமன்னர்‌ கருதினமை *ஐயனே அடிய 
னேனை அஞ்சலென்‌ றழுளவல்ல மெய்யனே” என்றமை 
யால்‌ இனிது விளங்கும்‌. திருஞானசம்பந்தப்‌ பெரு 
மான்‌ மதுரைக்கு எழுந்தடுளினமையால்‌, பிறவிப்‌ பிணி 
யும்‌ வெப்பு கோயும்‌ ஓழியப்பெற்‌ றுண்மைகண்ட மன்‌ 
னன்‌ கடவு நோக்க, : இன்னருட்‌. பிள்ளையாரைத்‌ 
தந்தனை £ என்று வழுத்துவதும்‌ இயல்பே. திருவால 
வாயிற்‌ பாடிய திருவியமகத்திற்‌ பாணபத்திரற்கு 
அருள்‌ புரிந்தமை பிள்ளையார்‌ முறித்தருளினதாகச்‌ 
சுவாமி வேதாசலம்‌ முதலிய அறிஞர்‌ செய்த தற்கால 
ஆராய்ச்சியாற்‌ புலனாதலின்‌, 


ககர 


பாண்டியகாட்டில்‌ சமணரை வென்றது ௧௬௯ 


இருவிய மகத்தி னுள்ளும்‌ 
இருநீல கண்டப்‌ பாணர்க்‌ 
கருளிய இறமும்‌ போற்றி 
யவரொடு 'மளவ எாவித்‌ 
தெருளுடைத்‌ தொண்டர்‌ சூழ்ந்த 
திருத்தொண்டி. னுண்மை கோக்க 
யிருள்கெட மண்ணில்‌ வந்தா 
ரினிதமர்க்‌ திருந்தா ரன்‌ ற. 
என்பாழுமுளர்‌. என்னை 7 பாட்டின்கண்‌ திருநீலகண்‌ 
ட௨ப்பாணர்க்‌ கருளிய திறமும்‌ போற்றி என்ற வாக்கி 
யங்‌ காணப்படுதலால்‌, விரிவஞ்சி அவ்‌ வாராய்ச்சியை 
ஈண்டு விரித்திலம்‌. 


சமண சமயம்‌ நிலைபெறாமையால்‌ சமணரது பா, 


: பள்ளி முதலியனவும்‌ நிலைபெறாமலொழிந்தல. ௮கீ்‌ 


காலத்தில்‌, இக்காலம்போலத்‌ தந்தி, தபால்‌ முதலியன 
இல்லாமை சிவபாதவிருதயர்‌ மதுரைக்கு வந்தே தமது 
அருட்புதல்வந்‌ செய்தியை அறிந்தனர்‌ என்பதால்‌ 
இனிது விளங்கும்‌: 


இருவிராமேச்சுரத்திலே இராமன்‌ இராவணனைக்‌ 
கொன்ற பெரும்பாதகத்தை நீக்கவேண்டிச்‌ சிவபெரு 
மானை வழமிபட்டனன்‌ என்றமையால்‌, போரில்‌ நிகழ்ந்த 
கொலையும்‌ பாதகமா மென்பதும்‌, தற்காப்பின்‌ 


. பொருட்டுச்‌ செய்த கொலைப்பாதகம்‌ நீங்கச்‌ சிவபெரு 


மானை வழிபடுதல்‌ இன்றியமையாத தென்பதும்‌: ௮க்‌ 
காலத்திலேயே கருதப்பட்டன வென்று அறிகின்றோம்‌. 
இந்திரன்‌ விருத்திராசுரனைக்‌ கொன்ற பாதகம்‌ 
போகும்‌ வண்ணந்‌ 'இழுவாலவாயிற்‌ சிவபெருமானை 
வணங்கிய சரித்திரமுங்‌ காண்க. சேதுவின்‌ கடற்கரையி 
லிருந்தே திருக்கோணமலை, திருக்கேதீச்சரம்‌ என்னும்‌ 


௧௪௦ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


ஈழமண்டலத்‌ தலங்களைப்‌ பாடியதாகத்‌ தோன்று 
இறது. பாண்டிய நாட்டினை விட்டுச்‌ சோழகாட்டிற்‌ 
குப்‌ புறப்படுங்காலைத்‌ தமது பிரிவாற்றாக மன்னர்‌, 
அரசியார்‌, மந்திரியார்‌ மூவரையுந்‌ தேற்றுதம்குப்‌ ' 
புகலி மன்னர்‌ தக்க காரணம்‌ உரைத்தமை காண்க. 
அம்மூவருஞ்‌ சிவகநெறியை இடையூறு நிகழாவண்ணம்‌ 
பாதுகாத்துப்‌ பாண்டி நாட்டிலே அதனை வளரச்செய்‌ 
வது அவர்‌ கடமையாதலை எடுத்துரைத்தனர்‌. அதனால்‌, 
பொது நிலையில்‌ நிற்பவர்கள்‌ எக்காலத்துக்‌ த்ம்‌ கடமை 
களை எக்காரணம்‌ பற்றியும்‌ - கைவிடப்படாது என்‌ மறி . 
யற்பாலது. ்‌ 


௯. புத்தரை வாதில்‌ 6வன்றது 


திருஞான சம்பந்தப்பெருமான்‌ பாண்டியகாட்டினை 
விட்டகன்று முள்ளிவாய்க்கரையை அடைந்தபின்‌ 
கொள்ளம்பூதார்க்குச்‌ செல்லக்‌ கருதியபோது இடையி 
வுள்ள ஆற்றில்‌ வெள்ளம்‌ பெருகவும்‌, ஓடஞ்செலுத்து 
வோன்‌ இல்லாமல்‌ ஓடங்கள்‌ மாத்திரங்‌ கரையில்‌ கட்‌ 
டப்பட்டிருப்பவற்றைப்‌ பார்த்து விரைந்து ஞானவள்‌ 
ளலார்‌ இறைவர்‌ திருவடி தொழக்‌ கருதி ஓடங்களை 
அவிழ்க்கச்செய்து அவற்றில்‌ அடியார்களை ஏற்றிக்‌ 
*கொட்டமே கமழும்‌ கொள்ளம்பூதூர்‌' என்னுக்‌ இருப்‌ 
பதிகம்பாடி ஓடத்தை அக்கரைக்குச்‌ செலுத்திக்‌ கரை 
யேறி யடியாருடன்‌ திருக்கோயில்வாயி லடைதந்து 
மகிழ்ச்சியோடு இறைவனை வணங்கிப்‌ பணிந்து பாடி. 
னார்‌. பின்னர்ப்‌ பல பதிகளையும்‌ வணங்கி, “எரியில்‌ 
வேவாது நின்ற திருப்பதிகம்‌ பாடப்பெற்ற திருப்பதி 
யாய திருகள்ளாற்றினை யடைந்து, * பாடகமெல்லடி * 
என்னுக்‌ திருப்பதிகம்‌ பாடியருளினர்‌. அங்கு நின்றும்‌ 
புறப்பட்டுத்‌ திருத்தெளிச்சேரியை வணங்கிச்‌ சென்று 
திருப்போதிமங்கையை யடைந்து சைவர்களால்‌ 
மிகவும்‌ மங்கலமாக எதிர்கொள்ளப்பெற்றார்‌. 


சைவர்களது முழக்கத்தைக்‌ கண்டு பொருமை 
கொண்டு சாக்கியர்கள்‌ தங்கள்‌ தலைவராகிய புத்த 
நந்தி என்பானுக்கு அதனை அறிவித்தனர்‌. புத்தநந்தி 
தஞ்‌ சமயத்தாருடன்‌ சென்று பிள்ளையாருடைய 
தொண்டர்களை வாதிற்‌ கழைத்துச்‌ சின்னங்கள்‌ ஊதபம்‌: 


௧௭௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


படுவனவற்றைத்‌ தடுத்தான்‌. இதனைப்‌ பிள்ளையார்க்கு * 
அறிவித்தபொழுது பிள்ளையார்‌ அவருடன்‌ வாதுசெய்து 
அவர்கள்‌ கொள்கை பொய்யென்பதை நிறுவுவதாகக்‌ 
கூறியருளினர்‌. வாது நிகழ்வதன்முன்‌ திருப்பதிகம்‌ 
எழுதும்‌ அன்பர்‌ ஒருவர்‌ பிள்ளையார்‌ திருவாக்கனாலே 
இடிவிழுந்து புத்தன்‌ தலை உருண்டு விழும்படி சபித்த 
னர்‌. அப்போது புத்தன்‌ தலையும்‌ உடலும்‌ வேழுகப்‌ 
'போய்விடவே, புத்தர்கூட்டம்‌ அஞ்சிச்‌ சிதறுண்டு ஒடி. 
ஓழிர்தது. இதனைப்‌ பிள்ளையார்க்கு- விண்ணப்பஞ்‌ 
செய்தகாலை அவரும்‌. இறைவன்‌ - செயல்‌ அவ்வாற 
மைந்ததென்று அரகர முழக்கஞ்‌ செய்யும்படி. பணித்த 
னர்‌. அப்பொழுது அடியார்கள்‌ செய்த இருகாம 
முழக்கம்‌ வானளவும்‌ எட்டியது, 


மீண்டும்‌ புத்தர்களெல்லாருங்‌ கூடிச்‌ சாரிபுத்தன்‌ 
என்பவனை த்‌ தலைமையாகக்கொண்டு மந்திரவாத 
மின்றி மொழிவாதஞ்செய்யவேண்டு மென்றனர்‌. 
அதற்குப்‌ பிள்ளையார்‌ இசைந்து சத்திரமண்டபத்தில்‌. 
வீற்றிருந்து சாரிபுத்தனை வரவழமைத்சனரி. அப்போது 
சாரிபுத்தனும்‌ வந்து வாதஞ்‌ செய்யத்‌ தொடங்இனான்‌. 
அப்போது புத்தர்‌ சரம்‌ வீழ்வித்த அன்பர்‌, சாரிபுத்‌ 
கனை நோக்கி உங்கள்‌ தலைவனையுங்‌ கொள்கையையும்‌ 
உரைக்க என்றார்‌. அப்போது சாரிபுத்தன்‌, பல கற்‌ 
பங்களிலும்‌ பிறந்திறந்து, மக்கள்‌, தேவர்‌, ஈரகர்‌, விலங்‌ 
கென்னும்‌ காற்கதிகளிலும்‌ மாறிமாறிக்‌ கணந்தோறும்‌ 
பங்கப்பட்டுத்‌ தோன்றும்‌ அறிவு நிலையில்‌, கறந்த 
தானம்‌, தவம்‌, நன்மை, யோகம்‌ இவற்றைச்‌ செய்த 
லாரற்‌ பிறத்தலை ஓழித்தற்‌ கடமில்லாமல்‌ ஞானத்தில்‌ 
நின்று ஓழியாத பேரின்ப முத்தபெற்றவனாய்‌ யாவரும்‌ 
உய்யும்படி அறத்தைச்‌ சொன்னவன்‌ காங்கள்‌ தொழு 
இன்ற கடவுள்‌ என்றான்‌. 


புத்தரை வாதில்‌ வென்றது ௧௪௩ 


அதற்குப்‌ பிள்ளையாரின்‌ அன்பர்‌ “நும்‌ தலைவன்‌ 
பெற்ற முத்திதான்‌ யாது?” என்ருர்‌. உருவம்‌, வேதனை. 
குறிப்பு, செய்கை, ஞானம்‌ என்னும்‌ ஐவசைக்‌ கூட்ட 
மூம்‌ அழிந்துபோதலே முத்தியாமென்று பிடகத்தில்‌ 
எங்கள்‌ தலைவன்‌ உரைசெய்தான்‌ என்றனன்‌. அப்‌ 
போது அன்பர்‌ ஞானம்‌ முதலான ஐந்துகந்தமுங்‌ கெட்‌ 
டொழிந்த பின்னர்த்‌ தலைவன்‌ உளன்‌ என்று அவனுக்‌ 
குதீ திருவடிவம்‌ அமைத்துத்‌ இருவிமாச்‌ செய்தால்‌ அப்‌ 
பூசையை ஏற்றுக்கொள்வார்‌ யார்‌ என்று வினவலும்‌,. 
கந்தமாகிய வினையுடம்பு நீங்‌, எங்கோன்‌ முத்தியிற்‌ 
கலந்து இருக்கின்றான்‌ என்றனன்‌. இந்திரியங்கள்‌ 
மூதலான கருவியில்லாவிடத்து உணர்ச்சியுமில்லையே 
என்றார்‌. உறங்கினவனை வைது தாக்கினவர்களுக்கு 
வினைப்பயன்‌ வருதல்போல எங்கள்‌ தலைவனை வழிபட்‌ 
டவர்களுக்கும்‌ ஈன்மைவருமென்று மறுமொழி கூறி 
னான்‌. வழிபாடு பெறுகின்றவனுக்கு ஏற்றுக்கொள்‌ 
ளுதலும்‌, ஏற்றுக்கொள்ளாமையஞ்‌ செய்ய இயலாத: 
போ௮ அவன்‌ வி பாடு பெறுதல்‌ இல்லை என்று அன்‌ 
பர்‌ கழறினார்‌. அதற்கும்‌ ஏற்றுக்கொள்ளவும்‌ எ.திர.த்‌.3 
நீக்கவும்‌ இயலாது துயில்வோனைக்‌ கொன்றவிடத்து 
அவன்‌ உயிர்போய்க்‌ கொலைப்பாவம்‌ வருதல்போல 
எங்கள்‌ தலைவனுக்கும்‌ வழிபாடு சேருமென்ருன்‌. 
அதற்கு அன்பர்‌ தூங்குகின்றவனுக்கு அவன்‌ உடம்பி 
லுள்ள கருவிகள்‌ மாய்ந்துபோகா, உயிர்‌ நிலைத்தற்‌ 
பொருட்டு உடம்பகத்தே உள்ளன. அதுபோல ஐந்து 
வகைக்‌ கந்தமும்‌ ஓழிந்துபோகா. உமது கடவுளுக்கு: 
நிலைத்திருத்தல்‌ வேண்டும்‌. அங்ஙவனமாயின்‌' ஐவகைக. 
கந்தத்தின்‌ தொடர்பு அற்று முத்தியடைந்தானென்பது 
இல்லை. ஐவகைக்‌ கந்தத்தாலெழும்‌ அறிவு கெட்டுப்‌ 
போனால்‌, முத்தியில்‌ இன்பம்‌ நுகர்தல்‌ கூடாது என்று 


௧௭௪. இழுஞாலசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


“உறவும்‌, எதிர்மாற்றங்‌ கூற இயலாது நின்ற புத்தனை 
நோக்கி, உங்கள்‌ தலைவன்‌ முத்தி யடைந்தா னென்பது 


பொய்யாய்‌ முடிந்தது என்றார்‌. 


இனி அவன்‌ எல்லாவற்றையும்‌ அறிந்து உரைத்‌ 
துப்‌ போனானென்று கூறினையே, அவன்‌ எப்படி எல்‌ 
லாம்‌ அறிந்தது அதனையுங்‌ கூறுக, பொய்யுரைத்தா 
அம்‌ அதனையு மேற்றுக்‌ கொள்ளுவோமென்று அன்பர்‌ 
வினவ, அதற்குப்‌ புத்தன்‌, உணர்வென்பது பொது 
சிறப்பு என்னும்‌ இரண்டு வகைப்படும்‌. எல்லா மரங்‌ 
களையும்‌ மரமென்று பொதுமையில்‌ அறிவது பொது 
உணர்ச்சி, ஓவ்வொரு மரமும்‌ இன்ன இன்ன மர 
மென்று அறிவது சிறப்புணர்ச்சி. விறகுக்கட்டினைத்‌ 
தொகுதியாக இட்டாலும்‌ தனித்தனியே ஓவ்வொரு 
கட்டையாக இட்டாலும்‌ அதனைத்‌ தீச்சென்றுபற்றி 
எரிதீதல்போல, அறிவும்‌, பொதுவாகவும்‌ சிறப்பாக 
வும்‌ பொருள்களைப்‌ பற்றி அறியும்‌. இவ்வாறே எல்‌ 
லாப்‌ பொருள்களையும்‌ தொகுத்தும்‌ விரிதீதும்‌ எங்கள்‌ 
மலைவன்‌ உரைத்துள்ளான்‌ என்றனர்‌. அதற்கு, அன்‌ 
பர்‌,, உணர்வுக்குத்‌ தீயினை உவமையாகக்‌ காட்டிளை, 
அறிவுக்கு வடிவம்‌ கஇடையாது; தீயினுக்கு வடிவம்‌ 
உண்டு) தீ நிகழ்காலத்திலே உள்ள பொருளைப்‌ பற்று 
மேயன்றி இறந்த காலத்திலும்‌ எதிர்‌ காலத்திலு முள்ள 
பொருள்களைப்‌ பற்றாது, அறிவு, மூன்று காலத்தி லுள்‌ 
வற்றை அறியுமாகில்‌ அது தியைப்போல்வ தன்று. 
தியினைப்போன்‌. ற அறிவினையுடைய உங்கள்‌ தலைவன்‌ 
முக்காலத்தில்‌ நடக்கும்‌ எல்லாப்‌ பொருள்களையும்‌ 
அறிந்தானென்பது, நீ கூறிய முத்திபோலப்‌ பொய்யா 
யிற்று. குறைவுபட்ட அறிவாலுரைத்த அவன்‌ நூலும்‌ 
குறைவுடையதே என்றனர்‌. 


புத்தரை வாதில்‌ வென்றது டக௭௫ 


இதனைக்‌ கேட்ட புத்தர்கள்‌ தமது கொள்கை தவ: 
றென்‌ நுணர்ந்து புகலி மன்னர்‌ தஇிருப்பாதம்‌ பணிந்து 
சைவரானார்கள்‌. : உலகிலுள்ள எல்லாப்‌. பொருள்‌ 
களும்‌ சிவ சம்பந்தமுடையன வென்பதைத்‌. தெரிக்‌ 
ுய்ந்தனர்‌. 


பின்னர்ச்‌, சண்பைவேந்தர்‌, பிற இருப்பதிகளை 
வணங்கக்‌ கருநித்‌ திருக்கடவூரின்‌. பாங்கர்‌ வந்தனர்‌. 
- அவ்வூரிலுள்ள அடியார்களா லெதிர்கொள்ளப்‌ பெற்‌ 
றுக்‌ கூற்றுதைத்த பெருமானுடைய : இருவடிகளை 
வணங்கி அங்குறையும்‌ நாளில்‌ இருகாவுக்கரசர்‌ எவ்வூரி 
லெழுந்தருளி இருக்கின்றாரென்று அடியார்களை வின 
வினர்‌. அவர்‌ இருப்பூர்துருத்தியி லிருக்கின்றார்‌ என்று 
- கேள்விப்பட்டு அவரைக்‌ காணும்‌ பெருவிருப்புடன்‌ பல 
, பதிகளையும்‌ வணங்கிக்‌ கொண்டு காவிரியின்‌ தென்‌ 
"கரையை தன்‌ இருப்பூந்துருத்திக்குச்‌ செல்வாரா 
யினர்‌. ஆண்டிரு த அப்பர்பெருமான்‌ அவரை யெதிர்‌ 
கொள்ளப்‌ புறப்பட்டுச்‌ சென்று அவரது இரு ரூத்தொண்‌ 
டர்‌ குழாத்துடீன்‌ லைந்து அவரது முத்துச்‌ சவிகையைத்‌ - 
தாங்கி வந்தனர்‌. அப்போது, அப்பர்‌ எங்குற்றார்‌ 
என்று இருஞான சம்பந்தர்‌. வினவியருள அவர்‌, . அடி 
யேன்‌ செய்த தவத்தினால்‌ நுமது சிவிகையைத்‌ தாங்கும்‌ 
'வரம்பெற்றேன்‌ என்றனர்‌. அம்மொ.ரியைக்‌ கேட்ட 
வடன்‌ ஞானசம்பந்தர்‌ அ௮ச்சங்கொண்டு சழி.றங்கி, நர்‌ 
இவ்வாறு செய்தருளுவதேன்‌ என்றுரைத்து வணங்க 
வம்‌, திருமாவுக்கரசர்‌, உமக்கு இது செய்யாது வேறு 
எது செய்யத்தகுவது என்று கூறி அவரை வ.ரிபட்டார்‌. 
இதனைக்‌ கண்ட அன்பர்‌ கூட்டதீதினர்‌. யாவரும்‌ பெரு 
மூழக்கஞ்‌ செய்தனர்‌. பின்னர்த்‌ திருஞானசம்பந்தர்‌, 
ணட தவல்‌ சென்று அங்கு வீற்றிருக்கும்‌ 
பெருமானை வணங்கிப்‌ பாடி, அப்ப மூர்திதியுடன்‌ 


௧௭௬ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


தம்கி யிருந்தபோது அவர்க்கு, அவரைப்‌ பிரிந்தபின்‌ 
நிகழ்ந்த யாவும்‌ எடுத்து இயம்பினார்‌. திருகாவுக்‌ 
கரசர்‌, திருஞானசம்பந்தரை வணங்கித்‌ திருத்தொண்‌ 
டென்னும்‌ பெரிய பயிர்‌ தழைத்‌ தோங்குதற்கு அதன ச்‌ 
சூழ்ந்த பெருவேலியாவீர்‌ என்று துதித்தனர்‌. பிள்ளை 
யார்‌, அவரைத்‌ தாமும்‌ தொழுது, மங்கையர்கீகரசியார்‌ 
குலச்சிறையார்‌ என்னுமிவர:நு தொண்டின்‌ சிறப்பினை 
எடுத்து மொழிந்தார்‌. பாண்டிய மன்னனுக்கு உயிர்‌ 
கொடுத்துத்‌ திருகீறு மளித்து அரசியார்க்கும்‌ அமைச்‌ 
சரக்கும்‌ அவர்கள்‌ அன்பிற்கேற்ப அருள்‌ புரிந்து தூய 
மறை மெறியை காட்டியது கேள்விப்பட்டுச்‌ சொல்‌ 
வேந்தர்‌ மன மஇஒழ்ந்தார்‌. அவர்‌ தொண்டைகாட்டிற்‌ 
குச்‌ சென்று திருக்காஞ்சியிலே ஏகாம்பரநாதர்‌ கழல்‌ 
பணிந்ததும்‌ பிறவுஞ்‌ செப்பினார. அவண்‌ சென்று 
இறைவனை வணங்கப்‌ புகலி மன்னர்‌ விரும்பினார்‌. 
பின்னரி, வாசசர்‌ திருவாலவாய்க்குச்‌ சென்றனர்‌. 


திருஞானசம்பந்தர்‌ அடியார்களோடு புறப்பட்டுக்‌ 
மாவிரியின்‌ வடகரையை அடைந்து, திருகெய்த்தானம்‌, 
திருவையாறு, திருப்பழனம்‌ முதலிய தலங்களை வணங்‌ 
கிப்‌ பாடி வேதிய ரெல்லாரும்‌ எஇிர்கொள்ளச்‌ 
சிர்காரியை அடைந்து, முத்துச்‌ சிவிகையினின்றும்‌ 
இறங்கித்‌ திருக்‌ கோபுரத்தைத்‌ தூரத்தே தொழுது, 
இருக்கோயில்‌ வாயிலை யடைந்து” எட்டங்கத்தினாலும்‌ 
வணங்கி எழுந்து சென்னிமேழ்‌ கைகுவிற்துப்‌ பேரன்‌ 
போடு வலம்‌ வந்து, திருத்தோணியில்‌ வீற்றிருக்கும்‌ 
மாதொரு பாகனாரது மலர்க்கழல்கக£ப்‌ பணிந்தனர்‌. 
பணிந்து தமது திருமேனியெல்லாம்‌ புளகங்கொள்ள, 
ஆனந்தக்கண்ணீர்பொழிந்து உள்ளத்தெழுகன்ற 
பேரானந்தவெள்ளத்தில்‌ இளைத்து 'உற்றுமைசேர்வது” 
என்னுந்‌ திருஇயமகம்‌ பாடி, அதனுள்‌ மதுரையில்‌ நீரின்‌” 


புத்தரை வாதில்‌ வென்றது. ௧௭௭ 


மேலே ஏடு எதிர்ந்து சென்றதை விதந்துரைத்தார்‌. 
பின்‌, திருப்பதிகம்பாடிக்‌ இருக்கடைக்காப்புச்‌ சாத்தித்‌ 
தோணியப்பர்‌ இருவருள்‌ பெற்றுத்‌ திருக்கோயில்‌ வாயி 
லையடைந்து, தந்தையாரும்‌ மற்றோரும்‌ பணிந்துடன்‌ 
செல்ல, பெண்டிர்‌ பலரும்‌ இருபுறமும்‌ வாழ்த்திசைப்‌ 
பத்‌ திருவீதி வரியே சென்று தமது இருமாளிகையை 
அடைந்தனர்‌. பின்னர்‌, திருரீலகண்டப்‌ பெரும்‌ 
பாணர்க்கும்‌ அவர்‌ வீட்டிற்குச்‌.செல்ல விடைகொடுத்‌ 
துதி தமது மாளிகையினுட்‌ புகுந்தகாலை தம்‌ தாயார்‌ 
மணிவிளக்கெடுத்து எ திர்கொள்ளப்பெற்றார்‌. அங்குச்‌ 
சிலநாள்‌ 'தங்கிக்‌ காலங்கள்தோறுந்‌ தோணியப்பரை 
அன்பர்‌ குழாதீதோடு சென்று பணிந்து பாடி. வைகனர்‌. 
பின்னர்த்‌ திருஏகம்பகாதரைச்‌ சென்று தொழக்‌ 
கருதினர்‌. 


ஓடக்கோன்‌ இல்லாமல்‌ திருவருளே துணையாக 
ஓடங்களைச்‌ * செல்லும்படி திருப்பதிகத்தினாலேயே 
பணித்தருளிய இறப்பு மிகவும்‌ வியக்கற்பாலது,. 
இந்த அற்புதத்தைக்‌ திருஞானசம்பந்தர்‌ தம்‌ பெருமை 
காட்டுதற்‌ பொருட்டுச்‌ செய்யவில்லை. திருக்கொள்ளம்‌ 
பூதூரில்‌ வீற்றிருக்குஞ்‌ சிவபெருமானை வழிபடக்‌ 
கருதிய பேரன்பினாலே அவ்வூர்கீகு விரைந்து செல்ல 
விரும்மினமையால்‌ இவ்வருஞ்செயல்‌ இயற்ற மேர்ந்‌ 
தது. சிவபெருமானே ஓடங்களைச்‌ செலுத்தும்படி. 
பிள்ளையார்‌ திருப்பதிகத்துள்‌ வேண்டிக்கொண்டனர்‌. 
இருக்கொள்ளம்பூதாரை அடந்த பின்னும்‌ சவபெரு 
மானை இவ்வருஞ்செயல்‌ தம்‌ பொருட்டு நிகழ்த்தியதற்‌ 
காக மிகவுந்‌ தாழ்ந்‌ இறைஞ்சிப்‌ போற்றினர்‌. இதனா 
“லும்‌, ஈம்‌ பரமாஇிரியர்‌ தற்போத மிழந்து சிவனடியே 


சம்‌-12 ்‌ 


௧௭௮ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


சிந்திக்கும்‌ திருஞான முடையார்‌ என்பது தெளியப்‌ 
படும்‌. “தாணுவே ஆற்றின்கண்‌ ஓடமுய்க்குக்‌ தன்மை 
யால்‌ அருள்‌ தந்த தலைவா * என்ற்து காண்க. 'அவசிய 
மில்லாது நம்‌ நாயனார்‌ அற்புதங்கள்‌ செய்வதில்லை. 
ஆற்றில்‌ ஓடுகின்ற வெள்ளத்தைப்‌ பார்த்துத்‌ தம்‌ அடி 
யார்‌ குழாங்கள்‌ அக்கரை சேரும்வரை இருபுறமுஞ்‌ 
சுவர்போல விலகி நிற்கச்‌ சொன்னாலும்‌ அது நிற்கும்‌. 
ஓடங்கள்‌ வழிப்போக்கர்கள்‌ ய! வர்க்கும்‌ பயன்படும்‌ 
படியாக நதிக்கரையிற்‌ கட்டப்பட்‌ டிருந்தமையால்‌, 
ஓடக்காரனிடம்‌ அவற்றைப்‌ பயன்படுத்துதலைப்பற்றிக்‌ 
கூறவேண்டிய அவசியம்‌ இலதாயிற்று. மேலும்‌ இறை 
வனை விரைவில்‌ வழிபடச்‌ செல்லும்‌ அன்பு மீதூரப்‌ 
பெற்ற அடியார்களுக்கு ஓடக்காரனைத்‌ தேடிக்கொண் 
டிருத்தல்‌ இயலாத தொன்றே. 


இருக்கொள்ளம்பூதாரில்‌ ஓடஞ்‌ செலுத்தியதற்கா 
கச்‌ சிவபெருமானுக்கு ஈன்றியுணர்த்தினமை போலத்‌ 
இருகள்ளாற்றிலும்‌ அத்தலப்பதிகத்தை எரியிற்‌ பசு 
மையுடன்‌ திகழச்‌ செய்ததற்காக அங்கு வீற்றிருக்கும்‌ 
பெருமானைப்‌ பரவிப்‌ போற்ற நேரிட்டது. 


இருப்பே திமங்கையின்கண்‌ புத்தர்களது கூட்டம்‌ 
வீறுற்றிருந்ததாகத்‌ தெரிகின்றது. அழிவுக்கு மூன்‌ 
அகந்தை என்றபடி புத்தகந்தியம்‌ அவன்‌ சடர்களுஞ்‌ 
சிவசின்னங்கள்‌ ஊதுவாரைத்‌ தடுத்தமையால்‌ பிள்ள 
யாரது திருப்பதிக மெழுதும்‌ அடியாரது சினத்திற்கு 
அப்‌ புத்தர்‌ தலைவன்‌ இரையானான்‌. *குணமென்னுங்‌ 
குன்றேறி நின்றார்‌ வெகுளி, கணமேயுங்‌ காத்தல்‌ 
அரிது £ என்றபடி அன்பர்களது கோபம்‌: உடனே 
பயன்‌ தரும்‌ என்பதைப்‌ புத்தனுக்கு நிகழ்ந்த கெடுதி 
யினால்‌ இனிதுணரலாம்‌. அவர்களது சொல்‌ குறித்த 


புத்தரை வாதில்‌ வென்றது ௧௭௪௯ 


பயனை உடனே பயக்குமாதலின்‌ அவர்கள்‌ நிறைமொழி 
மாந்த ரெனப்படுவர்‌. சண்டேசுர நாயனார்‌ தம்‌ தந்‌ைத 
யின்‌ தாளைத்‌ தடிந்தமைபோல எண்டும்‌ புத்த நந்தியின்‌ 
தலையைப்‌ பிள்ளையாரது தொண்டர்‌ வீழ்வித்தார்‌. 
அன்பர்கள்‌ சிவனடிப்‌ பேரன்பினால்‌ வீழுங்கப்பெற்றுத்‌ 
தற்போத மிழந்து செய்யுஞ்‌ செயல்கள்‌ அவர்களுக்கு 
வினைப்பயனைத்‌ தரமாட்டா என்பது சைவநூற்‌ 
கொள்கை, பிள்ளையாரது அன்பர்‌ செய்தது இறைவன்‌ 
விதித்த விதிபோலுமெனக்‌ கருதி இறைவனுக்கே ௮ச்‌ 
செயலை ஒப்புவித்தற்‌ பொருட்டு அர என்னுஞ்‌ சிவ 
நாமத்தை யாவரும்‌ ஓதும்படி. பிள்ளையார்‌ பணித்தனர்‌. 
தம்பொருட்டுப்‌ பிள்ளையார்‌ ஒருவரையும்‌ வெகுளாராத 
லின்‌ புத்த நந்திபால்‌ ஒரு சிறிதுங்‌ கோபங்‌ கொள்‌ 
ளாது அவனோடு வாதுசெய்யவே முற்பட்டனர்‌. புத்தர்‌ 
முதலியோர்‌ தம்‌ மதப்பற்று மிககுடையோ ரென்பது, 
தம்‌ தலைவன்‌ உயிரிழந்த. பின்னும்‌ தம்‌ சமயக்‌ கொள்‌ 
கையைப்‌ பேச்சுவாதத்தால்‌ காட்ட வேண்டுமென்று 
முூற்பட்டமையரல்‌ இனிது விளங்கும்‌. சாரிபுத்த 
னென்பானோடூ வாதும்‌ திருப்பதிகம்‌ எழுதும்‌ அன்ப 
ராலேயே நிகழ்த்தப்‌ பட்டதென்று தெறிகழது. 
இங்கே வாதஞ்‌ செய்த புத்தர்‌ * சவுத்திராந்திக மத” 
மென்னும்‌ புத்தக்‌ கொள்கையின ரென்று தெரிகின்‌ 
றது. புத்தர்‌ கால்வகைப்படுவர்‌. சிவஞானபோத 
மாபரடியத்துள்‌ ஆசிரியர்‌ சிவஞான யோஇகள்‌ நால்‌ 
வகைப்‌ பெளத்தர்களின்‌ கொள்கைகளைப்‌ பற்றிச்‌ 
சுருக்கமாகக்‌ கூறுகின்றார்‌. சவுத்திராந்திகத மதமே 
தென்னாட்டிலே மிகுதியாகப்‌ பரவியிருந்ததாகத்‌ தெரி 
கின்றது. _ ஏனையன வடநாட்டில்‌ வழங்கின போலும்‌. 
அவை யாவன :-யோகாசார மதம்‌, மாத்தியமிக மதம்‌ 
வைபாடி.க மதமென்பன., வடநாட்டுப்‌ புத்த சறித்தி 


௧௮௦ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


ரங்களிலே மகாயானம்‌. என்றும்‌, எனயானம்‌ என்றும்‌ 
இரண்டு பிரிவுகள்‌ இருப்பனவாககச்‌ கூறப்பட்டுள்ளது. 
மகாயானம்‌ என்பது வடகாட்டுச்‌ சத்திமதக்‌ கொள்கை 
களையும்‌ தழுவி நிற்பது. ஈனயரனம்‌ என்பதுதான்‌ 
தென்னாட்டில்‌ வழங்கிய சவுத்திராந்திக மதம்போலும்‌. 
சவுத்திராந்திக மதத்தைச்‌ சிவஞான இத்தி ஆசிரியரும்‌ 
விரிவாக மறுத்துள்ளனர்‌. பெரிய புராணத்துட்‌ 
கூறப்படுவதும்‌ இம்மதக்‌ கொள்கையே. இவர்களே 
உருவம்‌, வேதனை, ஞானம்‌, குறி, வாசனை என்னும்‌ 
ஐவகைப்படுங்‌ கந்தங்களின்‌ தொகுதியால்‌ யான்‌ என்‌ 
னும்‌ அறிவு தோன்றுமென்றும்‌, கந்தங்‌ கெடுமிட..த.து 
உடல்‌ இலதாம்‌ உயிரும்‌ இலதாய்ப்‌ பேர்மென்றுங்‌ 
கூறுவர்‌. இதனை உணர்தலே ஞானம்‌ என்பதும்‌, 
அந்த ஞானத்தாற்‌ பிறவி ஓழியுமென்பதும்‌ அவர்கள்‌ 
கொள்கை. அறிவுக்கு வேறாக உயிரில்லை என்பதும்‌, 
அறிவானது கணந்தோறும்‌ புதிது புதிதாகத்‌ தோன்றி 
அழியுமென்பதும்‌ புத்தர்கள்‌ யாவரும்‌ ஈம்புவன. அவர்‌ 
கள்‌ யாவர்க்கும்‌ ௮க்‌ கணபங்க வாதம்‌ பொது. :மாத்ய 
மிக' ரென்பவர்‌, தோன்றும்‌ எல்லாப்‌ பெ! ரருளும்‌ ரூனி 
யே என்னுங்‌ கொள்கையுடையவர்‌. *யோகாசாரர்‌” 
ஞானம்‌ மாத்திரம்‌ உளதென்பர்‌. :*சவுத்திராந்திகர்‌ 
புறச்‌ சமுதாயம்‌ அகச்‌ சமுதாயமென்று பொருள்கள்‌ 
இருவகைப்‌ படுமென்றும்‌, அவற்றுட்‌ புறச்‌ சமுதாயம்‌ 
நிலம்‌, நீர்‌, தீ, வளி என்பன என்றும்‌ அவ்வவற்றிற்‌ 
குரிய அணுக்களின்‌ தொகுதியால்‌ அவை தோன்றுவன 
என்றுங்‌ கூறுவர்‌. அகச்‌ சமுதாயமே ஐவகைப்படுங்‌ 
கந்தங்கள்‌. கந்தமென்றாற்‌ கூட்டமென்று பொருள்‌. 
அகத்துள்‌ தோக்றும்‌ புறப்பொருளின்‌ வடி வழும்‌ 
அவற்றின்‌ பண்பும்‌ உருவக்‌ கந்தமெனப்படும்‌. இன்ப 
மும்‌ துன்பமும்‌ வேதனைக்‌ கந்தமெனப்படும்‌. பொருள்‌ 


* 


புத்தரை வாதில்‌ வென்றது ௧௮௧ 


களைப்‌ பெயர்‌ முதலியவற்றாற்‌ பகுத்தறியும்‌ அறிவு 

- குறிக்‌ கந்தமெனப்படும்‌. பகுப்பின்றி அறிவது ஞானக்‌ 
கந்தமெனப்படும்‌., இனி, வாசனைக்‌ கந்தமென்பறு 
செய்கைக்‌ கந்தமென்றும்‌, பாவனைக்‌ கந்தமென்‌ 
அங்‌ கூறப்படும்‌. ௮து நல்வினை தீவினைகளின்‌ தொகுதி. 
புறப்பொருள்‌, ஞானத்தாலன்றி கேராக அ௮றியப்படு 
மென்பார்‌ *வைபாடி.கர்‌ '. 


பெரியபுராணத்துட்‌ கணபங்க வாதமே நன்கு 
மறுக்கப்பட்டது. திருஞானசம்பகந்தமூர்த்தி நாயனார்‌ 
காலத்திலே நடந்த வாதத்தின்‌ விரிந்த பொருளனைத்‌ 
தம்‌ ஆ9ிரியர்‌ சேக்கிழார்‌ காலத்தே ௮றியப்படா திருத்‌ 
தல்‌ கூடும்‌. வாது நிகழ்ந்த காலத்திற்‌ பேசிய வழக்கு 
களை ஒருவரும்‌ எழுதிவைத்ததாகத்‌ தெரியவில்லை. 
கதைப்‌ போக்கிற்குத்‌ தக்கபடி நடந்த வாதத்தின்‌ ஒரு 
பகுதியே புராணத்துள்‌ எடுத்து இயம்பப்பட்டது 
போலும்‌. 


இனி, திருஞானசம்பந்தருந்‌ திழுகாவுக்கரசரும்‌ 
ஒருவரை யொருவர்‌ பாராட்டி அளவளாவிய ஈட்பின்‌ 
“சிரை அளவிட்‌ டுரைத்தல்‌ அரிது. சிறந்த நட்பிற்கு 
அவர்கள்‌ எடுத்துக்காட்டாவார்களென்பது முன்னரே 
குறித்தாம்‌. இது பற்றியே, ஆசிரியர்‌ சிவஞான யோ 
கள்‌ ' சோமேசர்முதுமொழி வெண்பாவுள்‌ ஈண்பர்கள்‌ 
அளவளாவுதற்கு இவ்‌ விருபேரன்பரையுமே எடுத்துக்‌ 
காட்டியது காண்க. இருஞானசம்பந்தர்‌ சீர்காழிக்கு 
மீண்டவுடனே தம்‌ மெய்த்‌ தாய்‌ தந்‌ைதையராகிய 
தோணியப்பரையும்‌ உமையம்மையாரையுமே வணங்‌ 
கச்‌ சென்றனர்‌. கெடுகாள்‌ தோணிபுரத்தீசரைப்‌ 
பிரிந்திருந்தமையால்‌ பிள்ளையாரது அன்பு முகிழ்த்து 
விளங்கிற்று. திருரீலகண்ட யாழ்ப்பாணரும்‌ யாத்திரை 


௧௮௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


முழுவதிலும்‌ பிள்ளையாரைப்‌ பிரியாது உடன்‌ சென்றன 
ரென்பது தெரிகின்றது. திருஞானசம்பந்தர்‌ தமது 
இருமாளிகையிற்‌ சென்றபோது அவர்‌ ஒப்புயர்வற்ற 
ஏிவஞானி யாதலால்‌ அருமறைக்‌ குலத்துத்‌ தாயர்‌ 
வந்து அடி வணங்கினர்‌. அவரும்‌ திருத்தோணியில்‌ 
வீற்றிருக்கும்‌ தாயர்‌ தாள்‌ மனங்கொண்டு தொழுத 
னர்‌. இருமாளிகைக்கு வருபவர்களை மணிவிளக்‌ 
கெடுத்து எதிர்கொள்ளுதல்‌ ஓர்‌ உபசார வழக்குப்‌ 
போலும்‌. பெற்றோரும்‌ வழிபடத்தக்க நிலையில்‌ 
நின்‌.றமையால்‌, திருஞானசம்பந்தர்‌ உலகப்பற்று யாது 
மின்றி யாவரையும்‌ ஒரு தன்மையாகக்‌ கருதும்‌ 
பொது கோக்கமுடைய பெருந்தகையாரென்பது 
தெளியப்படும்‌. 


௧௦. ெதொண்டைநாட்டு அற்புதங்கள்‌ 


வெவயவையயைவ கையையும்‌ 


திருஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ தோணியப்பரிடம்‌ 
விடைபெற்றுக்கொண்டு தம்‌ அடியார்‌ குழாத்துடன்‌ 
தண்டகநாட்டிற்குப்‌ புறப்பட்டார்‌.௮வர்‌ தாதையாகிய 
- சிவபாதவிருதயரும்‌ உடன்செல்லக்‌ கருதினார்‌. அப்‌ 
போது ஆளுடைய பிள்ளையார்‌ அவரைச்‌ சீர்காழியி 
லேயே அருமறை வேள்வி இயற்றிக்கொண்டு அன்‌ 
போடு சிவபெருமானை வமிபட்டுக்கொண்டிருக்கும்படி. 
பணித்தனர்‌. அவ்வாறே வழியனுப்பி மீளுவோர்களுக்‌ 
_ கெல்லாம்‌ பிள்ளையார்‌ விடைகொடுத்து மேற்சென்று 
தில்லை மூதூரை அடைந்து கூத்தப்பெருமான்‌ திரு௩ட 
னங்‌ கண்டனர்‌. பின்னர்‌, திருத்தினைககர்‌, திருமாணி. 
குழி முதலிய திருப்ப்திகளை வணங்ூப்‌ பாடித்‌ திருப்பா 
திரிப்‌ புலியூரை உ வந்தடைந்தனர்‌. அங்கே சிவபெரு 
மாவைப்‌ பணிந்து ' முன்னரின்‌ ற முடக்கால முயற்கருள்‌ 
செய்து ? என்று தொடங்குக்‌ இருப்பதிகம்‌ பாடி யருளி 
னார்‌. அங்குநின்றும்‌ போந்து திருவடுகூர்‌, திருவக்‌ 
கரை, திரு இரும்பைமாகாளம்‌ மூதலிய தலங்களை 
வணங்கித்‌ திருவீரட்டானம்‌ அடைந்து அங்கே பூதம்‌ 
பாட மின்றாடும்‌ பெருமானைத்‌ தொழுது : குண்டைக்‌ 
குறட்பூதம்‌' என்னுந்‌ திருப்பதிகம்‌ பாடித்‌ திருவா 
மாத்தூருக்குச்‌ சென்றனர்‌. திருக்கோவலூர்‌, அறை 
யணிஙஈல்லூர்‌ முதலிய திருப்பதிகளை வணங்கித்‌ இரு 
வண்ணாமலையை அடைந்தனர்‌. திருவண்ணாமலையரனது 
சிவபெருமானது வடிவாகவே இருந்ததைக்‌ காதலாற்‌ 
-கும்பிட்டு, * உண்ணாமுலை ? என்று தொடங்குக திருப்‌ 


௧௮௪ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


பதிகம்‌ பாடி, அப்‌ பதியிற்‌ சிலகாள்‌ தங்க, ' பூவார்‌ 
மலர்கொண்டு” என்னுந்‌ திருப்பதிகம்‌ இசைத்தனர்‌. 


பின்‌, தருவோத்தாருக்குச்‌ சென்றபோது அங்கே 
அன்பர்களால்‌ மிகவுஞ்‌ சிறப்பாக எதிர்கொள்ளப்‌ 
பெற்றுத்‌ திருக்கோயிலை எய்திச்‌ சிவபெருமானைத்‌ 
தொழுது விழுந்து பணிந்தெழுந்து சொன்மாலைகளால்‌ 
துதிசெய்து அங்கே சிலகாள்‌ தங்கினர்‌. அவ்விடத்தில்‌ 
இருகதொண்டர்‌ சிவபெருமானுக்காகத்‌ தாம்‌ வைத்து 
வளர்க்கும்‌ பனை களெல்லாம்‌ ஆண்பனையாய்க்‌ காயாது 
போயின என்றும்‌, அதைக்‌ கண்டு வீணாக நீர்‌ வார்த்துப்‌ 
பயன்‌ என்‌? இவைகள்‌ காய்ப்பதற்கு. இடமுண்டோ 
என்று சில சமணம்‌ தம்மை ஈகை செய்து இமழித்‌ 
துரைத்தாரென்றும்‌ புகலிமன்னர்க்குத்‌ தெரிவித்தனர்‌. 
அப்போது அவர்பாற்‌ பரிவு கூர்ந்து ஞானவள்ளலார்‌ 
இருக்கோயிலுட்சென்று கடவுளைப்‌ பணிந்து திருப்பதி 
கம்‌ பாடி அதன்‌ தஇருக்கடைக்‌ காப்பதனில்‌ குரும்பை 
ஆண்பனையின்குலை ' என்னும்‌ திருவாக்கமைத்தமை 
யால்‌ ஆண்பனைகளெல்லாம்‌ நிறைந்த குலைகளையுடைய 
பெண்பணை களாயின. இதனைக்‌ கண்ட எல்லாரும்‌ 
அளவற்ற மகிழ்ச்சி யடைந்தனர்‌. இதனை அறிந்த 
சமணர்களுட்‌ இலர்‌ நாட்டைவிட்டகன்றார்கள்‌ ; சிலர்‌ 
தமது கையிலுள்ள குண்டி.கை முதலியவைகளையெல்‌ 
லாம்‌ இவற்றால்‌: ஒரு பயனுமில்லை என்று தகர்த்து 
ஏறிந்துவிட்டுச்‌ சைவ சமயம்‌ புகுந்தனர்‌. 


பின்னர்‌, புகலிமன்னர்‌ திருமாகறல்‌, திருக்குறங்‌ 
கணின்‌ முட்டம்‌ என்னும்‌ திருப்பதிகளை வணங்கிச்‌ 
சென்று திருக்காஞ்சிபுரத்தை அந்தனர்‌. அங்கே 
அன்பர்களெல்லாருங்‌ கமுகு வாழை கொடி. மாலை 
முதலியன நிறைந்த அழகிய பந்தர்களை வீதியெங்கும்‌ 


தொண்டைகாட்டு அற்புதங்கள்‌ ௧௮௫ 


அமைத்து வீடுகளிலே வாசனை நீர்‌ நிறைந்த கும்பங்‌ 
கள்‌ வைத்துப்‌ பொன்‌ விளக்கெடுத்துப்‌ பெண்டிர்‌ 
பிள்ளைகள்‌ முதலானவர்களோடு காஞ்சி நகர்க்கு 
வெளியே சென்று சண்பை மன்னரை எதிர்கொண்டு 
வணங்கினார்கள்‌. சண்பை மன்னருஞ்‌ சிவிகை நின்றி 
ஹிந்து சென்னிமேற்குவித்த கையராய்தி திருவீதியினை 
வலம்வந்து திரு ஏகம்பவாணர்‌ . திருக்கோயிலுட்‌ 
புகுந்து இறைவரை அளவற்ற காதலோடு பன்முறை 
- பணிந்தெழுந்து திருப்பதிகம்‌ பாடினார்‌. பின்‌ தஇிருக்‌ 
காமக்கோட்டஞ்‌ சென்று உமையம்மையாரை வழிபட்‌ 
டனர்‌. தஇருஏகம்பகாதர்க்குத்‌ திருவியமகப்‌ பதிகமும்‌ 
இருஇருக்குக்குறட்‌ பதிகமும்‌ பாடியருளினர்‌. திருக்‌ 
கச்சிநெறிக்காரைக்காடு, அனேகதங்காவதம்‌, திரு 
மேற்றளி, திருமாற்பேறு, திருவல்லம்‌, திருஇலம்பை 
யங்கோட்டூர்‌, திருவிற்கோலம்‌, இரு ஊறல்‌, திருத்தக்‌ 
கோலம்‌ முதலிய தலங்களை வணங்கிப்‌ பாடி, திருவா 
லங்காட்டிற்கு அருகிலுள்ள திருப்பழையனஞூர்க்கு 
வந்தனர்‌. இருவாலங்காடு, காரைக்காலம்மையாரால்‌ 
தலையாலே நடக்கப்பெற்ற தலமாதலால்‌ அவ்வுரை 
மிதிப்பதற்குக்‌ கூசி அங்கே செல்லாது ஒரிடத்தில்‌ 
இரவு துயில்‌ கொள்ளும்போது திருவாலங்காட்டப்பர்‌ 
அவர்க்குக்‌ கலவில்‌ தோன்றி ஈம்மைப்‌ பாட மறந்‌ 
தனையோ என்று வினவினர்‌. அதனை நள்ளிரவிலே 
உணர்ந்து விழித்துக்‌ கடவுளுடைய இிருவருட்‌ டி.றத்‌ 
தனைப்‌ போற்றி மிக உருக்கத்துடன்‌ : துஞ்சவருவரர்‌ ” 
என்னுந்‌ திருப்பதிகத்தைப்‌ பழம்பஞ்சுரம்‌ என்னும்‌ 
பண்ணிழ்‌ நிருவாய்மலர்ந்தருளினர்‌. பின்னர்‌, திருத்‌ 
தொண்டர்‌ குழாத்துடன்‌ திருவாலங்காட்டை யடைந்து 
சிவபெருமானை வணங்கிப்‌ பாடி அங்கு நின்றும்‌ 
போந்து திருப்பாரூரை அடைந்து மிக்க காத.லுடன்‌ 
“திந்தை யிடையார்‌ £ என்னுந்‌ திருப்பதிகம்‌ பாடி, 


௧௮௬ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


இஹறைவரை வணங்கனர்‌. திருவெண்பாக்கம்‌ முதலிய 
பிற பதிகளையும்‌ வணங்கித்‌ திருக்காரிக்கரையைப்‌ 
பணிந்து திருக்காளத்தியை யடைந்தனர்‌. அங்குள்ள 
அடியார்கள்‌ யாவரும்‌ அவரை எதிர்கொண்டழைத்த 
னர்‌. அடியார்களுடன்‌ அங்குள்ள மலைகளில்‌ திருக்‌ 
காளத்திமலை எது என்று கேட்டறிந்து * வானவர்கள்‌ 
தானவர்கள்‌ ' என்னும்‌ திருப்பதிகம்‌ பாடி. அதன்கண்‌ 
இருக்கண்ணப்பர்‌ திருத்தொண்டினைச்‌ சிறப்பித்தனர்‌. 
பின்னர்‌ பொன்முகலிக்கரையை யடைந்து இருமலை 
யைத்‌ தொழுது கொண்டே ஏறிப்போய்த்‌ திருக்கோயி 
லுட்சென்று இறைவரைத்‌ தொழுது மீண்டெழுங்‌ 
காலைக்‌ கும்பிட்ட. பயன்‌ காண்பார்‌ போலக்‌ கண்ணப்ப 
நாயனாரைக்‌ கண்டு தாழ்ம்‌ இைஞ்சினர்‌. அன்பின்‌ 
மெய்‌ வடிவினையும்‌ அவ்வன்பினுள்ளே மன்னுங் 
கடவுளையும்‌ உடன்‌ கண்டமையால்‌ எழுந்த விருப்பம்‌ 
காரணமாகப்‌ பல முறையும்‌ அவரை வணங்்‌ஒனார்‌. 


உள்ளத்திற்‌ றெளிகின்‌ ற வன்பின்‌ மெய்ம்மை 
யுருவீனையு மவ்வன்பி னுள்ளே மன்னும்‌ 
வெள்ளைச்செஞ்‌ சடைக்கற்றை கெற்றிச்‌ செங்கண்‌ 
விமலரையு முடன்கண்ட விருப்பும்‌ பொங்கப்‌ 
பள்ளத்தி லிழிபுனல்போற்‌ பரந்து செல்லப்‌ 
பைம்பொன்மலை வல்லிபரிக்‌ தளித்த செம்பொன்‌ 
வள்ளத்தில்‌ ஞானவா ரமுத முண்டார்‌ 
மகழ்ந்தெழுக்து பலமுறையும்‌ வணங்கு இன்ரார்‌, 


பின்னர்‌, அரிதிற்‌ புறம்போந்து திருமலையின்‌ 
இழிறங்கத்‌ திருமடம்‌ ஒன்றில்‌ தங்கினர்‌. - அதற்கு 
வடக்கே தமிழ்‌ பயிலாத நாடாதலின்‌ அங்‌இருந்தே 
வட கயிலையில்‌ வீற்றிருக்கும்‌ பெருமானை வணங்ூப்‌ 
பாடினர்‌. அவ்வாறே திருக்கேதாரம்‌, திருக்கோகர 
ணம்‌, திருப்பருப்பதம்‌, இக்திரநீல பரு.ப்பதம்‌ முதலிய 


தொண்டைகாட்டு அற்புதங்கள்‌ : ௧௮௭ 


இருப்பதிகளையும்‌ பாடி யருளினார்‌. தென்‌ கயிலையாகிய 
இருக்காளத்தியிற்‌ .-சலகாள்‌ அமர்ந்த பின்பு இரு. 
வொற்றியூரில்‌ உறையும்‌ பெருமானை வணஙக்குங்‌ கருத்‌ 
துடன்‌ புறப்பட்டனர்‌. *சந்தமா ரகிலொடு £ என்னுக்‌ 
தேவாரத்‌ தஇருப்பதிகம்‌ பாடிப்‌ பொன்‌ மூகலியைச்‌ 
சிறப்பித்தனர்‌. பின்‌ அடியார்‌ திருக்கூட்டத்துடன்‌ 
மூதல்வனார்‌ திருப்‌ பதிகள்‌ பலவும்‌ போற்றிப்‌ பாலாற்‌: 
றின்‌ வடகரையிலுள்ள திருவேற்காட்டினை யடைந்து 
இறைவரைப்‌ பணிந்து திருப்பதிகம்‌ பாடித்‌ இிருவலி' 
தாயத்தையும்‌ வணங்‌இப்‌ போற்றி, ஓற்.றியூரை அணைந்த. 
போது தொண்டர்கள்‌ எல்லாராலும்‌ எதிர்கொள்ளப்‌: 
பெற்று * விடையவன்‌ ' என்னும்‌ திருப்பதிகம்‌ பாடி 
யருளினர்‌. பின்னர்த்‌ இருக்கோயிலை யடைந்து மிகுந்த 
காதலோடு சிவபெருமானைத்‌ தொழுதெழுந்து திருப்‌: 
பதிகம்‌ இசைத்தருளி அங்குத்‌ தங்கினர்‌. 


பிள்ளையார்‌ ௮ங்‌ஒருக்கு நாளில்‌ திருமயிலாப்பூரில்‌ 
வணிகர்குலத்‌ தலைவராய்க்‌ கப்பல்‌ வணிகத்தாற்‌ பெரும்‌: 
பொருள்‌ படைத்தவராய்ச்‌ சிவபெருமானிடத்து மெய்‌: 
யன்புடையராய்‌ அறம்புரி சிந்தையராய்ச்‌ சிவநேச 
ரென்னும்‌ பெயர்பெற்ற வணிகர்‌ஒருவர்ஞானசம்பந்தப்‌ 
பெருமானது பெருமையனைத்துங்‌ கேள்விப்பட்டு அவரு, 
டைய சேவடிக்‌ இழ்‌ அளவில்லாத காதல்‌ உடையவராய்‌ 
இரவும்‌ பகலும்‌ அவருடைய திருவருட்‌ டி.றத்தைப்‌ 
பற்றிப்‌ பேசுதலிலுங்‌ கேட்டலிலுமே பொழுது: 
போக்கி வந்தனர்‌. தமக்குக்‌ குழந்தை இல்லாமையால்‌ 
அவர்‌ மிகவுங்‌ கவலையுற்று அருந்தவம்‌ புரிந்து சிவனடி 
யார்க்கு மிகுந்த வழிபாடு செய்ததின்‌ பயனாக ஒரு... 
பெண்‌. குழந்தை உதித்தனள்‌. அதனாற்‌ கழிபெரு 
।மகிழ்வெய்திச்‌ சிவநேசர்‌ சிவபெருமானுக்கும்‌, சிவனடி 
யார்க்கும்‌, சிவனடி. மறவாத அந்தணர்க்கும்‌ வேண்டு- 


௧௮௮ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


வன எல்லாங்‌ கொடுத்து, உரிய பருவத்திலே தம்‌ 
அருமைப்‌ புதல்விக்குச்‌ செய்யற்பாலனவாகிய சடங்கு 
களை எல்லாஞ்‌ செய்து முடித்தார்‌. அவர்தம்‌ புதல்வி 
பூவிலுறழையுந்‌ திருமகள்போலக்‌ கவின்‌ மிகும்‌ வடிவத்‌ 
,தினளாய்ப்‌ பண்புகிறை செல்வியாய்‌ வளர்ந்தமையால்‌ 
பூம்பாவை என்றே: அவளை யாவரும்‌ அழைத்து வந்த 
னர்‌. அவளை மணம்புரியும்‌ ஆண்‌ மகனுக்கே இவேசர்‌ 
தம்‌ நிதி யெல்லாங்‌ கொடுப்பதாகக்‌ கூறினார்‌. திர 
ஞானசம்பந்தப்‌ பெருமானது திருவருட்டி.ற மெல்லாங்‌ 
கேட்டபோது, அவர்‌ பெருமையைச்‌ சொ ன்னவர்களுக்‌ 
கெல்லாம்‌ ஆடையும்‌ பொன்னுங்‌ கொடுத்து அவரைத்‌ 
,தஇசை கோக்‌்ஒ வீழ்க்தெழுந்து தம்முடைய சுற்நத்தார்‌ 
எல்லாரையும்‌ பார்த்துப்‌ புகலி. மன்னர்க்குப்‌ பூம்பா 
“வையையும்‌ தமது பெருஞ்‌ செல்வத்தையும்‌ தன்னையுங்‌ 
கொடுத்து விட்டதாகச்‌ சிவகேசர்‌ செப்பினர்‌. அத்‌ 
தகைய மனத்துடன்‌ சவெகேசர்‌ மகழ்ந்திருக்கு நானில்‌ 
ஒரு காள்‌ கன்னிமாடத்திலிருக்த பூம்பாவை தம்‌ தோழி 
மாருடன்‌ பூப்பறிக்கச்‌ சென்று ஒரு பூவினை ச்‌ கொய்த 
- வுடன்‌ ஒரு பாம்பானது அவளது விரலைக்‌ கடித்து 
நஞ்சு உகுத்தது. உடனே பூம்பாவை, மெல்லிய பூ 
மாலை தீயிடைப்‌ பட்டதுபோல அறிவு மயங்கித்‌ தரை 
பயில்‌ விழவே, சேடியர்கள்‌ அஞ்சி அவளைக்‌ கன்னி 
மாடத்தினுட்‌ கொண்டுபோய்‌ வைத்தனர்‌. அப்போது 
வணிகரும்‌ அவர்கள்‌ சுற்றத்தாரும்‌ கலக்கமுற்று அழுது 
மந்திரத்தினாலும்‌ வீடத்தைத்‌ திர்ப்பதற்குச்‌ செய்ய 
வேண்டி.ய முயற்சிகள்‌ யாவுஞ்‌ செய்தனர்‌. அவற்றால்‌ 
ஒரு கன்மையும்‌ விளையாமற்‌ பூம்பாவை உடம்பில்‌ 
உயிர்‌ இருப்பதற்கு அடையாளங்கள்‌ யாவும்‌ இல்லா... 
மற்போயின. ஒலிக்கின்ற கடல்போலச்‌ சுற்றத்தார்‌ 
அல்லாரும்‌ பூம்பாவை மேல்‌ வீழ்ந்தமுது துயரக்‌ 


தொண்டைகாட்டு அற்புதங்கள்‌ ௧௮௯. 


கடலில்‌ ஆழ்ந்தார்கள்‌. அப்பொழுது சிவரேசச்‌ செல்‌ 
வர்‌ சற்றுத்‌ தெளிவடைந்து இவ்வுலகத்திலே தம்‌ 
புதல்வியின்‌ விடத்தைத்‌ தீர்ப்பதற்குத்‌ தன்னுடைய 
பொருள்களை யெல்லாங்‌ கொடுத்து விடுவதாகப்‌ பறை 
யறைவித்தார்‌. மூன்றுநாள்‌ வரை உலகத்திலுள்ள 
மந்திரம்‌ வல்லார்‌ யாவரும்‌ வந்து விடத்தைத்‌ தீர்க்க 
இயலாதவராய்த்‌ திரும்பிப்‌ போயினார்‌. பின்னர்‌, சிவ 
நேசர்‌ திருஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ அவ்வூர்க்கு 
வரும்வரை பூம்பாவையின்‌ ' உடம்பைத்‌ .தழலிடைப்‌ 
படுத்தி எலும்பையும்‌ சாம்பரான பிற பகுஇகளையும்‌ 
ஒரு கும்பத்திற்‌ பாதுகாத்து வைக்கக்‌ கருதினர்‌. 
பிள்ளையார்க்கு அவளைக்‌ கொடுத்து விட்டமையால்‌ 
தாம்‌ வருந்தவேண்டியதில்லை என்று தேறி “எலும்பை 
யுஞ்‌ சாம்பலையும்‌ பெரிய குடம்‌ ஓன்றிற்‌ சேர்த்துக்‌ 
" கன்னிமாடத்திலே அதனைக்‌ காவலுடன்‌ வைத்தா 
அதற்கு அணிகலன்களையும்‌ பூந்துகலையும்‌. பொருத்தி 
வைத்தனர்‌. இதனைப்‌ பார்த்து யாவரும்‌ வியப்பெய்தி 
இருந்தனர்‌. சண்பை மன்னர்‌ இிருவொற்றியூரின்சண்‌ 
வந்திருக்கன்றார்‌ என்று கேள்விப்பட்டவுடன்‌ அந்‌ நற்‌ 
செய்தியைக்‌ கூறியோர்களுக்கெல்லாம்‌ தாசுங்‌ காசுங்‌ 
கொடுத்து அளவற்ற களிப்படைந்து திருவொற்றியூர்‌ 
வரை ௩டைப்பந்தலிட்டுப்‌.பந்தல்களில்‌ மகரதோ ரணம்‌, 
வா.மை, கமுகு, கொடி முதலியவைகளை அணிபெற 
, அமைத்து நில உலகத்திற்‌ பொன்னுலகம்‌ இழிந்தது 
போல அழகுறச்‌ செய்தனர்‌. பின்னர்‌ அடியார்‌ குழாத்‌ 
துடன்‌. புகலி மன்னருடைய திருவடிக௯ வணங்கச்‌ 
இருவொற்றியூர்க்குச்‌ சிவரேசர்‌ புறப்பட்டுச்சென்ருர்‌. 
அப்போது பிள்ளையாரும்‌ தம்‌ அடியார்களுடன்‌ மயிலா 
புரி கோக்கிப்‌ புறப்ப்ட்டுவந்தனர்‌. இடைவ மியிலே 
வணிகரும்‌ தொண்டரும்‌ காழிவேந்தரது பரிவாரத்‌ 


௧௯௦ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


தைத்‌ தாரத்தே கண்டவுடனே கீழே வீழ்க்திறைஞ்சி: 
னர்‌. அவருஞ்‌ சிவிகைகின்‌ றிறங்கி வணிகர்‌ செய்தி 
யனைத்துங்‌ கேட்டுக்கொண்டே திருமயிலாப்பூரை 
அடைந்தனர்‌. அவண்‌ திருக்கபாலீச்சுரத்தை அடைந்து 
இருக்கோயில்‌ வலம்வந்து சென்னிமேற்குவித்த கைய 
ரரய்‌ இறைவர்‌ தஇிருமுன்பெய்திப்‌ பேரன்புடன்‌ அவ 
ரைப்‌ பரவினர்‌. பின்னர்ப்‌ புறம்போந்து வணிகரைப்‌ 
பார்த்து அவர்‌ மகளின்‌ எலும்பு நிறைத்த முடத்தைப்‌ 
பெருமயானத்து நடம்புரியும்‌ பெருமானது திருக்‌ 
கோயின்‌ மதிலின்கண்‌ உள்ள திருவாயிலுக்கு முன்னே 
உலகோர்‌ அறியக்‌ கொண்டுவரும்படி பணித்தனர்‌. 
அவ்வாறே கன்னிமாடத்திலிருந்து மூடுபல்லக்கொன் 
றிற்‌ குடத்தை எடுப்பித்துக்‌ கொணர்ந்து சிவபெரு 
மானது சந்நிதானத்திலே அதனை இறக்‌ வைத்தனர்‌. 
அப்போது மயிலைமா நகரத்திலுள்ளோரனை வரும்‌ பிற 
இடங்களில்‌ வாழ்கின்‌ றவர்களும்‌ புறச்சமயத்தாரும்‌ 
அதனைப்‌ பார்ப்பதற்கு நெருங்கிவந்து கூடினர்‌. விண்‌ 
ணவர்கள்‌ விசும்பிடை நெருங்கினர்‌. தொண்டர்‌ 
குழாமும்‌ ஈம்‌ நாயனாரைச்‌ சூழ்ந்திருந்தது. அப்போது 
நம்‌ பரமாசாறியர்‌ திருவருள்‌ நோக்கினாலே எலும்புச்‌ 
குடத்தைப்‌ பார்தது, பூம்பாவையின்‌ பேரைச்‌ செப்பி 
*மட்டிட்ட புன்னை என்னும்‌ இநப்பதிகம்‌ பாடி அத்‌ 
இருப்பதிகத்தின்‌௧கண்‌, 8 

* மண்ணினிற்பிறக்‌ தார்பெறும்‌ பயன்மதி சூடும்‌ 

அண்ண லாரடி யார்தமை யமுதுசெய்‌ வித்தல்‌ 

கண்ணி னாலவர்‌ நல்விழாப்‌ பொலிவுகண்‌ டார்த 

அண்மை யாமெனி னுலகர்முன்‌ வருகென ? 


உரைத்தார்‌. அவர்‌ இருவாக்கென்னும்‌ அமுதமரனது 
பெருகப்‌ பெருகக்‌ குடத்திலிருந்த அங்கமானது உருவ 
மாய்‌ வடிவெடுத்தது. எடுத்த பாட்டினில்‌ வடிவு 


தொண்டைகாட்டு அற்புதங்கள்‌ ௧௯௧ 


பெற்று, அடுத்த எட்டுப்‌ பாட்டுக்களிற்‌ பன்னிரண்டு 
அண்டின்‌ வளர்ச்சியடைந்து, சமணர்‌ சாக்கியரைப்பற்‌ 
மிய பத்தாவது நஇிருப்பாட்டினை அருளிச்செய்தவுடன்‌ 
தரமரைப்பூ விரிந்து திருமகள்‌ அதினின்று எழுந்தாற்‌ 
போலக்‌ குடம்‌ உடைந்து பூம்பாவை வெளிப்பட்ட 
னள்‌. அப்போது அடியார்கள்‌ அதிசயித்துச்‌ செய்த 
அரகர முழக்கம்‌ வான நாட்டினை எட்டி.ற்று. தேவரும்‌ 
முனிவரும்‌ திருவருட்டிறத்தினை வியந்து பூமாரி 
பொழிந்தனர்‌. மண்ணவர்கள்‌ யாவரும்‌ ' சிவபெரு 
மானது திருவருட்‌ பெருமையைக்‌ கண்டு உச்சிமேற்‌ 
கைகொண்டு இஹழைஞ்சி வீழ்ந்தார்‌. புறச்சமயத்தார்‌ 
எல்லாரும்‌ அளவற்ற அதிசயமெய்தித்‌ தாங்கள்‌ பங்க 
முற்றதாகவே கருதினர்‌. சமணரும்‌ தள்ளாடி வீழ்ந்‌ 
தார்கள்‌. பூம்பாவை முன்னிலும்‌ மிந்த வனப்பும்‌ 
ஒளியும்‌ உடையளாய்ச்‌ சத்திரக்காரர்‌ எழுதமுடியாத 
எழில்‌ உருவொடு இகழ்ந்தனள்‌. அயன்‌ வயது மிகுந்த 
இழவனாயிருந்தும்‌ தான்படைத்த திலோத்தமையின்‌ 
அழகு வெள்ள்த்தைத்‌ தன்னுடைய நான்கு முகத்தா 
லுங்‌ காமுற்றுப்‌ பார்த்தனன்‌. ௮த்‌ திலோத்தமையைப்‌ 
பார்ச்சிலுங்‌ கவினுற்று அழகினுக்கு அணியாய்‌ விளங்‌ 
இய பூம்பாவையைப்‌ ப.தினாறுண்டுற்ற புகலிவேந்தர்‌ 
சிவரைது கருணை வெள்ளம்‌ ஆயிரமுகத்தால்‌ விளங்கும்‌ 
வடிவாகக்‌ கண்டனர்‌. ஆயகாலை சிவகேசர்‌ திருஞான 
சம்பந்தரது இருவடியில்‌ வீழ்ந்து வணங்கினர்‌. பூம்‌ 
பாவையும்‌ அவரை வணங்கெள்‌. அவளைப்‌ பிள்ளை 
யார்‌ இருமணம்புரிந்தருள வேண்டுமென்‌.று சிவகேசச்‌ 
செல்வர்‌ வேண்டியகாலைப்‌ பிள்ளையார்‌ . சிவபெரு 
மானது திருவருளினாலே அக்‌ குழந்தையைத்‌ தாம்‌ 
மீட்டும்‌ பிறப்பித்தபடியால்‌ மணம்புரிதல்‌ தக்கதன்‌ 
“றென்று மறுத்தனர்‌. அப்பொழுது சிவகேசரும்‌ 


௧௯௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


அவரது சுற்றத்தாரும்‌ பிள்ளையாரது தஇிழுவடியில்‌ 
வீழ்ந்து அரற்றத்‌ தமக்கு மகள்‌, போன்ற அவளைற்‌ 
தாரன்‌ மணத்தல்‌ அறிவுநால்‌ முடிபுக்கு மாறாமென்று 
மீட்டும்‌ மறுத்தருளினர்‌. அவர்‌ சொல்லியது தக்க 
தென்று வணிகரும்‌ அவர்‌ இள்ஞரும்‌ உணர்ந்தணர்‌. 
பின்னர்ச்‌, "சிவநேசர்‌ தன்‌ பாவையை ஒருவர்க்கும்‌ 
மணஞ்செய்துகொடுக்க இசையாது கன்னிகா 
மாடத்தே . வைத்தனர்‌. பூம்பாவையுஞ்‌ சிவத்தைச்‌ 
சேர்ந்தனள்‌. பிள்ளையார்‌ இருக்கோயிலுட்‌ புகுந்து 
திருவருளினை வியந்து பாடிப்‌ பணிந்தெழுந்து புறம்‌ 
போந்து .. இருமயிலையிற்‌ சிலகாள்‌ தங்கியபின்‌ பிற 
பதிகளை வணங்கப்‌ புறப்பட்டுச்‌ சிவகேசர்க்குதீ 
தேறுதல்‌ கூறி விடைகொடுத்துத்‌ இருவான்மியூருக்குச்‌ 
சென்று இறஹைவரைத்‌ தொழுது வீனாவுரைப்‌ பதிகம்‌ 
பாடிச்‌ சிலகாள்‌ அங்கு அமர்ந்திருந்த பின்னர்‌, இரு 

இடைக்கசுரஞ்‌ சென்று இறைவர்க்கு அருந்தமிழ்‌ மாலை 

சாற்றித்‌. திருக்கழுக்குன்ற மடைந்து, சிவிகைநின்‌ 
றிழிந்து திருமலையை வலம்‌ வந்து திருக்கழுக்குன்றகாத 
ரைப்‌ பணிந்து பாடித்‌ இரு அச்சிறுபஈக்க மடைந்தனர்‌. 

பின்னர்‌, திரு அரசிலி இருப்புறவார்பனங்காட்டுர்‌ : 
முதலிய தலங்களை கக கல திருத்‌ தக 

நகரை அடைந்தனர்‌. 


அங்கே தில்லைவாழ்‌ அந்தணராலும்‌, அடியார்‌ 
குழாங்களாலும்‌ மிகவும்‌' சிறப்பாக எதிர்கொள்ளப்‌ 
. பெற்றுக்‌ கூத்தப்பெருமான்‌ குரைக.ழல்‌ தொழுது 
கண்டபேரின்பத்தின்‌ கரையில்லா நிலையினை யணைர்‌ 
தார்‌. அங்கு அவர்‌ வந்து சேர்ந்ததைக்‌ கேள்விப்பட்ட 
சிவபாதவிருதயரும்‌, சர்காழியிலுள்ள பிற அடியவர்‌ 
களும்‌ தில்லைக்கு வந்தனர்‌. யாவரும்‌ அம்பலவாணரை 
அடிதொழுது மகிழ்ந்தனர்‌. பின்னர்த்‌ திருஞானசம்‌ 


தொண்டைகரட்டு அற்புதங்கள்‌ ௧௯௩ 


பந்தர்‌ அவர்களுடன்‌ திருக்கழுமலத்திற்குப்‌ புறப்பட்‌ 
டார்‌. சீர்காழி தூரத்தே தோன்றியவுடன்‌ சிவிகை 
விட்டிழிந்து * வண்டார்குழல்‌ அரிவை ” என்னுக்‌ திருப்‌ 
பதிகம்‌ பாடத்‌ தொடங்கினார்‌. பின்னர்‌ அத்‌ இருப்‌ 
பதியிற்‌ புகுக்து திருத்தோணியில்‌ வீற்றிருந்த சவபெரு 
மானைச்‌ சென்னிமிகைக்‌ குவித்த கைகளோடு தொழுது 
விழுந்தெழுந்து திருவருளின்‌ முழுகோக்கம்பெற்று 
ஆனந்தக்‌ கண்ணருவி வெள்ளத்திற்‌ குளித்தெழுந்து 
புறம்போந்து திருமாளனிகையைச்‌ சேர்ந்தனர்‌. அப்‌ 
போது காழிவேந்தரைக்‌ கண்டு மஉழுவ்‌ கருத்துடன்‌ 
திருமுருசகாயனார்‌, திருநீலகக்கசராயனார்‌ மூதலிய 
தொண்டர்‌ பலரும்‌ சீர்காழிக்கு வந்தனர்‌. சண்பையர்‌ 
கோன்‌ அவர்களோடு அளவளாவித்‌ திருத்தோணியப்‌ 
பரைப்‌ பணிந்து பாடி மகிழ்ந்திருக்குகானில்‌ 9வபாத 
விருகயரும்‌ சுற்றத்தாரான மறையவர்‌ பலரும்‌ பிள்‌&£ 
யார்க்குத்‌ இருமணஞ்‌ செய்யும்‌ பருவம்‌ வந்தமையால்‌ 
ஒரு கன்னியை மறை முறைப்படி அவர்‌ வேட்டருள 
வேண்டுமென்று வீண்ணப்பஞ்‌ செய்தார்கள்‌. பெருக்‌ 
தவத்தினராகிய, ஞான வள்ளலார்‌ சிவபெருமானது 
இருவுளை முன்னே தான்‌ பெற்றமையினாலே உலக 
பாசத்‌ தொடர்ச்சி தமக்குக்‌ கூடாதென்று மறுத்தனர்‌. 
பின்னும்‌ மறையவர்கள்‌ அவரைத்‌ தொழுது உலகத்‌ 
திலே மறைவழக்கத்தை நீர்‌ காட்ட வந்தமையால்‌ 
வேதகெறிப்படி திருமணஞ்‌ செய்தருளுவதற்குத்‌ திரு 
வுள்ளம்‌ இசைய: வேண்டுமென்று வற்புறுத்தினர்‌. 
இருஞான சம்பந்தர்‌ அதற்கு உடன்படலும்‌ மறையோர்‌ 
எல்லாரும்‌ பெருமகழ்‌ வெய்தித்‌ திருப்பெருமணத்தில்‌ 
கம்பாண்டார்கம்பி யென்‌ பாரின்‌ புதல்வியை அவர்க்கு 
மணஞ்செய்வித்தல்‌ தக்கதென்று கருதினர்‌. திருஞான 
சம்பந்தரின்‌ தந்தையார்‌ தொண்டர்களோடு திருகல்‌ 
௮ரர்ப்பெருமணத்திற்கு- ஈம்பாண்டார்‌ நம்பியைப்‌ 
சம்‌-13 


௧௬௯௪ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


பார்க்கப்‌ போயினர்‌. அவரும்‌ இவர்கள்‌ எல்லாரையும்‌ 
மிகச்‌ சிறப்பாக எதிர்சென்று வரவேற்றார்‌. .சவபாத 
விருதயர்‌ முதலியோர்‌ மகட்பேச வந்ததைக்‌ தெரிவித்த 
வுடன்‌ அவரும்‌ மிக மகிழ்ந்து தமது மகளைக்‌ கொடுப்‌ 
பதற்கு இசைந்தனர்‌. அதைத்‌ திருஞானசம்பந்தர்க்கு 
அவர்கள்‌ தெரிவித்துத்‌ திருமணத்திற்குச்‌ செய்ய 
வேண்டுவன யாவுஞ்‌ செய்தனர்‌. 


எல்லாவகையான அலங்காரங்களுஞ்‌ செய்து திரு 
மணத்திற்கு வருகன்றவர்களுக்குக்‌ குறைவறுத்தற்‌ 
பொருட்டு எல்லாவகைப்‌ பண்டங்களும்‌ வளம்பெறத்‌ 
தொகுத்து வைத்தனர்‌. சீர்காழியிலுந்‌ இருகல்லூர்ப்‌ 
பெருமணத்திலுமுள்ள எல்லா வீதிகளும்‌ அணி பெற்று 
விளங்கின. இருமணகநாட்கு முந்திய நாளில்‌ ஓப்பற்ற 
புகலி வேந்தற்கு இறைவரது திருவருள்‌ வடிவமாகிய 
இருக்காப்பு கையில்‌ அணிவித்து நகர்‌ வலம்‌ செய்வித்த 
னர்‌. சர்காழியின்கண்‌ ஏழுகடலும்‌ ஒன்றாகத்‌ திரண்டு 
வந்ததுபோல வேதியரும்‌ பிறரும்‌ நெருங்கவந்தனர்‌. 
திருமணகாளிலே திருத்தோணியப்பரை- வணங்கி 
விடை பெற்றுக்கொண்டு யாவரும்‌ முன்‌ செல்லத்‌ 
தனிப்பெருஞ்‌ சின்னமும்‌ பிற இசைக்‌ கருவிகள்‌ அனை த்‌ 
தும்‌ இனிதொலிப்ப மறையோரது மந்திர ஓலி எங்கும்‌ 
முழங்க முத்துச்‌ சிவிகைமேற்‌ காழிவேந்தர்‌ எழுந்தரு 
ளித்‌ திருமணத்திற்குச்‌ சென்றனர்‌. அறுவகைச்‌ சைவ 
முனிவரும்‌, பிறருங்‌ கூட்டங்‌ கூட்டழாக உடன்‌ சென்ற. 
னர்‌. விஞ்சையர்‌, இயக்கர்‌, சித்தர்‌, இன்னரர்‌ 
முதலிய விண்ணவர்‌ யாவரும்‌ அரம்பையருடன்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ விமானமேறி வீசும்‌ பின்‌.மீது , 
'இருமணக்கோலங்‌ காண நிறைந்தனர்‌. காழி வேந்தர்‌ 
தஇிருநல்லூர்ப்பெருமணத்தைச்‌ சார்ந்தவுடன்‌ இருக்‌ 
கோயிலுட்‌ புகுந்து சிவபெருமானை வணங்இப்‌ புறம்‌ 


தொண்டைநஙாட்டு அற்புதங்கள்‌ ௧௬௯௫ 


பேோரந்து ஒரு மடத்திலே தங்கி வேதியர்‌ வேண்டிக்‌ 
கொண்டபடி தருமணக்கோலங்‌ கொண்டனர்‌. எல்லா . 
வகையான அணீகலன்களும்‌ அணிந்த பின்னர்த்‌ திரு 
வடையாளமாலையும்‌ எடுத்துப்‌ பூண்டு திருவெண்ணீற்‌ 
நினை ஐந்தெழுத்தோதிச்‌ சாத்தித்‌ திருவுள்ளத்திலே 
சிவபெருமானை வணங்க முத்துச்‌ சிவிகைமேல்‌ எழுந்‌ 
தருளியபோது எத்திசையிலும்‌ மங்கள வாத்தியங்கள்‌ 
ஒலித்தன. விண்ணோர்‌ கற்பகப்‌ புதுப்பூமாரி. பொ.நிந்‌ 
தனர்‌. முனிவரும்‌ தொண்டரும்‌ மஹறைமொழியினால்‌ 
வாழ்த்து முழக்கனர்‌. முத்துக்குடை நிழற்றச்‌ சின்னங்‌ 
கள்‌ அவரது இருமாமங்களையெல்லாம்‌ ஓதி ஓலிப்பத்‌ 
திருஞானசம்பந்தர்‌ திருமணப்பந்தரை அடைந்தார்‌. 
கற்பகப்பூங்கொம்பு போன்ற மணமகளும்‌ கவினுற 
அலங்காரஞ்செய்யப்‌ பெற்றனர்‌. மங்கையர்‌ எல்லா 
ரும்‌ பொற்குடமும்‌ மணிவிளக்கும்‌ எடுத்துக்‌ கா.ழிவேக்‌ 
தரை எதிர்கொண்டனர்‌. அவர்‌ பந்தரை அடைந்து 
செம்பொன்‌ மணிப்பீடத்தில்‌ வீற்றிருந்தருளினர்‌. 
மறை விதிப்படி சடங்குகள்‌ செய்யப்பட்டன. மணமக 
னின்‌ பெற்றோரர்கள்‌ பெருமகிழ்ச்சியோடு பாலும்‌ 
நீருங்கொண்டு பிள்ளையாருடைய திருப்பாதங்களை 
விளக்கினர்‌. பின்னர்‌ ஈம்பாண்டார்ஈம்பி தம்‌ மகளைக்‌ 
கொடுப்பதாகக்‌ கோத்திரமுங்‌ குலமுஞ்‌ செப்பி மங்கல 
நீரைப்‌ பிள்ளாயாரது திருக்கரத்தில்‌ ஊற்றித்‌ தம்‌ 
புதல்வியைப்‌ பிள்ளையாருக்கு அளித்தேன்‌ என்ருர்‌. 
திருஞானசம்பந்தர்‌ ௮ப்‌ பெண்மணியைக்‌ கைப்பிடித்‌ 
தற்‌ பொருட்டுப்‌ பெற்றோருடைய உடன்‌ பிறந்தார்‌ 
கள்‌ அப்பெண்மணியை அழைத்துச்‌ சென்று ஞானசம்‌ 
- பந்தர்க்கு வலப்பால்‌ வெள்ளை முகிலோடு ஒருங்கிருந்த 
மின்கொடியென விளங்கும்படி வைத்தார்கள்‌. இரு 
மணக்காட்சியைக்‌ கண்ட மக்கள்‌ எல்லாரும்‌ இமையா 
காட்டமுடையவராய்‌ மணமகனையும்‌, மணமகளையும்‌ 


௧௯௬ தஇருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


வாழ்த்தித்‌ தேவராயினர்‌. திருஞானசம்பத்தப்பெரு 
மான்‌ காதலியின்‌ செங்கைபற்றி வெண்பொரியினைக்‌ 
கையால்‌ எடுத்து எரியினில்‌ இட்டு வலங்கொள்ளுஞ்‌ 
சமயம்‌ வந்தபோது, எரியாவார்‌ சிவபெருமானே என்று 
நினைந்து இருப்‌ பெருமணத்திலுள்ள இருக்கோயிலை 
அடையக்‌ கருதினர்‌. காதலியின்‌ கையைப்பற்றி 
எரியை வலம்வந்தவுடன்‌ சிவஞானச்‌ செம்மலார்‌ உலக 
பாசமாகிய இல்லறக்கட்டு வந்து சூழ்ந்ததே என்று 
கவன்று இம்‌ மாதினோடு அந்தமில்லாத சிவபெருமா. 
னுடைய திருவடிகளை அடையவேண்டுமென்னும்‌ ஆசை 
யானது பொங்கத்‌ இருக்கோயிலை கோக்கிப்‌ புறப்பட்‌ 
டார்‌. இகளைஞருந்‌ தொண்டரும்‌ உடன்‌ ௮ணையத்‌ திருக்‌ 
கோயிலை அடைந்து * கஈதனே 1/ ஈல்லூர்மேவும்‌ பெரு 
மண நம்பனே / உன்‌ பாதமெய்‌ நீழல்‌ சேரும்‌ பருவம்‌ 
ஈது*என்று பாடச்‌ சவபெருமானுக்‌ திருவருள்‌ புரிந்து, 
நீயும்‌ மணமகளும்‌ மணத்தில்‌ வந்தார்‌ யாவரும்‌ 
ஈண்டுத்‌ தோன்றுஞ்‌ சோதிவாயிலாக என்பால்வருக” 
வென்று கட்டளையிட்டு மூவுலகும்‌ ஒளிவீசத்‌ தக்க 
தாய்த்‌ திருக்கோயிலை உள்ளடக்க மேலோங்குவதாய்‌ 
உள்ள ஒரு பெருஞ்‌ சுடர்ப்‌ பிழம்பாகத்‌ தோன்றி 
அதன்கண்‌ ஓர்‌ வாயிலை வகுத்துக்காட்டினர்‌. புகலி 
மன்னர்‌ அப்பரஞ்சுடரைத்‌ தொழுதுபோற்றி உலகர்‌ 
யாவர்க்கும்‌ ஞானமெய்கெறி இருவைந்தெழுத்தாய 
மந்திரமே என்று ஈமச்சிவாயத்‌ திருப்பதிகத்தை வான 
வரும்‌ மண்ணவருங்‌ கேட்கும்படி இருவாய்மலர்ந்தருளி 
.இம்மணத்தில்‌ வந்தோர்‌ .யாவரும்‌ பிறவி தரும்படி 
இதன்கண்‌ புகுவீர்களாக ” என்று கட்டளை யிட்டருளி 
ஞர்‌. அப்போது யாவருஞ்‌ சோதியினுட்‌ புகுந்தனர்‌. 
'இருநீலநக்கர்‌, திருமுருகர்‌ முதலிய தொண்டர்களும்‌, 
சிவபாதவீருதயர்‌, நம்பாண்டார்‌, இதிருநிலகண்டப்‌ 
பெரும்பாணர்‌ என்பவர்களும்‌ பிறயாவரும்‌ சுற்றத்தா 


தொண்டைநாட்டு அற்புதங்கள்‌ ௧௯௭ 


ரோடும்‌ மனைவியரோடும்‌ உட்புகுந்தனர்‌. முத்துச்‌ 
சிவிகை தாங்கிச்‌ சென்றவர்களும்‌ பணிசெய்த 
பெண்டிர்‌ யாவரும்‌ பரிசனரும்‌ வினைப்பாசத்‌ தொடக்‌ 
கறுத்த உணர்வோடு உள்ளே புகுந்து ஓடுங்‌இனார்கள்‌. 
ஆறுவகைச்‌ சமயத்தைச்‌ சார்ந்த அருந்தவரும்‌ அடிய 
வரும்‌ மறைமுனிவர்களும்‌ கும்பிட வந்தோர்களும்‌ 
வேறு வழியாகத்‌ இருவருளினால்‌ வீடுபெற வந்தவர்‌ 
களும்‌ எல்லாரும்‌ ஈறில்லாத பெருஞ்சோதியிற்‌ புகுந்த 
பிற்பாடு, தன்‌ காதலியைக்‌ கைப்பற்றிக்கொண்டு 
வலம்‌ வந்து . திருஞானசம்பந்தர்‌ சோதியினுட்‌ புகுந்து 
அறிவின்‌ எல்லை கடந்த பெருகிலையில்‌ இறைவனோடு 
இரண்டறக்‌ கலந்தனர்‌. உடனே பெருஞ்சோதியும்‌ 
மறைந்தது. பழையபடி தஇருமணகல்லூர்த்‌ இருக்‌ 
கோயிலே தோன்றியது. சோதியினுட்‌ புகப்பெரு 
தார்‌ கழிவிரக்கங்‌ கொண்டனர்‌. காழியர்‌ பிரானொடு 
கண்ணுதலாரது திருமேனியிற்‌ கலக்கப்பெறுது 
தூரத்தே நின்ற விண்ணவர்களும்‌ முனிவர்களும்‌ சான்‌ 
முகன்‌ முதலிய, எண்ணிலாதவர்களும்‌ இதனைப்‌ 
புகழ்க்து போற்றினர்‌. ்‌ 


தொண்டை காடானது தண்டகனென்னும்‌ அரச 
னால்‌ ஒருகாலத்தில்‌ ஆளப்பட்டமையால்‌ தண்டக நாடு 
எனப்‌ பெயர்‌ பெற்றது. தண்டகாரண்ணியம்‌ என்பது 
விந்திய மலைக்குத்‌ தென்பக்கத்தில்‌ இச்சுவாகு குடும்‌ 
பத்தைச்‌ சார்ந்த தண்டகன்‌ என்னும்‌ அரசனால்‌ ஆளப்‌ 
பட்டுச்‌ சுக்கிரர்‌ சாபத்தால்‌ அழிந்து வனமாயிற்று 


௧௯௮ தஇிருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


என்பர்‌. தொண்டைநாட்டை ஆண்ட தண்டகன்‌ யார்‌ 
என்று தெளிவாக விளங்கவில்லை. தொண்டைநாடு 
என்று பெயர்வருவதற்குக்‌ காரணம்‌: ஆதொண்டை.ச்‌ 
சக்கரவர்த்தியினால்‌ ஆளப்பட்டமையால்‌ என்றும்‌, 
தொண்டைமான்‌ இளந்திரையன்‌ என்னுஞ்‌ சோழர்‌ 
மரபில்‌ வந்த ஓர்‌ அரச குமாரனால்‌ ஆளப்பட்டமையால்‌ 
என்றுங்‌ கூறுப. 


திருஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ தொண்டை காட்‌ 
டிற்கு எழுந்தருளியபோது உடன்வரக்‌ கருதிய தம்‌ 
தந்ைதையாரைச்‌ சர்கா மியிலேயே இருக்கும்படி பணித்‌ 
தது, தொண்டைநாட்டு யாத்திரை அக்‌ காலத்திற்‌ 
கடுமையாக இருந்தமையாலும்‌ சிவபாத விருதயர்‌ 
வயது மிகுந்தவராய்‌ இருந்தமையாலும்‌ போலும்‌. 
திருப்பா திரிப்புலியூர்க்குக்‌ கன்னிவனம்‌ என்ற பெயர்‌ 
எதனால்‌ அமைந்த தென்று நன்கு விளங்கவில்லை. அத்‌ 
இருப்பதியிலே கொண்டிக்‌ காலுடைய முயலொன்று 
கடவுளை வணங்கி அருள்பெற்றதாகத்‌ தெரிகின்றது. 
விலங்குகள்‌ சிவபெருமானைத்‌ .தொழுவதைப்பற்றிப்‌ 
பல புராணங்களிலுஞ்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இருக்காளத்தியில்‌ யானை கடவூட்குப்‌ பூசனை புறிந்தது. 
பெரியகுளம்‌ என்னும்‌ ஊரில்‌ வராகம்‌ கடவுளை வழி 
பட்டதாகத்‌ தெரிகிறது. மக்களிற்‌ மான பிராணி 
களும்‌ இறைவனை வழிபடுதல்‌ முன்‌ பிறப்புக்களின்‌ 
பயிற்சி வயத்தாற்போலும்‌. புழுவாய்ப்‌ பிறக்கினுங்‌ 
கடவுளுடைய திருவடிகளை மறத்தல்‌ கூடாதென்று 
அப்பரடிகள்‌ வேண்டிக்கொண்டதுபோலக்‌ கடவுளு 
டைய நினைவினைப்‌ பல பிறவீகளிலும்‌ விரும்பிப்‌ பெற்ற 
உயிர்கள்‌ விலங்கு பறவை முதலியனவாகப்‌ பிறக்கி 
னும்‌ கடவுட்‌ பூசைக்குரிய ஈல்லுணர்வுடையனவாய்த்‌ 
திகழும்‌ என்பது இதனால்‌ அறியற்பாலது. : எங்கே 


தொண்டைகாட்டு அற்புதங்கள்‌ ௧௯௯ 


னும்‌ யாதாகப்‌ பிறந்திடினும்‌ தன்னடியார்க்‌ கங்கேஎன்‌ 
௮ருள்புரியு மெம்பெருமான்‌ ' என்றதுங்‌ காண்க. திரு 
வள்ளுவ நாயனார்‌, 
*: ஒருமைக்கண்‌ தாங்கற்ற கல்வி ஒருவற்கு 
எழுமையும்‌ ஏமாப்‌ புடைத்து ?? 
*: ருமையு ளாமைபோ லைந்தடக்க லாற்றி 
னெழுமையு மேமாப்‌ புடைத்து '” ச 

எனக்‌ கல்வியும்‌ அடக்கமும்‌ ஓருபிறவியில்‌ ஓருவன்‌ 
பெறுவானாயின்‌ அவனது எழுவகைப்‌ பிறவியிலும்‌ 
அவனுக்கு அவை துணை நின்றுதவுவ என்று .கூழி 
யருளினார்‌. சிவனடிப்‌ பேரன்பும்‌ அவ்வாறே ஆம்‌ 
என்பது அறிக. 

இருவீரட்டானத்திருப்பதிகத்துற்‌ பூதகணம்‌ பாடச்‌ 
சிவபெருமான்‌ ஆடினமை கூறப்பட்டது. பூதகணம்‌ 
என்பது பூதங்களின்‌ கூட்டம்‌. பூதங்கள்‌. பல்வகை 
வடிவங்கள்‌ உடையனவாய்‌ உருத்திர மூர்த்தி கட்டகா 
இடும்‌ பல்வகைத்‌ தொழில்களையும்‌ இயற்றும்‌ உருத்‌ 
திர வகுப்பைச்‌,சார்ந்தவர்கள்‌. பூதங்கள்‌, தேவர்களி 
னும்‌ மிக்க வலிமையுடையவர்கள்‌. கடவுளைப்பாடும்‌ 
பதினெட்டு விண்ணோர்‌ வகுப்பினருட்‌ பூதரும்‌ ஒரு 
_ வகுப்பினர்‌. 

இருவீரட்டானத்திலும்‌ திருஞானசம்பந்தப்‌ பெரு 
மான்‌ இறைவரது தஇிருகடனத்தைக்‌ கண்டு களித்த 
தாகத்‌ தெரிகிறது. அவ்விடத்தில்‌ பூதம்‌ பாட நின்று 
ஆடினமையால்‌ :*குண்டைக்‌ குறட்பூதம்‌: என்னும்‌ 
. பதிகம்‌ பாடினர்‌. 

இருவண்ணாமலையானது நெருப்புப்‌ பிழம்பாக 
மால்‌ அயன்‌ அடிமுடி தேடும்‌ வண்ணம்‌ இறைவர்‌ 
சின்‌ றருளிய இடமாதலால்‌ அம்மலையே கடவுஞ்டைய 
திருவடிவமாகத்‌ திருஞானசம்பந்தப்‌ பெருமானுக்குத்‌ 


௨௦௦ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


தோன்றியதென்று ஆரியர்‌ சேக்கிழார்‌ கூறுகின்றார்‌. 
 இக்கருத்துப்‌ பற்றியே திருப்பதிகத்துள்ளும்‌ : ௮ண்‌ 
ணாமலை தொழுவார்‌ வினைவழுவா வணமறுமே': என்ற 
அடியில்‌ அண்ணாமலையையே கடவுளாகக்‌ கூறிய 
தூஉங்‌ காண்க. 


,இரவோத்தூரில்‌ ஆண்பனையைப்‌ பெண்பனை 
யாகீகியது ஒருபெரிய வீயப்பாகும்‌. பெரியோரது 
நிறைமொழி வன்மை இவ்வருஞ்‌ செயலால்‌ தெள்ளிதிற்‌ 
புலனாகின்றது. திருவோத்தூர்த்‌ தேவாரப்‌ பதிகத்‌ 
அள்‌ * குரம்பை ஆண்பனையின்‌ குலை ஓத்தார்‌ ' என்று 
அமைத்த திருவாக்கனாலேயே ஆண்பனை பெண்பனை 
யாயிற்று, அப்‌ பதிகத்துள்‌ ஆண்பனையைப்‌ பெண்‌ 
பனையாக்க வேண்டுமென்று வெளிப்படையாக வேண்‌ 
டவுமில்லை. பெரியவர்கள்‌ எது நிகழவேண்டு மென்று 
நினைத்துச்‌ சொன்னார்களோ ௮ஃது அப்பொழுதே 
நிகழ்ந்துவீடுதல்‌ கடவுளுடைய ஆணைபோலும்‌. அங்‌ 
ஙனம்‌ பலிக்குஞ்‌ சொல்லே மந்திர டமனப்படும்‌. 
சொல்லினாலே கடவுள்‌ உலகத்தைப்‌ படைக்கின்றார்‌ 
என்பது பற்றியே அவரை 'வார்த்தைக்‌ குயவனார்‌ ' 
என்று பெரியோர்‌ கூறினர்‌. அ௮க்கடவுளுடைய திரு 
வருட்சத்தி பதியப்‌ பெற்றவரும்‌ ௮வர்‌ திருவருள்‌ வழி 
நின்று சொல்லுந்‌ திருவாக்கனாலே ஓன்றை அழித்த 
௮ம்‌ ஆக்கலும்‌ வல்லவரென்று அறியற்பாலது. உல 
கமே, சொல்‌உலகம்‌, பொருளுலகம்‌ என்‌.று இரு. 
வகைப்படும்‌. அவற்றை வடநூலார்‌ : சப்தப்பிரபஞ்‌ 
சம்‌' “அர்த்தப்பிரபஞ்சம்‌” என்பார்கள்‌. பொருளுல 
கத்திற்கு அடிப்படையாகச்‌ சொல்லுலகம்‌ ஏற்பட்டி 
ருக்கிறது. ஓலி இயக்கத்தாற்‌ பொருள்கள்‌ வடிவடை 
கின்றன என்பதும்‌. அதுவே. சொல்வடிவாகவே 
நினைவும்‌ நிகழ்கிறது. நினைவின்கண்‌ எழுதிய படமே 


தொண்டைநாட்டு அற்புதங்கள்‌ ௨௦௧ 


நினைவினுடைய ஆற்றலால்‌ வெளிப்‌ பொருளின்‌ 
கண்ணே பிரதிபலித்தலுங்‌ கூடும்‌. ஓருவர்‌ எண்ணா 
வதைப்‌ படமெடுக்கலாமென்று மேலை நாட்டிலே சில 
அுண்ணறிவாளர்கள்‌ தெரிந்துரைத்தனர்‌. இ தனால்‌: 
நினைவுதானே வெளிப்பொருள்களிலும்‌ உருவெடுத்தல்‌: 
கூடுமென்று தோன்றுகிறது. நினைவின்‌ வன்மைய' 
னாலே வெளிப்பொருள்கள்‌ நினைத்த வண்ணமே மாறு 
தலுங்கூடும்‌. நினைவின்‌ வன்மையினாலே உடம்பின து: 
கோய்‌, நிலையை மாற்றுதல்‌ கூடுமென்று மருத்துவ 
அறிஞர்‌ பலர்‌ கருதுகின்றார்கள்‌. ஆதலால்‌, நினைவின்‌ 
ஆற்றலினாலேயே ஒரு பொருள்‌ முழுவதும்‌ மாறிய: 
நிலையை அடைதல்‌ கூடும்‌ என்பது தெளிவு. நினைவிற்கு 
அத்துணை ஆற்றலைக்‌ கொடுப்பது கடவுளுடைய இழு. 
வருட்சத்தியே. திருவோத்தாரில்‌ ஈம்‌ பரமாசாரியரது 
நினைவாற்றலால்‌ ஆண்பனை பெண்பனை ஆயிற்று. 
ஆணிற்கும்‌ பெண்ணிற்கும்‌ கருவின்‌ முளை ஒன்றே. 
என்றும்‌, கருவொள்றே சிலவகையான மாறுதல்களால்‌: 
ஆணாகவும்‌, வேறுவித மாறுதல்களாற்‌ பெண்ணாகவும்‌. 
உருவெடுக்கின்றனவென்றும்‌ உயிர்‌ நூல்வல்லா;ர்‌ கூறு: 
கின்றார்கள்‌. பனையானது குலை யொன்றும்‌ ஈனாத: 
போது ஆண்‌ என்றும்‌, குலை ஈன்றவிடத்துப்‌ பெண்‌ 
என்றும்‌ கூறப்படும்‌. சில மருத்துவ முறைகளால்‌: 
மலடுநீங்கி மகவுண்டாதல்‌ போலப்‌ பனையானது வள: 
௦ற்ற கோய்கிலை மாறி வளமுள்ள நன்னிலை அடைதலே... 
ஆணாய்‌ இருந்து பெண்ணானவாருகும்‌ என்று கொள்க, 
ஈம்‌ பரமாசாரியர்‌ ஆண்பனையைப்‌ பெண்பளனையாக்9 
யது சமணரால்‌ ஈகையாடப்பெற்ற சிவனடியாரது. 
இடுக்கண்‌ தீர்த்தற்பொருட்டேயாகும்‌. *ஓன்னார்த்‌: 
தெறலும்‌ உவந்தாரை ஆக்கலும்‌ எண்ணின்‌ தவத்தால்‌ 
வரும்‌' என்பதற்கு இவ்வற்புதம்‌ சிறந்ததோர்‌ எடுத்துக்‌. 
காட்டாக விளங்குதல்‌ காண்க. இவ்வற்புதத்தைக்‌. 


௮௨௦௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


கண்ட சமணருட்‌ சிலர்‌ சைவசமயத்திற்கு வந்தமை 
யால்‌ ௮க்‌ காலத்திலேயே புறமதத்துட்‌ புகுந்தவரைத்‌ 
தஞ்சமயமேற்று மீட்டுக்கொள்ளுதல்‌ வழக்கமென்று 
தெரிகின்றது. பிள்ளையார்‌. திருவாக்கும்‌ பெற்ற பனை 
மரங்களுங்கூடப்‌ பிறவியொழித்துச்‌ சிவத்தை 
அடைந்தன என்று புராணம்‌ 988-வது பாட்டுக்‌ கூறி 
யது காண்க. அவைகள்‌ முன்னரே மிகுந்த பக்குவ 
மூற்றிருந்தா லொழியப்‌ பிள்ளையார்‌ திருவாக்குப்‌ 
பெற்று அந்நிலையை அடைசந்திருக்கமாட்டா என்று 
தோன்றுகிறது. 


நம்‌ பரமாசிரியர்‌ திருக்காஞ்சியிற்‌ சிவபெருமானை 
வணங்கியதைக்‌ கூறுமிடத்து, அவரது பேரன்பின்‌ 
மமெய்ப்பாட்டினை ஆசிரியர்‌ சேக்கிழார்‌, 


** பம்புதுளிக்‌ கண்ணருவி பாய்ந்து மயிர்ப்‌ புளகம்வரத்‌ 
தம்பெருகு மனக்காதல்‌ தள்ளகில மிசைத்‌ தாழ்ந்தார்‌ '” 
*₹* பாடிஞர்‌ பணிவுற்றார்‌ பரிவுறுமா னந்தக்கூத்‌ 
தாடினார்‌ அகங்குழைக்தார்‌ அஞ்சலிதஞ்‌ சென்னியின்மேற்‌ 
சூடினார்‌ மெய்ம்முஒழ்த்‌ தார்‌?” 
** மருவியவே ழிசைபொழிய மனம்பொழியும்‌ 
பேரன்பாற்‌ 
பெருகியகண்‌ மழைபொரழியப்‌ பெரும்புகலிப்‌ 
பெருந்தகையார்‌ 
உருகியவன்‌ புள்ளலைப்ப உமைதழுவக்‌ 
குழைந்தவரைப்‌ 
பருகியமெய்‌ யுணர்வி னொடும்‌ பரவியே 
புறத்தணைந்தார்‌ " 
என்‌ மிகவும்‌ தெளிவாக எடுத்து இயம்பியுள்ளார்‌. 
௮க்‌ காலத்திலேயே காமக்கோட்டமானது தஇிருவேகம்‌ 
பரின்‌ கோயிலின்‌ வேறுாகத்‌ தனியே இருந்தது. 


தொண்டைஙகாட்டு அற்புதங்கள்‌ ௨௦௩ 


இருவாலங்காட்டிலே, ஈம்‌ நாயனார்‌ மிதிக்க அஞ்‌ 

சனமை அடியார்‌ பெருமையைப்‌ போற்றும்‌ அவர்‌ 

மாண்பினை இனிது விளக்கும்‌. அவர்‌ காலத்திற்கு 

மூன்னரே, காரைக்காலம்மையார்‌ திருவருள்‌ பெற்‌ 

மை விளங்குகின்றது. பழையனூர்‌ நீலி கதையைத்‌ 
இருவாலங்காட்டுத்‌ தேவாரத்தில்‌, ஈம்‌ பரமாகிரியர்‌, 
** வஞ்சப்படுத்‌ தொருத்தி வாஷள்‌ கொள்ளும்‌ வகைகேட்‌ 


டஞ்சும்‌ பழையனா ராலங்‌ காட்டெம்‌ மடிகளே ?? 


எனக்‌ குறித்துள்ளார்‌. 


திருக்காளத்தஇியிலே கண்ணப்பகாயனார்‌ திருவடி 
வைக்‌ கண்டு, ஞானசம்பந்தர்‌. கும்பிட்ட பயன்‌ காண்‌ 
பார்போற்‌ பலமுறையும்‌ பணிந்தெழுந்தமை மிகவும்‌ 
வியக்கத்தக்கது. அன்பே, யாவற்றினும்‌ மேம்பட்ட 
தென்பதையும்‌ பெரியபுராணத்தின்‌ உயிர்ப்பொருள்‌ 
அன்பே என்பதையும்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ 1023-ம்‌ 
பாட்டில்‌ நன்கு தெரித்துள்ளார்‌. 


இருஞானசம்பந்தப்பெழுமான்‌ பேரன்பினுடன்‌ 
பன்முறை கண்ணப்பகாயனாரைப்‌ பணிந்தன 
ரென்றுல்‌, கண்ணப்பர்‌ ஓப்பற்ற மெய்யன்பு வடிவின 
ரென்பதையார்‌ மறுத்தல்‌ கூடும்‌? அடியாரது பேரன்‌ 
பிற்கு ஈடுபட்டுத்‌ தாழ்ந்திறைஞ்சும்‌ ஈம்‌ பரமாசாரி 
யரது தற்போதமற்ற உயர்நிலை இதனால்‌ இணிது 
. விளங்கும்‌. ஆளுடையபிள்ளையாரை ஞானத்தின்‌ தலை 
வர்‌ என்று சிறப்பாக ஈவில்வதினும்‌ அவர்‌ அன்பின்‌ 
தலைவர்‌ என்று கொள்ளுதல்‌ ஏற்புடைத்து. அன்பு 
செலுத்துதல்‌. அடியார்‌ தகுதிக்‌ கேற்ப வேறுபடும்‌. 
அன்பு அறிவினால்‌ வளர்வது) சரியையாளர்‌, கிரியை 
யாளர்‌, யோ௫இயர்‌ என்பாரது அன்பினும்‌ ஞானிகளது 
அன்பு மிகவுயர்ந்தது. உள்ளிருப்பதே வெளி வரும்‌ 


௨௦௪ தஇிருஞானசம்பந்த.சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


என்றவண்ணம்‌ ஒருவரது உள்ளத்தின்‌ நிலைக்‌ கேற்ற 
வாறே அவரது அன்புகிலையும்‌ ஆம்‌. திருஞான சம்பந்‌ 
தர்‌ கண்ணப்பகாயனாரைக்‌ கண்டபோது தமதுள்ளத்‌ 
தில்‌ நிறைந்துள்ள உயர்ந்த அன்பின்‌ மெய்வடிவமாக 
அவரைக்‌ கருதினர்‌. 


அவரன்பு உயர்ந்த அன்பென்பது அவ்‌ வன்பினுக்‌ 
குள்ளே இறைவன்‌ மன்னுவதாக ஆரியர்‌ சேக்கிழார்‌ 
குறித்தமையால்‌ தெளியப்படும்‌. : பக்திவலையிற்‌ படு 
வோன்‌ காண்க ' என்றபடி உயர்ந்த மெய்யன்பினுள்‌ 
ளேதான்‌ இறைவர்‌ வீற்றிருப்பர்‌. இதனால்‌ எப்பொழு£்‌ 
தும்‌ ஓரே நிலையாகப்‌ பேரன்போடு வழிபடும்‌ ஞானி 
கட்கு இறைவன்‌ எப்பொழுதும்‌ நுகர்ச்சிப்‌ பொருளா 
யிருப்பன்‌ என்பது தெளிக. அன்பு செலுத்தாதார்ச்‌ . 
குக்‌ கண்ணப்பர்‌ வடிவமும்‌, சிவலிங்கவடிவமும்‌ பூத 
வடி.வங்களாகத்‌ தோன்றும்‌. 


ஈம்‌ பரமாசாரியருக்கு அவை மெய்யன்‌ பின்‌ வடிவ 
மாகவும்‌, கடவுளாகவும்‌ விளங்கின. *தவமும்‌ தவ 
மூடையார்க்காகும்‌” என்றதும்‌ இக்கருத்தை வலி 
யுறுத்துமென்க. ௩ம்‌ நாயனார்‌ தில்லைக்குச்‌ சென்றி 
ருந்தகாலை அவர்பெற்ற ஞானமே . அம்பலமாகவும்‌ 
அவர்‌ நுகருஞ்‌ சவபோகமே இறைவரது திருக்கூத்‌ 
தாகவுங்‌ கண்டனரென்று கூறியவண்ணமே எண்டும்‌ 
அவர்‌ உள்ளத்தின்‌ மெய்யன்பே கண்ணப்பராகவும்‌, 
அங்குறையுங்‌ கடவுளே காளத்தியப்பராகவுக்‌ திகழ்ச்‌ 
தனரென்று மொழிந்தது காண்க. 


- தில்லையில்‌ ஈம்‌ பரமாசர்ரியரது ஞானத்தின்‌ உயர்‌ 
வையும்‌, திருக்காளத்தியில்‌ அவரது பேரன்பின்‌ பெற்றி 
யையும்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ நன்கு விளக்கப்‌ போக்‌ 
தனர்‌. 


தொண்டைநாட்டு அற்புதங்கள்‌ ௨௦௫ 


நம்‌ பரமாசாரியர்‌ தமிழ்‌ வழங்காத நாடுகளுக்குச்‌ 
செல்லக்‌ கருதாமை தம்‌ பரிசனங்களின்‌ யாத்திரைக்‌ 
கடுமையை நினைந்து அவர்கட்கு இடர்‌ விளையாதிழுத்‌ 
தற்‌ பொருட்டுப்போலும்‌. வடகயிலை, திருக்கேதாரம்‌, 
கோகரணம்‌, இருப்பருப்பதம்‌, இக்திரரீலப்‌ பருப்பதம்‌ 
என்னும்‌ ஐந்து தலங்கள்‌ சிறப்பாகப்‌ பாடப்பெற்ற 
மையால்‌ அவை பிறவற்றினுஞ்‌' சிறந்த ச்க்காகால்‌ 
சைவர்களாற்‌ பேணற்பாலன. 


இணி, திருமயிலையில்‌ எலும்பைப்‌ பெண்ணாக்கிய 

வரலாறு ' ஆயற்பாலது. அக்காலத்தில்‌ தஇருமயிலை 
யானது கட௨உற்கரைத்‌ : துறைமுகமாக இருந்ததென்‌ 
பதும்‌ மரக்கலப்‌ போக்கு வரவு அவண்‌ நிகழ்ந்த 
தெனவுஞ்‌ சிவகேசர்‌ சரிதத்தால்‌ விளங்குகின்றது. 
அதை, 

அருநி தித்திறம்‌ பெருக்குதற்‌ கருங்கலம்‌ பலவும்‌ 

பொருக டற்செலப்‌ போக்கயப்‌ பொருட்குவை நிரம்ப 

வரும சக்கல மனை ப்படப்‌ பணைக்கரை நிரைக்கும்‌ 

இருகி இப்பெருஞ்‌ செல்வத்தி னெல்லையில்‌ வளர்க்கார்‌.” 
என்றதாற்‌ காண்க. 


சிவரேசரென்ற பெயர்கீகேற்பவே, சிவபெரு 
மானிடத்துஞ்‌ சிவனடியாரிடத்துஞ்‌ சிவமேசர்‌ மிகுந்த 
அன்புஓடயராய்த்‌ திகழ்ந்தனர்‌. இவ்வணிகர்‌ செல்‌ 
வச்செருக்கு யாதும்‌ இல்லாதவராய்‌ வாம்வெனு 
மையல்விட்டு வறுமையாஞ்‌ சிறுமை தப்பித்‌ தாழ்‌ 
வெனுந்‌ தன்மையுடையரென்பதும்‌, எப்பொருளினும்‌ 
மெய்ப்பொருளையே ஆராய்ந்தறிந்து, அதன்கண்‌ தமது 
உள்ளத்தைச்‌ செலுத்துவோரென்பதும்‌, *தம்மை 
உள்ளவா. நறிந்தபின்‌ சங்கரர்க்கு அடிமை மெய்ம்‌ 
மையே செய்யும்‌ ' என்றும்‌, 'பொய்ம்மை நீக்கி மெய்ப்‌ 


௨௦௬ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


பொருள்‌ இதுவெனக்‌ கொள்ளும்‌ செம்மையே புரி 
மனத்தினார்‌ ' என்றும்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ மொழிந்த 
மையால்‌ இனிது விளங்கும்‌. இருஞானசம்பக்தர்பால்‌ 
இவர்‌ தலை அன்பு செலுத்தினாரென்பது அவரைக்‌ 
காணாதிருந்தகாலையில்‌, 

செல்வ மல்கிய சிரபுரச்‌ சிறுவர்சே வடிக்‌£ழ்‌ 

எல்லை யில்லதோர்‌ காதலி னிடையரா வுணர்வால்‌ 

, அல்லு ஈண்பக லும்புரிந்‌ தவரருட்‌ டி.றமே 

சொல்ல வுஞ்செயல்‌ கேட்கவுந்‌ தொழிலின ராஞர்‌. 
என்பதாலும்‌, திருஞானசம்பந்தர்‌ மதுரையில்‌ 
சைவத்தை நிலைகாட்டியதைத்‌ தமக்குக்‌ கூறியவர்‌ 
களுக்கெல்லாம்‌ மிகுந்த பொருளும்‌ ஆடையும்‌ உத 
வினமையாலும்‌, அவரைக்‌ இசைநோச்கி வீழ்ந்து 
தொழுது தம்‌ அருமை மகளையும்‌ பெருஞ்செல்வத்‌ 
தையும்‌ ஆருயிரையும்‌ அவருக்கே கொடுத்ததாக 
மொழிந்தமையாலும்‌ இனிது புலனாம்‌. இதை 

இன்ன வாறெலா மறிந்துளா ரெய்தியங்‌ சசைப்பச்‌ 

சொன்ன வர்க்கெலா மிருநிதி தாசட னளீத்து 

மன்னு பூந்தராய்‌ வள்ளலார்‌ தமைத்திசை நோக்கச்‌ 

சென்னி மேற்கரங்‌ குவித்துவீழ்ர்‌ தெழுந்துசெந்‌ நின்று, 

சுற்ற நீடிய களையெலாஞ்‌ குழ்க்துடன்‌ கேட்பக்‌ 

கற்ற மாக்தர்வாழ்‌ காழிகா டுடையவர்க்‌ கடியேன்‌ 

பெற்றெ டுத்தபூம்‌ பாவையும்‌ பிறங்கிய நிதிய 

முற்று மென்னையுங்‌ கொடுத்தனன்‌ யானென்று 

்‌ ்‌ மெஈழந்தார்‌. 

என்றதாற்‌ காண்க. 


நிலவுலகத்தினிற்‌ பிறக்கும்‌ யாவர்க்குங்‌ குறை 
யுண்டென்பதும்‌, அஃது அன்பர்க்குத்‌ திருவருளால்‌ 
நிறைவெய்தும்‌ என்பதும்‌, சவ௫ேசர்க்கு முதற்கண்‌ 
மகவில்லாமையும்‌, பின்னர்ப்‌ பூம்பாவை உதித்தமை 


தொண்டைஙகாட்டு அற்புதங்கள்‌ ௨௦௪ 


யும்‌ ஆகிய இரண்டின்‌ வைத்து அறியலாம்‌. மக்கட்‌ 
பேற்றில்‌ ஆண்மகப்பெறுதல்‌ சிறந்ததென்று :கொள் 
ளுதல்‌ இவர்‌ சறித்திரத்திற்குப்‌ பொருந்தாது. ஆரி 
யர்‌ திருவள்ளுவனார்‌, ஆண்மகப்பேற்றினைச்‌ சிறந்த 
தாகச்‌ செப்பினரென்று சிலர்‌ கூறுதல்‌ தவறு. “அறி 
வறிந்த மக்கள்‌ ' என்பதற்கு அறியவேண்டுவனவற்றை 
யறிந்த மக்களென்பதே பொருளாகும்‌. ஆண்மக்க 
ளென்று பொருள்‌ கொள்ளுதல்‌ விரிவிலா 'அரதினிதர்‌ 
கொள்கையே. 


கலை மகளும்‌, மலை மகளும்‌ அங்கயற்‌ கண்ணியா 
ரும்‌ பெண்டி ரல்லரோ£? அவர்கள்‌' அறிவறிந்த மக்க 
ளல்லரோ ? இவர்கள்‌ கடவுளரே யானால்‌ புனிதவதி 
யாருக்‌, திலகவதியாரும்‌, மங்கையர்க்கரசியாரும்‌, சங்‌ 
கத்து நல்லிசைப்‌ புலமை மெல்லியலார்‌ பலரும்‌ அறி 
வறிந்த மக்களல்லரோ 2 


இது நிற்க, மலைமககச்‌ சிவபெருமானுக்கு மணம்‌ 
புரிய வேண்டுமென்று அவள்‌ தந்‌ைத விரும்பியது 
போலவே, பூம்பரவையைச்‌ சிவபெருமான்றன்‌ திரு 
மகனார்‌ என்னும்‌ புகலி மன்னர்க்கு மணம்‌ புரிவிக்கச்‌ 
சிவநேசர்‌ விருப்பங்‌ கொண்டனர்‌. ஞானவள்ளலா 
ரையே, சிவகேசர்‌ தம்‌ குலமுழுமுதல்வராகக்‌ கருதின 
மையால்‌, தம்‌ அரும்பொருள்கள்‌ யாவையும்‌ அவர்க்கே 
கொடுத்தனர்‌. 


*மண்ணினிற்‌ பிறந்தார்‌ பெரும்பயன்‌ அடியார்க்‌ 
கமூதளித்தல்‌ ? என்று ஆளுடைய பிள்ளையார்‌ குறித்‌ 
தருளியவாறே சிவநேசர்‌ செய்ததாக ஆசிரியர்‌ சேக்கி 
மார்‌. இயம்பினர்‌. அது, '* ஆறுசூடிய முடியினார்‌ அடி 
யவர்க்கு அன்பால்‌ ஈறிலாத பூசனைகள்‌ யாவையும்‌ 
மிகச்செய்து '' என்றதாற்‌ பெறப்படும்‌, சிவபெரு 


௨௦௮ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


மானை வழிபடும்‌ மறஹறையவரே சிவனடியாரோடு வழி 
படற்‌ பாலரென்பார்‌ *மாறிலா மறையவர்க்கு 
வேண்டினவெலா மளிக்து”” என்ற்னர்‌. 


இப்‌ பேரறத்தைச்‌ செவ்விதிற்‌ புரியும்‌ அன்பர்க்கு 
மகப்பேறு நிலைக்கும்‌ பான்மையது. ஆதலின்‌ அஃது 
உண்மையானால்‌ இறந்த பூம்பாவை மீண்டு வருக என 
உரைப்பாராயினர்போலும்‌. தந்தையின்‌ பேரறத்தை 
மக்கள்‌ கைக்கொண்டு ஈ௩டத்துதல்‌ கடனாதலாலும 
புதல்வியையிழந்த த௫்‌ைத அப்பேரறத்தைச்‌ செவ்வை 
யாக ௩டதீத இயலாது ஆதலாலும்‌, அப்‌ பேரறம்‌ 
உண்மையானால்‌ பூம்பாவை மீண்டும்‌ உயிர்‌ பெற்று 
வருகவென்று பிள்ளையார்‌ இயம்பியருளினார்‌ போலும்‌. 
ஆண்மக்க என்றிப்‌ பெண்மக்களும்‌ உலகத்தில்‌ 
தந்தையது பேரறத்தை நிலைபெறுத்தும்‌ உரிமை 
யுடையாரென்பது இதனாற்‌ போதருமென்க. 

* முற்றினர்க்கு நல்வரங்கள்‌ முற்றும்‌ '” 
்‌ என்றபடி சிவகேசருடைய பெருந்தஓுத்திற்‌ கேற்ப 
அவருடைய அருமைப்‌ புதல்வி, ஓப்பீல்லாத அழகளஞ்‌ 
.செல்வியாய்த்‌ இகழ்ந்தனளென்பது ஆசிரியர்‌ சேக்‌ 
கிழாரால்‌ ௮ணிபெற விளக்கப்பட்டது. 
்‌. “பாவை நல்லுறுப்பு ௮அணிகளர்‌ பண்பெலாம்‌ கோக்கிப்‌ 

பூவினாள்‌ என வருதலிழ்‌ பூம்பாவை யென்றே 

மேவு காமமும்‌ விளம்பினர்‌ ?? 
என்றதால்‌, அவளது பெயரே அழகு காரணமாக்‌ 
எ்ழுந்ததென்பது அறியற்பாலது. ஒளியும்‌ மென்மை 
யும்‌ களங்க மின்மையும்‌, அழூன்‌ உறுப்புக்களாமென்‌ 
புதை ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ பூம்பாவையைத்‌ தளர்‌ 
கின்ற மின்னற்‌ கொடியின்‌ மூளைபோலவும்‌ இளம்‌ 
பொற்‌ கொம்புபோலவும்‌, மாணிக்கச்‌ செவ்வொளி 


தொண்டைகாட்டு அற்புதங்கள்‌ ௨௦௯ 


யின்‌ கொழுந்துபோலவும்‌ பெண்மான்‌ கன்று பேரல 
வும்‌ புனைந்துரைத்து விளக்குப்போந்தனர்‌., 

தளரு மின்னினங்‌ குரமெனத்‌ தமனியக்‌ கொடியின்‌ 

வளரி எந்தளிர்க்‌ களயென மணிகள ரொளியி 

னளவி லஞ்சுடர்க்‌ கொழுந்தென அ௮ணைவுறும்‌ பருவத்‌ 

திளவ னப்பிணை யனையவர்க்‌ கேழியாண்‌ டெய்த 


எனும்‌ இச்செய்யுளால்‌ அறிக. 


கழங்கு, அம்மனை, பந்து முதலிய விளையா டல்‌ 
களும்‌ சிறுவீடு கட்டிச்‌ சிறுசோ றட்டுண்ணும்‌ விளை 
யாட்டும்‌, ஊஞ்சலாட்டும்‌ அக்காலத்தே மகளிர்‌ வழக்‌ 
கமா யிருந்தனவென்பது சரிதத்தால்‌ விளங்குகன்‌ 
௮து. ்‌ 


பூம்பாவை தன்‌ தோழியருடன்‌ விளையாடத்‌ 
தொடங்கியது, அவளது ஏழாவது ஆஅண்டென்று 
குறிக்கப்பட்டது. அவளை “அரவு தீண்டியது எந்த 
வயதிலென்பது குறிக்கப்படவில்லை. அவள்‌ மீண்டு, 
இருவருளால்‌ “ எழுந்தபோது பன்னிரண்டாண்டின 
ளாய்தீ திகழ்ந்தனள்‌ என்பது, 
எடுத்த பாட்டினில்‌ வடிவுபெற்‌ நிருகான்கு திருப்பாட்‌ 
டடுத்த வம்முறைப்‌ பன்னிரண்‌ டாண்டள வணைந்து 
தொடுத்த வெஞ்சமண்‌ பாட்டினிற்‌ ரோன்றிடக்‌ கண்டு 
விடுத்த வேட்கையர்‌ திருக்கடைக்‌ காப்புமேல்‌ விரித்தார்‌. 
என்ற செய்யுளால்‌ காண்க. அவளது ஏலும்பினைச்‌ சல 
ஆண்டுகளாகப்‌ பாதுகாத்து வைத்தனர்போலும்‌. ஏழா 
வது ஆண்டில்‌ அவள்‌ உயிர்‌ துறந்தன ளென்ரறாஷ்‌, 
ஐந்து ஆண்டுகளாகச்‌ சிவமேசர்‌ அவளது எலும்பினைப்‌ 
பாதுகாத்து . வைத்திருக்க வேண்டும்‌. அங்ஙனஞ்‌ 
செய்தமை அவரது ஒப்பற்ற திண்ணிய அன்பினை 
விளக்குகின்றது. ஈல்ல பாம்பிற்கு ஈச்சுப்‌ பற்கள்‌ 
சம்‌-14 


௨௧௦ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


நான்கு என்பதும்‌, ஈஞ்சின்‌ வேகம்‌, படிப்படி ஏழு 
வகையாக உடம்பில்‌ வெளிப்படு மென்பதும்‌, 

நாலு தந்தமு மென்புறக்‌ கவர்ந்துஈஞ்‌ சுகுத்து 

மேலெ மும்பணம்‌ விரித்துகின்‌ ருடிவே நடங்க 

.ரீல வல்விடர்‌ தொடர்க்தெழ நேரிழை மென்பூ 

மாலை தீயிடைப்‌ பட்டது போன்றுள மயங்‌௪, 

மருந்து மெண்ணில மாநில செய்யவும்‌ வலிந்து 

பொருந்து வல்விட மேழுவே கமுமுறை பொங்இூப்‌ ்‌ 

பெருந்த டங்கண்மென்‌ கொடியனாள்‌ தலைமிசைப்‌ பிறங்‌கத்‌ 

இரிந்து செய்வினை யாவையுங்‌ கடந்துதீர்க்‌ திலதால்‌. 
என்ற பாட்டுக்களில்‌ விளக்கப்பட்டன. வேர்வை 
தோன்றுதலும்‌, பின்‌ வெப்புண்டாதலும்‌, கண்ணேறிச்‌ 
செருகுதலும்‌, வாந்தி செய்தலும்‌, கோழை மிகுதலும்‌, 
அறிவு மயங்குதலும்‌, உடலில்‌ விரைப்‌ புண்டாதலும்‌ 
ஏழு வேகமெனப்படும்‌. எட்டாம்‌ வேகத்தில்‌ உயிர்‌ 
நீங்கு மென்பர்‌. விட நீக்கத்திற்கு மருந்தும்‌ மந்திர 
மூம்‌ வழக்கத்திற்‌ கைக்கொள்ளப்படுவன. மந்திரத்‌ 
தின்‌ தொடர்பாகத்‌ தெய்வ நினைவம்‌- பாவனையும்‌ 
மேற்கொள்ளப்படும்‌. மந்திர மென்பது வேண்டு 
கோளானால்‌, வேண்டப்படும்‌ தெய்வத்தின்‌ நினைவு 
இன்றியமையாத தாகும்‌. அதுவே தியானம்‌ எனப்‌ 
படும்‌. பாம்பின்‌ விடத்தை நீக்க அதற்கு மாறுகய 
கருடனாகத்‌ தம்மைப்‌ பாவித்தல்‌ பாவனை யெனப்‌ 
படும்‌. அதனையே 'காருட விஞ்சை: யென்பர்‌. அதுவே 
பாவக மெனப்படும்‌. கிரியை யென்பது உற்னன்‌ 
உறுப்புக்களாற்‌ செய்யும்‌ செய்கையாம்‌. 


மூட்டிகிலை யென்னுங்‌ கிரியை அடியிற்‌ குறிக்கப்‌ 
படும்‌ பாட்டில்‌ கூறப்பட்டுள்ளது காண்க. 

விடந்தொ லைத்திடும்‌ விஞ்சையிற்‌ பெரியரா மேலோர்‌ 

அடர்ந்த தீவிட மகற்றுதற்‌ கணைந்துளா ரனேகர்‌ 


தொண்டைநகாட்டு அற்புதங்கள்‌ ௨கக்‌ 


இடங்கொண்‌ மந்திரக்‌ தியானபா வககிலை முட்டித்‌ 

தொடர்ந்த செய்வினைத்‌ தனித்தனித்‌ தொழிலராய்ச்‌ சூழ்வார்‌. 

அது நான்கு விரலையும்‌ மடக்‌ூப்‌ பெரு விரலினால்‌ 
உச்சிமுதல்‌ கடிவாயிறாகத்‌ தொட்டு விடத்தினை 
இறக்குவதாம்‌. உடம்பு மூர்ச்சித்து விழுந்தகாலை 
உயிர்‌ அதன்கண்‌ உளதா இலதா வென்று .துணிவதற்‌ 
குப்‌ பல அடையாளங்கள்‌ . அக்காலத்திலே தமிழ்‌ 
மருத்துவர்களுக்குத்‌ தெரிந்திருந்தன வென்பது, 

** ஆவி தங்குபல்‌ குறிகளும்‌ அடைவிலவாக?? 

என்றதால்‌ அறியப்படும்‌. பூம்பாவையின்‌ உடம்பில்‌ 
உயிர்‌ இல்லை யென்று சூறிகளால்‌ தெரிந்த பின்னும்‌ 
மூன்று நாள்வரை விடந்தீர்க்கும்‌ வழிகளைக்‌ கைக்‌ 
கொண்டனரென்று அறிகிறோம்‌. அங்ஙனஞ்‌ செய்தல்‌ 
அக்காலத்து வழக்கம்‌ போலும்‌. உயிர்‌ நீங்கனமை 
யைச்‌ செவ்வையாகத்‌ துணிதற்குக்‌ காலதாமதம்‌ 
வேண்டற்பாலது. பூம்பாவையின்‌ எலும்புக்கூட்டினைச்‌ 
சதைவுபடா வண்ணம்‌ சவெேசர்‌ ஓரு பெருங்கும்பத்‌ 
திற்‌ சேமித்து வைத்தனரென்று அறிகின்மோம்‌. அவ்‌ 
வாறு சேமிப்பதற்கே பெரிய குடம்‌ வேண்டற்பாலதது. 


. பூறப்பற்றினும்‌, மக்கள்பால்‌ உள்ள்‌ காதல்‌, கடந்த 
ஞானிகட்குக்‌ கடத்தற்கரியதென்பர்‌ பெரியோர்‌. நெடு 
நாள்‌ மகவிலாது அருந்தவத்தாற்பெற்ற அழகளம்‌ 
புதல்வியைத்‌ தமது பெருஞ்‌ செல்வத்தினும்‌ பெரிதாகச்‌ 
சிவநேசர்‌ கருதினமையால்‌ * இந்த வெவ்விடம்‌ ஓழிப்‌ 
பவர்க்கு என்னுடைய நிதிக்குவை முழுவதும்‌ ஈவன்‌ £ 
என்று பறை அறைவித்தார்‌. பெறுமவற்நுளெல்லாம்‌ 
அரிதாகிய குழவியையும்‌ திருஞான சம்பந்தர்க்குக்‌ 
கொடுத்துவிட்ட காரணத்தால்‌ : தாம்‌ துன்புறுதல்‌ 
மூஹைமையன்றெறன்று சிவகேசர்‌ கழுதியது அவரது தலை 
அன்பை வற்புறுத்துமென்க. * உடைய பிள்ளையார்க்கு 


௨௧௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


என இவள்தனை உரைத்ததனால்‌ அடைவு துன்புறுதற்‌ 
இல்லையாம்‌ நமக்கு ' என்றது காண்க. சுற்றத்தாரனை 
வரும்‌ படரொலிக்‌ கடல்போல்‌ அலறவும்‌- சிவசேசர்‌ 
துன்புறுதல்‌ கூடாதென்று தெளிவெய்தினமை, அவரது 
பற்றற்ற உயர்நிலையைக்‌ குறிப்பதாகும்‌. இறந்த 
பின்னும்‌ பூம்பாவையின்‌ எலும்பைப்‌ பாதுகாத்து வைத்‌ 
தமை ஆளுடைய பிள்ளையார்கீ்கென வைத்த பொருளை 
அவர்பால்‌ ஓப்புவித்தல்‌ கருதி யென்க, உயிர்‌ போன 
பின்‌ அங்ஙனம்‌ ஓப்புவித்தலாற்‌ பயனென்னை யெனின்‌, 
இறந்த உயிரை மீட்பிக்குந்‌ இருவருட்‌ பேராற்றல்‌ 
வாய்ந்தவர்‌ பிள்ளையார்‌ என்று நம்பி அவ்ர்‌ செய்‌ 
தருளிய அற்புதங்களைக்‌ கேட்டறிந்து சிவநேசர்‌ அவர்‌ 
வரவை எதிர்பார்த்திருந்தமையின்‌ இழுக்காகாமை 
யறிக. * ஓளவிய கெஞ்சத்தான்‌ ஆக்கமும்‌, செவ்வியான்‌ 
கேடும்‌ நி&க்கப்‌ படும்‌” என்ற திருக்குறளில்‌, செவ்வி 
யான்‌ கேடு என்பதற்குச்‌ சிவநேசர்‌ பூம்பாவையை 
இழந்தமை ஓர்‌ எடுத்துக்‌ காட்டாகும்‌. நல்லவர்‌ 
களுக்கு இவ்வுலகத்திலே கேடு வருதல்‌ அவரது முற்‌ 
பிறப்பின்‌ வினைப்பயனே .என்பகும்‌, உலைவின்றி 
உஞற்றுந்‌ தவவலிமையால்‌ அன்னோர்‌ ஊஎழையும்‌ உப்‌ 
பக்கங்‌ காண வல்லாரென்பதும்‌ இப்‌ பூம்பாவை சரித்‌ 
இரத்தால்‌ தெளியப்படும்‌. சிவகேசர்‌ பூம்பாவை 
இறந்த பின்னும்‌ மனவுலைவின்றிக்‌ கன்னீமாடத்திலே 
அவளது எலும்புக்‌ கூட்டினைப்‌ பாதுகாத்து வைத்தமை 
யால்‌, அவர்‌ உலைவின்றித்‌ தாழாது முயன்றவராவர்‌. 
சிவநேசர்‌ ஆளுடைய பிள்ளையாரை * ஆறுசூடினார்‌ திரு 
மகனாரெனவழிபட்டனர்‌ ” என்பது “ ஆறுசூடினார்‌ திரு 
மகனார்‌ அணைந்தாரென்று ஈறிலாததோர்‌ மூழ்ச்சியால்‌ 
விழுந்திறைஞ்ச '' என்பதால்‌ விளங்கும்‌. சவரேசர்‌ 
தண்ணிய அன்பர்‌ என்பது 14 ஒருமையுய்த்த ஈல்‌ 
அ:ணர்வினீர்‌ * ஏன்ற திருஞானசம்பந்தர்‌ அவரைச்‌. 


தொண்டைநாட்டு அற்புதங்கள்‌ ௨௧௩ 


சிறப்பித்தழைத்ததாக ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ கூறின்‌ 
தால்‌. தெறியப்படும்‌. 


படைக்கப்பட்ட பொருள்களெல்லாம்‌ ஓடுங்கிய 
இடம்‌ பெழுமயானம்‌ எனப்படும்‌. அங்கே நடம்புரி 
பவர்‌ சிவபெருமானாதலின்‌, அவரது கோயில்‌ திருமதிற்‌ 
புறவாயிலில்‌ எலும்புக்குடம்‌ கொண்டுவரற்பாலதென்‌ 
பதை அ௮ச்சொற்றொடராற்‌ புராண ஆரியர்‌ குறிப்‌ 
பித்தமை காண்க. விதி வெல்லுதற்கரிகன்று என்று 
கருதுஞ்‌ சமயத்தார்க்குச்‌ சிவபெருமானது தஇருவருட்‌ 
பெற்றி விளங்காமையின்‌, அவரை நன்றியில்‌ சமயத்தி 
௮ள்ளோர்‌. என்றனர்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌. இறந்த 
வயிரினை மீட்பித்தல்‌ தேவர்க்கு மரிதென்று மணிமேகலை 
மூதலிய நால்கள்‌ கூறுகின்றன. சிவபெருமானது இரு 
வருளைச்‌ செவ்விதிற்‌ பெற இயலாது நல்வினைப்‌ பய 
னாகிய பொன்விலங்கு பூண்ட தேவர்கட்கும்‌ ஞான 
வள்ளலார்‌ இயற்றும்‌ அற்புதம்‌ வியப்பினை விளைக்க 
வவ்லதாதலின்‌, அவர்களும்‌ விசும்பிடை நெருங்கினர்‌ 
"போலும்‌. பூம்பாவையின்‌ வரலாற்றினை மயிலையிலுள்‌ 
ளாரன்றிப்‌ பிறவிடங்களி ௮ள்ளவர்களும்‌ ஈன்கறிந்தா 
ராதலின்‌, மற்ற நாடுகளில்‌ வாம்பவரும்‌ இவ்வருஞ்‌ 
செயலைக்‌ காண்பதற்கு வந்து கூடினர்‌. 


இருப்பதிகக்‌ திருப்பாட்டுககா ஓவ்வொன்ருகப்‌ 
பாடப்பாட எலும்புக்‌ குடமும்‌ உயிர்பெற்று வளர்ந்‌ 
தமையாலும்‌, பூம்பாவை யென்ற பெயரைச்‌ செப்பி, 
எலும்புக்‌ குடத்தை கோக்கத்‌ தஇருப்பதிகம்‌ அருளிச்‌ 
செய்யப்பட்டமையாலும்‌, அவருடைய திருவாக்கு ௮க்‌ 
குடத்தில்‌ நிறைந்த அமுதமாகக்‌ கூறப்பட்டது. 


மன்னு வார்சடை யாரைமுன்‌ தொழுது மட்டிட்ட 


என்னு நற்பதி கத்தினிற்‌ போதியோ வென்னும்‌ 


௨௧௪ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


அன்ன மெய்த்திரு வாக்கெனு மமுதமவ்‌-வங்கந்‌ 

துன்ன வந்துவம்‌ துருவமாய்த்‌ தொக்கதக்‌ குடத்துள்‌. 

சமணருஞ்‌ சாக்யெருமே இறந்த உயிரை மீட்பித்‌ 
தல்‌ முடியாதென்ற கொள்கையுடையா ராதலின்‌, 
சமண்‌ பாட்டைக்‌ கூறியவுடன்‌ பூம்பாவை குடம்‌ 
உடைந்து எழுவாளாயினள்‌. இதனால்‌ ௮ச்‌ சமயத்தார்‌ 
கொள்கை பொய்யென்பது வெள்ளிடை மலைபோல்‌ 
விளக்கப்பட்டது. இதனால்‌. அவர்கள்‌ தள்ளாடி வீம்‌ 
தல்‌ இயல்பே. 


பூம்பாவை தஇருமகளையொத்த கவின்ம்க்க வடி 
வொடு வெளிப்பட்டமையால்‌ ௮க்‌ குடமானது தாம. 
ரைக்கு ஓப்பிடப்பட்டது. 
ல ** புடை பெருத்த கும்பம்‌”? 
என்றபடி தலை சிறுத்து அடிபெருத்திடுந்தமையால்‌ 
பாவை வெளிப்படாமுன்னம்‌ ௮க்‌ குடம்‌ கூம்பிய 
தாமரை போலவும்‌; வெளிப்பட்டகால, விரிந்த 
- தாமரை போலவும்‌ விளங்கிற்று. அக்குடம்‌ சிவனாரது 
இருவருள்‌ வெள்ளத்தில்‌ நிலைபெற்றுத்‌ திருஞானசம்‌ 
பந்தரென்னும்‌ ஞானக்க்திரவனது இருப்பாடற்‌ கதிர்‌ 
களால்‌ விரிந்து திருமகள்‌ இருப்பிடமாக விளங்கிற்றுப்‌ 
பேரலும்‌. 


ஆசிரியர்‌ சேக்கிமார்‌ பெண்ணமகைப்‌ புனைந்து 
கூறுங்‌ கவிநயத்தைப்‌ பூம்பாவையின்‌ எழிலையே 
இயம்பு மிடத்து இனிது அமைத்துள்ளார்‌. உச்சி முதல்‌ 
உள்ளங்கால்வரை உள்ள உறுப்புக்க ளனைத்தையுஞ்‌ 
செவ்விதிற்‌ புனைந்துரைத்தனர்‌. பூம்பாவையின்‌ முகத்‌ 
தைச்‌ செந்தாமரைக்கும்‌, கூந்தலை வண்டுக்‌ கூட்டத்‌ 
தின்‌ ஒழுங்கிற்கும்‌ உவமித்தமையால்‌, சிவப்பு நிறமும்‌ 
மிகக்‌ கரிய தலைமயிருமே, அழகுடைய வனிதையர்கீ 


தொண்டைகாட்டு அற்புதங்கள்‌ ௨௧௫ 


குரியனவென்று அக்காலத்து மக்கள்‌ கருதினரென்பது 
தெளிவு. நெற்றியானது வானவில்லிற்‌ கொப்பாகக்‌ 
, கூறப்பட்டுள்ளது. அஃது ஓளிஈயம்‌ உ.ள்ளதாகவுங்‌ 
கூறப்பட்டுள்ளது. தலைமயிரானது புருவ வெல்லை 
வரை நெருங்கி வளர்ந்திருக்குங்‌ காலை, நெற்றியானது 
வில்லை ஓத்திருப்ப தியல்பே. கெற்றிக்கு ஒளியினால்‌ 
வனப்பு மிகுவதாக மேல்காட்டுப்‌ புலவர்களுங்‌ கூறி 
யுள்ளார்கள்‌. திலகம்‌ முதலியவற்றின்‌ செவ்வொளி 
யும்‌ வெண்‌ சாந்தின்‌ வெள்ளொளியும்‌ மகளிர்‌ பூசும்‌ 
மஞ்சளொளியும்‌, காதின்‌ விளிம்பு முதலிய உறுப்புக்‌ 
களில்‌ அணிந்திருக்கும்‌ பச்சை நீல முதலியவற்றின்‌ 
விலகி வீழும்‌ பச்சை நீலவொளிகளும்‌, கலந்து கெற்றி 
யானது வானவில்லுக்கு வடிவாலும்‌, நிறத்தாலும்‌ 
ஒத்திருப்பதாகவுங்‌ கொள்க. பிற ஆசிரியர்கள்‌ நுத 
லைப்‌ பிறைக்கு உவமித்தளர்‌. வெண்ணீறுப்‌, கருஞ்‌ 
சாந்துத்திலகமும்‌ இடப்பட்ட நெற்றியே பிறைக்கு 
ஓத்தது. இவ்வாறே ஓவ்வோர்‌ உறுப்பின்‌ புனவுரை 
யும்‌ ஆராயற்பாலது. ஈண்டு விரிவஞ்சி விடுத்தாம்‌. 
நான்முகன்‌ படைத்த திலோத்தமையினும்‌, பூம்பாவை 
கவின்‌ மிகுந்தவளென்று ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ கூறியுள்‌ 
ளார்‌. வயது மிகுந்த கழவனா யிருந்தும்‌ அயன்‌ திலோத்‌ 
துமையை விரும்பினா னெனவே ௩ம்‌ பரமாசாரியரைப்‌ 
போல அவன்‌ தெள்ளிய சிவஞானம்‌ பெற்றவனல்ல 
னென்பதும்‌, காமம்‌, வெகுளி, மயக்கங்களைக்‌ கடந்தா 
னல்ல னென்பதும்‌, ஆதலாற்‌ பிறவியமுதவனென்பதும்‌ 
அறிய்க்கிடக்கின்றன. இதனால்‌ நான்முகக்‌ கடவுட்‌ 
“பதவி பெறுதற்கு, ஓப்பற்ற திருவடிஞானப்பேறு 
இன்றிமையாததாகத்‌ தெரியவில்லை. 


ஆதலால்‌ நான்முகன்‌ முதலியோர்‌ வழிபடும்‌ 
பெற்றி ஈம்‌ பரமாசாரியருக்கு உண்டென்பது தெளி 


௨௧௬ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரீத்திரம்‌ 


யப்படும்‌. அகப்பொருளுட்‌ கூறுகின்ற முறைப்படி, 
திருஞானசம்பந்தர்‌ பதினாறாண்டு வயதுற்றவராய்‌ ஓப்‌ 
பற்ற தலைவராய்‌ நின்றனர்‌. பூம்பாவையும்‌, பன்னீ 
ராட்டைப்‌ பிராயத்தளாய்‌ அழகு, குணம்‌, குடிப்‌ 
பிறப்பு முதலியவற்றில்‌ ஒப்பற்ற தலைவியாய்‌ விளங்கி 
னள்‌. பூம்பாவையின்‌ தந்தையும்‌, அத்‌ தலைவனுக்கே 
அவளைத்‌ தான்‌ கொடுத்துவிட்டதாகக்‌ கருதினன்‌. பூம்‌ 
பாவையும்‌ அத்‌ தலைவனிடத்தே பேரன்புடையவளென்‌ 
பது சொல்லாதே யமையும்‌. இவ்வாறு பொருத்தங்க 
ளமைந்தவிடத்து இவ்வுலக வாழ்க்கையை மேமேற்‌ 
கொள்ள விரும்பும்‌ எத்‌ தலைவனும்‌ இல்லறம்‌ புக 
விரும்புவனென்பது திண்ணம்‌. இத்துணைப்‌ பொருத்‌ 
தங்கள்‌ அயனுக்கு வாய்த்திருந்தால்‌ அயன்‌ சிற்றின்பத்‌ 
தையே விடாது பற்றுவனென்பது சொல்லவும்‌ வேண்‌ 
டுமோ 7/ ஒப்புயர்வற்ற ஞானவள்ளலார்‌, இற்றின்ப 
வாழ்க்கையை அறவே வெறுத்தொதுக் கிப்‌ பாசமற்ற 
உயர்‌ நிலையில்‌ நின்‌றமையால்‌, பூம்பாவையைத்‌ தாம்‌ 
மணப்ப தில்லையென்று வற்புறுத்தி யருளினர்‌. 


விசுவாமித்திரர்‌ காசிபர்‌ முதலிய அருந்தவர்கள்‌ 
ஈம்‌ பரமாசாரியருக்கு ஒரு சிறிதும்‌ ஓவ்வார்களென்பது 
இதனால்‌ தெளியப்படும்‌. சிவநேசர்‌ பெற்ற பூம்பா 
வையைத்‌ தாம்‌ திருவருளால்‌ உயிர்ப்பித்த காரணம்‌ 
பற்றித்‌ தம்மை அவளுக்குத்‌ தந்ைதையாகக்‌ கூறியது 
உலக வாழ்க்கையை அறவேயொழித்தற்‌ பொருட்டும்‌, 
பேருதவி செய்வோர்‌ அணுவளவுக்‌ தத்தம்‌ நலங்‌ ௧௫௬ 
தாமையைக்‌ கடைப்பிடித்தற்‌ பொருட்டு மென்க. 


மகளைத்‌ தந்‌ைத மணத்தல்‌ கூடாதென்ற வேதவிதி 
வேதாவுகீகே இலதாயொழிந்தது. விலங்‌இனாலும்‌, 
பிறவற்ருலும்‌ வருங்‌ கெடுதிகளினின்று தலைவியரைத்‌ 


தொண்டைகாட்டு அற்புதங்கள்‌ ௨௧௭ 


தலைவர்‌ தப்புவித்தல்‌ மரபென்று பண்டை நூல்களால்‌ 
அறிசன்றோம்‌; அவ்வாறே ௩ம்‌ பரமாசாரியரும்‌ பூம்‌ 
பாவையை மறலி வாயினின்று மீட்டனர்‌. அங்ஙன 
மாயினும்‌ சிற்றின்ப வாழ்க்கையை வெறுத்தொதுகீ 
கவே பிள்ளையார்‌ தம்மைத்‌ தந்‌ைத யெனக்‌ கூறினர்‌. 


தமது பதினாறாண்டிலுஞ்‌ சிவபுண்ணியங்களையே 
செய்து, உலக வாழ்க்கையில்‌ ஈடுபடும்‌ பருவத்தினும்‌ 
அதில்‌ ஈடுபடாது அவர்‌ பற்று முற்றிலுமற்ற சிவஞா 
னச்‌ செம்மலாய்த்‌ திகழ்ந்தமையால்‌, ': புண்ணியப்பதி 
னாருண்டு' பேர்பெறும்‌ புகலி வேந்தர்‌!” என்றனர்‌ 
ஆசிரியர்‌ சேக்கிழார்‌. மிகுந்த ஆயுளுடைய அயன்‌ 
வயோதிகனான காலத்தும்‌, காமுற்றமையால்‌, அவ 
னுக்கு அவன்‌ வயதே பேபரிகழ்ச்சியையும்‌ மதிப்பின்‌ 
மையையுந்‌ தந்தது. ஆதலால்‌ 'எண்ணிலாண்டெய்‌ 
தும்‌ வேதா ” என்றனர்‌. எண்‌ என்பது மதிப்பென்‌ 
னும்‌ பொருட்டு. தோன்றிப்‌ பன்னாளும்‌ மகளிர்‌ விருப்‌ 
பினை அயன்‌ ஓழித்திலனாகலின்‌, அவன்‌ வாழ்ந்த பன்‌ 
னாளும்‌ மதிப்‌பிலவாயின. அயன்‌ தஇிலோத்தமையின்‌ 
அழகினைக்‌ கண்டபோது, அறிவு மயங்கித்‌ தனது ஊன்‌ 
முகமாகிய நான்முகத்தால்‌ அவளைப்‌ பார்த்தனன்‌. 
ஈம்‌ பரமாசாரியர்‌, சிவபெருமானது கருணை வெள்ளத்‌ 
தில்‌ அலர்ந்த தாமரையாகவே. பூம்பாவையைக்‌ கண்‌-ட 
னர்‌. கதிரவன்‌ கதிர்களை ஆயிரமென்று கூறுதல்‌ 
மரபு. நம்‌ நாயனார்‌ ஞானக்‌ கதிரவனாதலால்‌ அவரது 
ஞானப்பார்வையை ஆயிரமுகத்தாற்‌ கண்ட காட்சி 
யாக: 


எண்ணிலாண்‌ டெய்தும்‌ வேதாப்‌ 
படைத்தவ ளெழிலின்‌ வெள்ள 

௩ண்ணுகான்‌ முகத்தாற்‌ கண்டா 
னவளினு நல்லா டன்பாற்‌ 


௨௧௮ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரக்‌ 


புண்ணியப்‌ பதில முண்டு 
பேர்பெறும்‌ புகலி வேந்தர்‌ 

கண்ணுதல்‌ கருணை வெள்ள 
மாயிர முகத்தாற்‌ கண்டார்‌. 


என்னுஞ்‌ செய்யுளா ற்‌ கூறினர்‌ நங்‌ குன்றைப்பிரான்‌. 


அறிவின்‌: முயற்சி நிகழ்தற்கிடமாகிய மனிதர்க 
ஞூடைய மூளையை ஆயிரம்‌ இதழ்க்கமலமாக யோக 
நூல்‌ புனைந்துரைக்குமென்பர்‌. சவரேசர்‌ பூம்பா 
வையை ஞானசம்பந்தருக்கு மெய்யாகவே” அளித்து 
விட்டார்‌ என்பது அவர்‌ அவளை மணஞ்செய்வியாது 
கன்னி.மாடத்தில்‌ வைத்தமையால்‌ தெளியப்படும்‌. பூம்‌ 
பாவையும்‌ ஈம்‌ பரமாசாரியரது திருவருள்‌ கோக்கத்‌ 
தாற்‌ புனிதமா பின்பு உலக வாழ்க்கையில்‌ விருப்பு 
வையாது சிவனடிக்கே அன்பு செலுத்திச்‌ சவத்தை 
மேவினாள்‌. 


நம்‌ நாயனார்‌ சீர்காழிக்கு மீண்டபின்‌ மறை வழக்‌ 
கப்படி இல்லறம்‌ நட.த்துவதற்குத்‌ திருமணஞ்செய்ய 
இசைந்தது, இல்லறம்‌ உலகத்தார்க்கு உரியதே என்று 
காட்டச்‌ கழுதினமையாற்‌ போலும்‌. இல்லற வாழ்க்‌ 
கையை ஒரு கணமேனும்‌ உலசமுறைப்படி நிகழ்த்தும்‌ 
வீதி தமக்கன்மையை முன்‌ உணர்ந்தே அதற்கசைக்‌ 
தனர்போலும்‌. -பெண்கொள்ளுபவரே பெண்ணினது 
பெற்றோரிடம்‌ தங்கள்‌ கருத்தைத்‌ தெரிவிக்கும்‌ வழக்க 
மும்‌, பெண்‌ வீட்டிலே மணம்‌ நடக்கும்‌ வழக்கமும்‌, 
திருமணத்திற்கு ஏழுகாளிற்கு முன்னரே பாலிகை 
களில்‌ மூல்ககை நிறைத்து வைப்பதும்‌, முற்றத்திலும்‌ 
வீதியிலும்‌ தலைவாயிலிலும்‌ மணி விளக்கு, பொற்‌ 
குடம்‌, மாலைகள்‌, நறும்புகை முதலியன அமைப்பதும்‌ 


தொண்டை நாட்டு அற்புதங்கள்‌ ௨௧௯. 


குங்குமம்‌, சந்தனம்‌, கர்ப்பூரச்சண்ணம்‌ . முதலியன 
வற்றை வருவார்க்கு வழங்குதலும்‌ மணகாட்கு முன்னா 
ளில்‌ திருக்காப்பணிதலும்‌, மணமகன்‌ மீணத்திற்காகப்‌ 
புறப்பட்டுச்‌ செல்லுங்‌ காலை வெண்கொடிக எளெடுப்‌ 
பதும்‌, சங்கு தாரை சின்னம்‌ தாளம்‌ எக்காளம்‌ வீணை 
யாழ்‌ முதலிய வாத்தியங்கள்‌ முழங்குவதும்‌, ஆடவரும்‌ 
பெண்டிரும்‌ உடன்செல்லுவதும்‌ மணமகன்‌ வெண்‌ 
பட்டாடையும்‌ முத்துமாலை பொற்சரடுமுத்துப்பூணூல்‌ 
மணியாழி முதலியன அ௮ணிதலும்‌ அக்காலத்து வழக்‌. 
கங்களென்று அறிகிறோம்‌. 


ஈம்‌ நாயனார்‌ எல்லாவற்றிலுஞ்‌ சிறந்த சாந்தாகத்‌: 
இருநீற்றினையும்‌ எல்லா அணிகளிலுஞ்‌ சிறந்ததாகக்‌ 
கண்டிகையினையுங்‌ கொண்டமையால்‌ சைவமண- 
மக்கள்‌ மணத்தின்போது அவற்றை மறத்தல்‌ கூடாது 
என்பது அறியற்பாற்று. மணமானது மூம்பந்தரில்‌ 
நடப்பதும்‌ மணமகன்‌ செல்வதற்குப்‌ பொற்சுண்ணம்‌ 
தூவிய பாவாடைவிரிப்பதும்‌ மணமகனை எதிர்கொள்ள 
மங்கலமகளிர்‌ *பொற்பாலிகை மணிவிளக்கு பொற்‌ 
குடம்‌ சந்தனம்‌ முதலியவற்றை ஏந்திநிற்றலும்‌ செம்‌ 
பொற்பீடத்தில்‌ மணமகன்‌ வீற்றிருப்பதும்‌ மணமக 
னுக்கு வலப்பால்‌ மணமகளை இருத்துவதும்‌, பாலும்‌ 
நீருங்‌ கொண்டு மாமன்‌ மாமியார்‌ மணமகனது பாதம்‌ 
விளக்குவதும்‌, கோத்திரமுங்‌ குலமுஞ்‌ செப்பி மரை 
மகன்‌ கையில்‌ கன்னியை அளித்ததாக நீர்‌ வார்ப்பதும்‌, 
பெண்ணுக்குப்‌ பெற்றோரின்‌ உடன்‌ பிறந்தான்‌ பெண்‌ 
ணினை மணப்பந்தலுக்கு அழைத்துச்‌ செல்லுதலும்‌, 
மணமகனும்‌ மணமகளும்‌ எரிவலங்கொண்டு எரியும்‌ 
பொரி :இடுதலும்‌ அக்காலத்தும்‌ நிகழ்ந்தன என்று 
அறிகின்றோம்‌. ஈம்‌ பரமாசிறரியர்‌ தம்‌ காதலியைக்‌ 
கைப்பற்றிய அளவிலேயே உலக பாசத்திற்கு அஞ்9ர்‌ 


௨௨௦ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


சிவனடி சேரும்‌ வேட்கையினை மிகுதியும்‌ உடைய 
ரானார்‌. இது, 

மந்திர முறையா லுய்த்த எரிவல மாக மாதர்‌ 

தந்திருக்‌- கையைப்‌ பற்றும்‌ தாமரைச்‌ செங்கை யாளர்‌ 

இந்தஇல்‌ லொழுக்கம்‌ வந்து குழ்ந்ததே இவடன்‌ னோடும்‌ 

அந்தமில்‌ சிவன்றாள்‌ சேர்வ னென்னுமா தரவு பொங்க. 
என்பதால்‌ அறியப்படும்‌. அவர்‌ இருமணக்காட்சி 
யானது அன்பர்பலர்க்கும்‌ சிவபெருமானது திருமணக்‌ 
காட்சிபோலப்‌ பாச நீக்கமும்‌ சிவப்பேறும்‌ தருவதா 
யிற்று. எரியாவார்‌ சிவபெருமானே என்று கருதின 
மையால்‌ திருகல்லூர்ப்பெருமணத்‌ திருக்கோயிலின்‌ 
கண்‌ இறைவரும்‌ அருட்பெருஞ்‌ சோதிவடிவாகதீ 
திகழ்ந்தனர்‌ போலும்‌. திருஞான சம்பந்தர்‌ சமய 
வேந்தர்‌ என்பதை வலியுறுத்துவான்‌ அவர்க்கு மாத்தி 
ரமன்றி அவரது திருமணத்தில்‌ வந்த யாவர்க்கும்‌ 
இறைவர்‌ வீட்டின்பத்தை ௩ல்குவாராயினர்‌. இந்நில 
-வுலகத்திலே எக்காலத்தும்‌ உயிர்கள்‌ திருவைந்தெழுத்‌ 
தையே கைக்கொண்டுய்ய வேண்டுமோன்று அறி 
.வுறுத்துவான்‌ ஈமச்சிவாயத்‌ இருப்பதிகத்தை கம்‌ 
.பரமாசாரியார்‌ அருட்பெருஞ்சோதியிற்‌ கலப்பதற்கு 
முன்‌ திருவாய்மலர்ந்தருளினர்‌. 


- ஓம்‌ நமசிவய என்னுக்‌ தமிழ்‌ மந்திரமே கமச்சி 
வாய என்று திருப்பதிகத்துள்‌ அமைக்கப்பட்டது. 
அதன்‌ ஓவ்வொரு எழுத்தும்‌ வெவ்வேறு பொருள்‌ 
கொள்ளப்படும்‌. ஈகரம்‌ உயிர்களை உலகவாழ்க்கையிற்‌ 
செலுத்தும்‌ கடவுளது மறைப்புச்‌ சத்தியைக்‌ குறிக்‌ 
கும்‌. மகரம்‌ உலகப்பற்றிற்கு மூலமாக ஆணவ மல 
மென்னும்‌ அறியாமையைக்‌ குறிக்கும்‌. சிவமாகிய சக 
ரம்‌ கடவுளைக்‌ குறிக்கும்‌. வகரம்‌ உயிர்களைக்‌ கடவுள்‌ 
பாற்‌ செலுத்துந்‌ திருவருட்சத்தியைக்‌ குறிக்கும்‌. யக 


தொண்டைகாட்டு அற்புதங்கள்‌... ௨௨௪: 


ரம்‌ உயிரைக்‌ குறிக்கும்‌. இங்ஙனம்‌ பொருள்‌ கொள்ளு 
தலே தமிழ்‌ மக்கள்‌ முறையாகும்‌. . ஈமசிவாய என்ற 
வடசொஜற்றொடர்க்குச்‌ சிவனுக்கு வணக்கம்‌ என்று 
பொருள்‌. நமசிவாய என்பதற்கு இரு மொழிப்‌ 
பொருளும்‌ கொள்ளலாம்‌. போகம்‌ வீடென்னும்‌ 
இரண்டையும்‌ உயிர்களுக்கு அளிப்பவர்‌ கடவுள்‌ 
என்பதையும்‌ இரண்டிற்கும்‌. கடவுளது பேராற்றலே: 
துணை என்பதையும்‌, உயிர்கள்‌ மலத்தின்‌ நீங்கத்‌ 
இருவருட்‌ சத்தியின்‌ உதவியால்‌ சிவத்தை அடையற்‌ 
பாலன என்பதையும்‌, எதற்குஞ்‌ சிவனடி ம்றவாச்‌ கந்‌ 
தையே அடிப்படையாக வேண்டப்படும்‌ என்பதை 
யும்‌ அறிவுறுத்துவது திருவைந்தெழுத்தின்‌ குறிப்‌ 
பாகும்‌. ஆதலால்‌, இதனையே எல்லாவகையான 
நூலுக்கும்‌ அடிப்படையாகக்‌ கொள்ளவேண்டுமென்‌ 
அம்‌ முதற்கடவுளுடைய இிருமாமமென்றும்‌ ஈம்‌ 
பரமாசாரியர்‌, 


காத லாஇிக்‌ கரந்து கண்ணீர்‌ மல்கி 
ஓது வார்தமை நன்னெஜறிக்‌ குய்ப்பது 
வேத நானீகனு மெய்ப்பொரு ளாவ.து 
நாத னாம நமச்சி வாயவே. 


என்னுந்‌ இருப்பதிகத்துள்‌ பவ்த்க்னிடரம்‌ 


இருமணத்தில்‌ வந்த யாவரும்‌ பிறவியற்று 
வீடெய்தும்‌ தகுதியடையார்‌ ஆயினார்‌ என்பது யாங்‌ 
ஙனம்‌ எனில்‌, திருஞான சம்பந்தரது திருவருட்‌ பார்வை 
யால்‌ மலநீக்கம்‌ பெறுதற்குரியவரே திருமணத்திற்‌ 
கூடிய கூட்டத்தினர்‌ ஆவர்‌ என்று கருத இடமுண்டு. 
மலநிக்கம்‌ பெறுதற்குத்‌ தகுதியில்லாதவர்கள்‌ சோதி 
யுட்‌ புகுதற்கு இசையமாட்டார்கள்‌. பிறவி நீங்கப்‌ 
பெற்று அபர முத்திக்குரிய புவனங்களில்‌ வாழ்தற்‌ 
குரியவர்‌ சோதியுட்‌ புகுந்த பலரும்‌ ஆவர்‌. ' சோதியுட்‌ 


௨௨௨ திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ சரித்திரம்‌ 


புகுந்தவர்‌ யாவரும்‌ இறைவன்பால்‌ பரமுத்தி அடைக்‌ 
தனர்‌ என்று ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ கூறவில்லை. ஆதலால்‌ 
அவரவர்‌ பக்குவத்திற்குத்‌ தக்கபடி இறைவன்‌ சோதி 
யுட்புகுந்த பலர்க்கும்‌ உயர்ந்த பதவிகளை அளித்திருப்‌ 
பர்‌. 'ஆறுவகைச்‌ சமயத்தில்‌ அருந்தவரும்‌ ஏன்ற 
விடத்து அகச்சமயம்‌ ஆறுமே சுட்டப்பட்டதென்று 
கொள்க. திருமூலமாமுனிவரும்‌ புறச்சமயம்‌ ஆறினை 
புங்‌ கடிந்து உட்சமய மாறினையும்‌ தழுவிக்கொண்ட 
னர்‌ என்றது, 

*சமையங்க ளாறுக்தன்‌ ருளினை நாட 

வமையங்‌ குழல்கன்ற வாதிப்‌ பிரானே: 

*ஓன்றது பேரூர்‌ வழியாறு அதற்குள” 
என்னும்‌ இவற்றாற்‌ காண்க, 

சிவபெருமானது உருவத்‌ திருமேனியையும்‌ சிவ 

சத்தியினையும்‌ சவசத்தியின்‌ ஆண்வடிவமாகிய இரு 
மாலையும்‌ சிவத்தின்‌ ஆனந்தவடிவமாகய முருகக்கட 
வுளையும்‌ ஓங்கார. வடிவமாய கணபதியையும்‌ ஒளி 
வடிவமாகிய கதிரவனையும்‌ தனித்தனிச்‌. இற்ப்பாக வழி 
படும்‌ அறுவகை மகெறியையும்‌ அறுவகைச்‌ சமயம்‌ 
என்று கூறுதல்‌ உண்டு. சைவத்தின்‌ ஆறுவகைச்‌ 
சமயமென்று அவற்றைக்‌ கூறலாம்‌. மறை முனிவர்‌ 
கள்‌ என்றது, சவவேள்வி வாயிலாகக்‌ கடவுளை வழிபடு 
இன்றவர்கள்‌. மந்திரம்‌ வல்லாரையும்‌ மறை முனிவர்‌ 
கள்‌ என்று கூறலாம்‌. ம 


“அப்பனை நந்தியை யாரா வமுதினை 
யொப்பிலி வள்ளலை யூழி முதல்வனை 
யெப்பரி சாயினு மேத்துமி னேத்தின 
லப்பரி ச னருள்பெற லாமே” 


என்றவண்ணம்‌ கடவுளைத்‌ தத்தமக்குத்‌ தெரிந்த ஏதா 
வதொரு ஈல்வழியினாலே பற்றம்‌. உ அன்பினோடு அவ 


தொண்டைகாட்டு அற்புதங்கள்‌ ௨௨௩ 


னது அருளை தாடி வழிபடுவார்களும்‌ வீடுபெறுதற்‌ 
குரியவரென்று குறிப்பான்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ (வேறு 
திருவருளினால்‌ வீடுபெறவந்தாரும்‌' என்றருளிச்‌ செய்‌ 
தார்‌. இது சைவசமயத்தின்‌ விரிந்தகோக்கத்தைக்‌ 
காட்டுகின்றது. சுட்டி அறியும்‌ அறிவிற்கு அடிப்‌ 
படையான விந்துநாத தத்துவங்களையுங்‌ கடந்து சுட்‌ 
உர்து அறிந்து அனுபவித்தற்குரிய கடவுளோடு இரண்‌ 
ட௨றக்‌ .கலக்கும்‌ தனிப்பெரு நிலையாகிய வீட்டின்பதீ 
தைப்‌ பிள்ளையார்‌ பெற்றனர்‌ என்பார்‌, (போதநிலை 
மூடிந்தவமி புக்கொன்றி உடனானார்‌' என்றார்‌. சிவ 
. மார்‌ தன்மைப்‌ பெருவாழ்விலும்‌ உயிருங்‌ கடவுளும்‌ 
பொருளால்‌ வேறென்பார்‌ உடன்‌ ஆனார்‌” என்ருர்‌. 
அத்துவிதக்‌ கலப்பைக்‌ குறித்தற்கு, “ஒன்றி' என்ற 
சொல்‌ அமைக்கப்பட்டது. தவம்‌ முற்றினவரே சோதி 
.யுட்‌ புகுந்தனர்‌ என்று குறிப்பார்‌ (சோதி மறைந்து 
பழைய கோயில்‌ தோன்றுதலும்‌, பேறில்லார்‌ தெரு 
மந்தார்‌,” * நணுகப்‌ பெறா விண்ணவரும்‌ முனிவர்களும்‌ 
விரிஞ்சனே முதலானார்‌ எண்ணிலவர்‌” என்ருர்‌. மும்‌ 
மைப்‌ பெருவரஜ்வும்‌ பெறுதற்கு மன்னுயிர்கட்குத்‌ 
தமது பேரருளால்‌ வழிகாட்டினவர்‌ ஈம்‌ பரமாசாரிய 
ராகிய திருஞான சம்பந்தப்பெருமானே என்பது: 
கடைப்பிடிக்க. 


திருஞானசம்பந்தர்‌ தேவார ஆராய்ச்சி 


வதவகையவையைமைகாகல. 


திருஞானசம்பந்தர்‌ தேவாரமானது இணையற்ற 

ஆண்மைமிக்க இனிய செந்தமிழ்‌ நடையில்‌ அமைக்‌ 
இருப்பதோடு இயற்கைப்‌ பொருள்களின்‌ பல்வகைப்‌ 
பேரழகுகளையும்‌ நயம்பெற விளக்கும்‌ இயல்புடையது. 
சைவசமயத்தில்‌ தலைசிறந்த உண்மைகளையுக்‌ திட்ப 
மாக உணர்த்துந்‌ தன்மையது. அதன்‌ இயற்கை வரு 
ணனையைப்பற்றி ஒரு சிறுநால்‌ முன்னமே வெளியிடப்‌ 
பட்டுள்ளது. ஆதலின்‌ இவற்றுட்‌ சில உதா ரணங்களே 
காட்டப்படும்‌. ஐம்புலன்களுக்கும்‌ இன்பந்‌ தரவல்ல 
இயற்கைப்பொருட்‌ காட்சிகளை ஈம்‌ பரமாசிரியர்‌ தம்‌ 
மூடைய திருப்பதிகங்களுள்‌ மிகவும்‌ அழகா கப்‌ 
புனைந்து கூறியுள்ளார்‌. கண்ணைக்‌ கவரும்‌ ஒளிமிக்க 
பன்னிற மணிகளை உருவமாக்‌ வைத்தமை, 

“எண்ணார்‌ முத்தமீன்று மரகதம்போற்‌ காய்த்துக்‌ 

கண்ணார்‌ கமுகு பவளம்‌ பழுக்குங்‌ கலிக்காழி,'” 


என்னும்‌ இவ்வடி.களாற்‌ காண்க. . 


இவ்வடிகளின்‌ பொருள்‌ தொகை மிக்க முத்துப்‌ 
போன்ற பூக்களைப்‌ பூத்து, மரகதம்‌ போன்ற பசுங்‌ 
காய்களைக்‌ காய்த்து, பவளம்போற்‌ செவ்விய பழக்‌ 
குலைகளைக்‌ கொண்டுள்ள கண்கவர்‌ வனப்புமிக்க கமுக 
மரங்கள்‌ சிறந்திலங்கும்‌ முழக்கம்‌ பொருந்திய சீர்காழி 
மாநகர்‌ என்பது. 


திருஞானசம்பந்தர்‌ தேவார ஆராய்ச்சி ௨௨௫ 
காட்சிக்கனிய இயற்கைப்‌ பொருள்களை, 


**வாரவிதொறும்‌ வண்கமல முகங்காட்டச்‌ 
செங்குமுதம்‌ வாய்கள்‌ காட்டக்‌ 
காவியிருங்‌ கருங்குவளை கருகெய்தல்‌ 
கண்காட்டுங்‌ கமுமலமே”” 
என்ற அடிகளால்‌ மக்கள்‌ உறுப்பிற்கு உவமித்தமை 
காண்க. 


-ஒலிரயத்தை, 


*வாசமலர்‌ கோதுகுயில்‌ வாசகமு மாதரவர்‌ 
பூவை மொழியும்‌ 
தேசவொலி வீணையொடு 8தமலி வீதிரிறை 
தேவூ ரதுவே”? 
என்ற இவ்வடிகளால்‌ உணர்த்தினமை காண்க. இத 
னுள்‌ இயற்கை ஓசைஈகயங்களும்‌ செயற்கை ஓசை ஈயங்‌ 
களும்‌ சேர்த்துக்‌ கூறப்பட்டன. 
நாவிற்கன்பத்தை நினைவூட்டும்‌ அடிகள்‌ 
*“குலைவாழைத்‌ தீங்களியு மாங்கனியும்‌ 
தேன்பிலிற்றுங்‌ குறும்ப லாவே”? 


““நலமஞ்சுடைய நறுமாங்‌ கனிகள்‌ குதிகொண்‌ 
டெதிருந்திப்‌ 

பலவின்‌ கனிகள்‌ இரைமுன்‌ செர்க்கும்‌ 
பழன ஈகராழேர?? 


என்றிவ்வாறு கூறப்பட்டன. 


கறுமணங் கமழும்‌ மரங்களைத்‌ தொகுத்துக்‌ கூறும்‌ 


அடிகள்‌," 
ட சம்‌-15 


௨௨௬ திருஞானசம்பந்தர்‌ தேவார ஆராய்ச்சி 


“*கோடுமலீ ஞாழல்குர வேறுசர புன்னை 
நாடுமலி வாசமது வீசியகள்‌ ளாறே?? 


““மரவத்தோடு மணமாதவி மவ்வலது விண்ட 
குரவத்தோடு விரவும்‌ பொழில்‌”! 


என்றிங்ஙனம்‌ கூழப்பட்டன. 


செந்மெற்‌ கதிர்கள்‌ சாமரம்‌ வீசுவனவாகக்‌ கூறும்‌ 
பகுதி உடற்கு ஈயந்தரும்‌ எணதிதுலாஞின்றை நினைவூட்‌ 
டும்‌. ௮வை, 


“டுரறியீதழ்த்‌ தாமரைத்‌ தவிசிற்‌ நிகழ்க்தோங்கு மிலைக்‌ 
குடைக்கழ்ச்‌ செய்யார்‌ செங்மெல்‌ 


வெறிகதிர்ச்‌ சாமரை யிரட்ட இளவன்னம்‌ 
லீற்றிருக்கு மிழலை யாமே”? 

என்னும்‌ இவ்வடிகளாம்‌. 

இருக்குற்றுலத்தின்‌ சாரற்‌ காலத்தை நினைவுறுத்து 
வனவாக, 

“போதும்‌ பொன்னு முந்தியருவி புடைகுமக்‌ 

கூதன்மாரி நுண்டுளி தூங்குங்‌ குற்றாலம்‌ : 

என்னும்‌ இவ்வடிகள்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. 


ஐந்திணை வளங்களையும்‌ இணைமயக்கங்களின்‌ ஈயங்‌ 
களையும்‌ எண்சுவைகளின்‌' இயல்பையும்‌ இனிது விளக்‌ 
கும்‌ பாடல்கள்‌ பல உள்ளன. இயற்கைப்‌ பொருளழ 
கைப்பற்றி இயற்றப்பட்டுள்ள வேறு நூலில்‌ அவற்‌ 
றைக்‌ காண்க. ்‌ 


கடவுளைத்‌ தலைவனாகவும்‌ தம்மைத்‌ தலைவியாக 
வுங்‌ கருதித்‌ தலைவன்பால்‌ குயில்‌ அன்றில்‌ முதலிய 
வற்றைத்‌ தூதுவிடுவதும்‌ களியினைத்‌ தலைவன்பெயர்‌ 
சொல்லுமாறு வேண்டிக்கொள்ளுவதும்‌ இவர்‌ தேவா 
ரத்துட்‌ காணப்படும்‌. அவற்றிற்கு உதாரணங்கள்‌, 


இருஞானசம்பந்தர்‌ தேவார ஆராய்ச்சி ௨௨௭ 


11 பானாறு மலர்ச்சூதப்‌ பல்லவங்க ளவைகோதி 
ஏனோர்க்கு மினிதாக மொழியுமெழி லிளங்குயிலே 
தேனாரும்‌ பொழில்புடைகுழ்‌ திருத்தோணி புரத்தமரர்‌ 
கோனாரை யென்னிடைக்கே வரவொருகாற்‌ கூவாயே ** 

“முன்றில்வாய்‌ மடற்பெண்ணைக்‌ 

குரம்பைவாழ்‌ முயங்குசிறை 

அன்றில்காள்‌ பிரிவுறுநோ 
யறியாதீர்‌ மிகவல்லீர்‌ . 

தென்றலார்‌ புகுக்துலவுச்‌ 
திருத்தோணி புரத்துறையுங்‌ 

கொன்றைவார்‌ சடையார்க்கென்‌ 
அ ச்பயலை கூறீழரே 


க வல்ல மடக்கிளியே யிங்கேவா தேனொடுபால்‌ 

்‌. மூறையாலே யுணத்தருவேன்‌ மொய்பவளத்‌ தொடுதரளக்‌ 
துறையாருங்‌ கடற்றரோணி புரத தீசன்‌ துளங்குமிளம்‌ 
பிறையாளஎன்‌ திருகாம மெனக்கொருகாற்‌ பேசாயே * 


என்பவைகளாம்‌. 
இனி தத்‌ தவப்பகுதிகள்‌ அவற்றுள்‌ வருமாறு ; 


கடவுள்‌ உலகுயிர்களோடு கலந்து உலகமாகியும்‌ 
அவற்றின்‌ வேறாகியும்‌ உடனாகியும்‌ இருக்கின்றார்‌ என்‌ 
பதற்குப்‌ பாட்டுகள்‌, 
1 ஈருய்முத லொன்றாயிரு பெண்ணாண்‌ குண மூன்றாய்‌ 
மாறாமறை நான்காய்வரு பூதம்மவை யைகம்தாய்‌ 
ஆருர்சுவை யேழமோசையொ டெட்டுத்திசை தானாய்‌ 
வேருயுட னுனவிடம்‌ வீழிம்மிழ லையே?” * 
** முற்றுமாகி வேறுமானான்‌ மேயது முறுகுன்றே 
என்பவைகள ரம்‌. 


கடவுள்‌, நிலம்‌ நீர்‌ தீ காற்று விண்‌ கதிரவன்‌ மதி 
உயிர்‌ என்னும்‌ எட்டினையும்‌ நிலைக்களமாக உடையான்‌ 


௨௨௮ திருஞானசம்பந்தர்‌ தேவார ஆராய்ச்சி 


என்று கூறுந்‌ திருப்பாட்டுகள்‌ பல. அக்‌ கருத்தைக்‌ 
கூறும்‌ ஒருபகுதி, 
** மண்ணும்புன லுயிரும்வரு காற்றுஞ்சுடர்‌ மூன்றும்‌ 
விண்ணும்முழு தானானிடம்‌ வீழிம்மிழ லையே.?? 
என்பதாம்‌. 


கடவுளைப்‌ பசுபதி என்று பின்வரும்‌ அடிகளில்‌ 
குறித்தது காண்க. அவை: 
** கதிமலி களிறது பிளிறிட வுரிசெய்த வதிகுண னுயர்பசு 
பதியதன்‌ மிசைவரு பசுபதி பலகலை ?? 
** பாலனாம்‌ விருத்தனாம்‌ பசுபதி தாழும்‌ ?” 
என்றவைகளாம்‌. 


பாசத்தைப்பற்றிய குறிப்பை :-- 
** விசாயாததொர்‌ பரிசில்வரு பசுபாசவே தனை யொண்‌ 
டசயாயின தவீரவ்வருள்‌ தலைவன்னது சார்பாம்‌ '? 
** மலனெடு மாசு மில்லவர்‌ வாழு 
மல்குபெ ருந்துறை யாரே ?* 
என்றவற்றால்‌ காண்க. 


சிவபெருமான்‌ மும்மூர்த்திகளாயும்‌ மகேசுவரன்‌ 
சதாசிவன்‌ என்னும்‌ இருவருமாயும்‌ அருவசிவமாயும்‌ 
நிற்பதை, 

* மூவருமாகி யிருவரு.மாகி முதல்வனுமாய்‌ நின்றமூர்த்தி 1 
என்றவிடத்துக்‌ குறித்தார்‌. 


மூவரின்‌ வே௫யுள்ள முதல்வன்‌ என்பதை, 
* மேவராய விரைமலரோன்‌ செங்கண்மா லீசனென்று 
மூவராய முதலொருவன்‌ மேயது முதுகுன்‌ ே ற ?? 
என்பதாலும்‌, 
**மூன்பினார்‌ மூவர்‌ தாந்தொழும்‌ முக்கண்‌ மூர்த்‌இ? 
என்பதாலுங்‌ காண்க. 


திருஞான சம்பந்தர்‌ தேவார ஆராய்ச்‌? ௨௨௯. 


ஞானத்தினால்‌ இறைவன்‌ வழிபடத்‌ தக்கவ னென்‌ 
பதை, 
*: நுண்ணறிவால்‌ வழிபாடு செய்யுங்கா லுடையான்‌ ”£ 
*“ஞானத்திரளாய்‌ நின்ற பெருமான்‌?” 
“*அறநீர்மையில்‌ எய்தும்‌ அவர்க்கு அறியும்‌ அக்கன்‌ 
*ஊனமில ராகிஉயர்‌ நற்றவமெய்‌ கற்றவை உணர்ந்த அடியார்‌ 
ஞானமிக நின்று தொழும்‌”? 
என்பவற்றுலும்‌, 
**உணர்வினை யிலாதார்‌ உள்க லாததோர்‌ 
இயல்பினை யுடையார்‌”? 
*அகனமர்ந்த வன்பினரா ண கவத மைம்புலனு. 
மடங்கி ஞானப்‌ 


புகலுடையோர்‌ தம்முள்ளப்‌ மண்டிக்‌ துள்ளிருக்கும்‌ 
புராணர்‌ கோயில்‌”? 


என்பவற்றானும்‌ தெளியப்படும்‌. 
படைப்பு எண்பத்துகான்கு நூறாயிரம்‌ பிறப்பு 
வேறுபாடு என்பது, 
அத 
“உரைச்சேரு மெண்பத்து நான்குநா ருயிரமாம்‌ 
யோனி பேத 
நிரைச்சேரப்‌ படைத்தவற்றி னுயிர்க்குயிரா யங்கங்கே 
நின்றான்‌ கோயில்‌?” 


என்பவற்றால்‌ அறியப்படும்‌.. 
சிவபெருமானுக்கு ஆயிரம்‌, நாறுகாமம்‌ வழங்கு 

வதை, 

ச தத்துப்‌ பத்தாய பேருடையார்‌”? 

“பாரினார்‌ தொழுதெழு பரவுபல்‌ லாயீரம்‌ பேரினார்‌?” 
எனவும்‌, 

“நாம.நா ருயிரஞ்‌ சொல்லி வானோர்‌ தொழும்‌ நாதனை?” 
எனவுங்‌ குறித்தார்‌. 


௨௩௦ திருஞானசம்பந்தர்‌ தேவார ஆராய்ச்சி 


தேவாரம்‌ மறை என்பது, 
“மை தவளரும்‌ தமிழ்‌ மாலை”? 
**மறையிலங்கு தமிழ்‌ வல்லார்‌”? 


என்று வருவனவற்றால்‌ தெளியப்படும்‌. 


தத்துவஞானமென்ற சொற்‌ ரொடர்‌ **சரவா என்‌ 
பார்‌ தத்துவஞானத்‌ தலையாரே”” என்றவிடத்து வந்‌ 
'தது காண்க. எண்குணங்கள்‌ என்னுஞ்‌ சொற்றொடர்‌ 
 மொய்த்தாறு சுவையும்‌, ஏழிசையும்‌ எண்குணங்‌ 
களும்‌ விரும்பும்‌ '” என்றவிடத்து வந்தது காண்க. 


உட்சமய மாறுக்குஞ்‌ சிவபெருமான்‌ தலைவனென்‌ 
பது * ஓத்தாறு சமயங்கட்‌ கொருதலைவன்‌ '' என்ற 
விடத்துக்‌ காண்க. 


கடவுள்‌ .தம்பொருட்டு ஒரு வடிவத்தை வேண்டா 
னென்பதை, 
**உருவிலான்‌ பெருமையை உளங்கொளாத”? 
**கருவினால்‌ அன்‌ றியே கருவெலாம்‌" ஆயவன்‌ 
உருவினால்‌ அன்றியே உருவுசெய்‌ அபத்த 
*அணலார்‌ பெண்ணலார்‌?? 
"*இன்னகரு இன்னகிறம்‌ என்றறிவ தேலரிது”? 
என்றவிடத்துக்‌ காண்க. 


கடவுளே உலகுக்கு ஆதி அந்தம்‌ என்பதை * அந்த 
மாய்‌ உலகாதியுமாயினான்‌ * : அந்தமா யாதியாகி அய 
வந்தி அமர்ந்தான்‌ ” ஆதியந்த மாகினான்‌ ' என்று 
வருவனவற்றுல்‌ காண்க. 


ஆகமம்‌ என்றசொல்லைத்‌ '6தொகுத்தவன்‌ அருமறை 
அங்கம்‌ ஆகமம்‌ வகுத்தவன்‌ * “ஆகமத்தொடு மந்திரம்‌” 
* ஆகமச்‌ செல்வனாரை அலர்தூற்றுதல்‌ காரணகமம்‌ £ 


இருஞானசம்பந்தர்‌ தேவார ஆராய்ச்சி ௨௩௧ 


ஆறுசமயங்களும்‌ விரும்பி அடிபேணி அரன்‌ ஆகமம்‌ 
_ மிகக்‌ கூறும்‌' என்றவிடத்துக்‌ காண்க. 


கடவுஞ்டைய சொரூப இலக்கணத்தை ' எந்தை 
யார்‌ அவர்‌ எவ்வகையார்‌ கொலோ '” *யார்‌ அறிவார்‌ 
அவர்‌ பெற்றியே ' ஊ।ிகளாய்‌ உலகாய்‌ ஒருவற்கும்‌ 
உணர்வரியான்‌ ? *தனதுருவம்‌, அறிவரிய சகல 
சிவன்‌ £ என்று வருவனவற்றால்‌ அறிக, * உரையரும்‌ 
உருவினார்‌ உணர்வரு வகையினர்‌ * என்றதுமது. 


விந்து ஞானத்திற்கும்‌ அப்பாற்பட்ட பரஞானத்‌ 
தால்‌ உணரப்படுபவன்‌ என்பதை, 
*சொற்றெரியாப்‌ பொருள்‌ சோதிக்கும்‌ 
அப்பால்‌ நின்ற சோதிதான்‌”? 
“என்றதாற்‌ காண்க. 


கடவுளைச்‌ சைவரென்று கூறியதை, 


**தழையார்‌ வடவீயதிற்‌ றவமேபுரி சைவர்‌?” 
“அடிய? கருதுசைவ னிடமாம்‌'? 


, என்றவற்முல்‌ காண்க. 


பெளட்கரத்துட்‌ கூறியபடி ஏகன்‌, அனேகன்‌, இருள்‌, 
கருமம்‌, மாயை இரண்டு என்னும்‌ அறுவகைப்‌ பொருள்‌ 
களாக முப்பொருள்களைப்‌ பகுத்தறிவது அக்காலத்து 
வழக்கம்போலும்‌. அதை; 
“அஞ்சுபுலன்‌ வென்று அறுவகைப்‌ பொருள்தெரிந்து 
எழுவிரைக்‌ கிளவியால்‌. - ச்‌ 
வெஞ்சின மொழித்தவர்கள்‌ மேவிநீகழ்‌ கின்ற இரு 
வேதி குடியே”? 
ஏன்றவிடத்துக்‌ காண்க. 


௨௩௨ திருஞானசம்பந்தர்‌ தேவார ஆராய்ச்சி 
பின்வரும்‌ அடிகளில்‌ திருக்குறட்‌ சொற்றொடர்‌ 
கள்‌ வந்தமை காண்க. 
**அகர முதலானை அணியாப்ப ஜூரானை”? 
“*ஆறினர்‌ பொய்யகத்து ஐயுணர்‌ வெய்தீமெய்‌ 
தேறிஞர்‌ வழிபடு தென்குடித்‌ திட்டையே”' 


திருஞான சம்பந்தர்‌ காலம்‌ 


இருஞான சம்பந்தமூர்த்தி காயனார்‌ காலத்தைப்‌ 
பற்றிப்‌ பலர்‌ பலவாறு கூறியதை மறுத்துக்‌, காலஞ்‌ 
சென்ற கனம்‌ சுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ ஒரு.நூல்‌ 
எழுதியுள்ளார்கள்‌. திருஞானசம்பந்தர்‌ காலத்தில்‌ 
சிறுத்தொண்டர்‌. செங்காட்டங்குடியில்‌ வாழ்ந்தனர்‌.. 
அவர்‌ வாதாவி என்னும்‌ வடநாட்டு ஈகரத்தைத்‌ .தம்‌ 
அரசனுக்காகச்‌ சென்று வென்றழித்தனர்‌ என்று 
பெரியபுராணம்‌. கூறுகின்றது. வாதாவி ஈகரம்‌ பம்‌ 
பாய்‌ மாகாணத்திலுள்ளது. அஃது அழிக்கப்பட்ட 
காலத்திலே ௮ங்கே அரசா ண்டவன்‌ சாளுக்கிய வேந்த 
ஞான இரண்டாவது புலிகேசன்‌ என்பான்‌ என்பது 
டாக்டர்‌ ஹில்வீ£ என்பவர்‌ வெளியிட்ட கல்வெட்டுப்‌ 
பட்டயங்களாலே தெரிகின்றது. அவ்வரசன்‌ காலம்‌ 
ஓ. பி. 609 - 642. அதே காலத்தில்‌ காஞ்சி ஈகரத்‌ 
இல்‌ முதல்‌ 5ரசிம்மவர்மன்‌ என்பான்‌ அரசாண்டனன்‌. 
சிறுத்தொண்டர்‌, முதல்‌ ஈரசிம்மவர்மனுக்கே படைத்‌ 
தலைவனாக இருந்திருக்கவேண்டும்‌. இதனால்‌ தஇழுஞான 
சம்பந்தர்‌ காலமும்‌ 7-வது நூற்றாண்டின்‌ முன்‌ பகுதி 
என்றே தெரிகின்றது. முதல்‌ கஈரசிம்மவர்மனின்‌ 
தந்தையாகிய குணபரன்‌ என்பவன்‌ காலத்தே அப்ப 
ரடிகள்‌ சைவசமயம்‌ புகுந்தனர்‌ என்று ஊூக்க இ)_ 
முண்டு. குணதரவீச்சரம்‌ என்னும்‌ கோயிலை அவன்‌, 
கட்டினதாகத்‌ தோன்றுகிறது. அப்பர்‌ பெழுமான்‌ 
கி. பி. 509-650 வரையுள்ள காலத்தில்‌ 80 ஆண்டு: 


௩௪ இருஞான சம்பந்தர்‌. காலம்‌ 


இவ்வுலகில்‌ திகழ்ந்தனர்‌ என்று ஊ௫ூக்கலாம்‌. திரு 
ஞானசம்பந்தர்‌ ௫. பி. 609-642 வரையுள்ள காலத்‌ 
தில்‌ 76 ஆண்டு நிலவுலகில்‌ வாழ்ந்து சைவத்தை நிலை 
நாட்டினர்‌ என்க. 


நாயர்‌ திநப்பேயர்‌ விளக்கம்‌ 





திருஞானசம்பந்த மூர்த்தி கரயனார்க்கு, ஞானம்‌ 
பெறுவதற்குமுன்‌ என்ன பெயர்‌ இருந்ததென்று தெளி 
வாக விளங்கவில்லை. திருஞான சம்பந்தர்‌ என்ற 
பேரே அவர்‌ புராணத்தின்‌ முதல்‌ திருப்பாட்டில்‌ 
காணப்படுகிற. 45-வது பாட்டில்‌ புகலிப்‌ பிள்ளை 
யார்‌ என்ற சொற்றொடர்‌ அமைக்கப்பட்டிருக்கிற.து. 
பிள்ளயார்‌ என்ற பெயர்‌ அவர்க்கு இயற்‌ பெயரோ 
அல்லது அவரது பிள்ளமைப்பருவத்தைக்‌ குறிப்பதற்கு 
அமைத்த திருப்பெயரோ தெரியவில்லை. அவர்‌ . இரு 
வருள்‌ பெற்றபின்‌ ஆளுடைய பிள்ளையார்‌ என்ற திரு 
காமம்‌ அவர்க்கு வழங்கப்பட்டுவந்தது. சிவபெருமா 
னால்‌ ஆட்கொண்டருளப்‌ பெற்றமை பற்றி ஆளுடைய 
என்ற அடை கொடுக்கப்பட்டது. சண்பை காடுடைய 
பிள்ள என்றம்‌ ஓரிடத்தில்‌ காணப்படுகின்றது. 
அப்பர்பெருமானும்‌ ஓரிடத்தில்‌ பிள்ளாய்‌ என்று நம்‌ 
நாயனாரை அழைத்திருக்கின்றார்‌. கவுணியர்‌ கோள்‌, 
கவுணியனார்‌, கவுணியர்‌ குலதீபம்‌, கவுணியர்‌ கற்பகம்‌, 
கவுணியர்‌ தலைவர்‌ என்ற பெயர்கள்‌ ஈம்‌ காயனாரது 
கோத்திரத்தைக்‌ குறிக்கும்‌ பெயர்களாம்‌. காழிவேந்‌ 
தர்‌, புகலியர்கோன்‌, காழியர்கோன்‌, காழியர்‌ தவப்‌ 
பயன்‌, காழிப்‌ புண்ணியக்‌ கொழுந்தனையவர்‌, சண்பை 
காதர்‌, சண்பை மன்னர்‌, புகலி மன்னர்‌, வெங்குரு 
வேந்தர்‌, சிரபுரச்‌ செல்வர்‌, தோணிபுரத்‌ தோன்றலார்‌ 
என்பன அவரது ஊரைக்குறிக்கும்‌ பெயர்களாம்‌. ௮௧க்‌ 
காலத்தில்‌ புலவர்களுக்கு அவர்களது கரையும்‌ 
குடியையும்‌ குறிக்கும்‌ பெயர்களை வழங்குவது வழக்க 


௨௩௬. கரயனார்‌ திருப்பெயர்‌ விளக்கம்‌ 


மாக இருந்தது. ஆவூர்க்கிழார்‌, கோவூர்க்கிழார்‌ என்‌: 
பன ஊரைக்குறிப்பன. சேக்கிழார்‌ என்பது குடியைக்‌ 
குறிக்கும்‌ பெயர்‌. 


இிருமுலைப்பாலுண்டு ஞானம்‌ பெற்றதைப்‌ பல 
இடங்களில்‌ ஆசிரியர்‌ வெவ்வேறு சொற்றொடர்களாற்‌ 
குறித்தனர்‌. திருஞான சம்பந்தர்‌, சிவஞான சம்பந்‌ 
தர்‌, சம்பந்தர்‌, தெய்வஞானக்கன்று, ஞானபோன 
கர்‌, ஓப்பருஞான முண்டார்‌, ஞானத்தமுதுண்டார்‌, 
மெய்வகை ஞானமுண்ட வேதியர்‌, ஞாலம்‌ உய்ந்திட 
ஞானம்‌ உண்டவர்‌, ஞானம்‌ குழைத்தளித்திட அமுது 
செய்தருளிய பிள்ளையார்‌, ஞானவட்டில்‌ வண்கையர்‌, 
மெய்ஞ்ஞானமுண்டார்‌, வளரொளீ ஞான மூண்டார்‌, 
இருஞானம்‌ உண்ட செல்வர்‌ என்பன அவற்றை 
விளக்கும்‌. ஈம்‌ காயனாரைப்போல முற்றிலும்‌ ஞானம்‌ 
பெற்று உலகினை உய்வித்தவர்‌ வேறு யாரும்‌ இல்லை 
என்பதற்குக்‌ குறைவிலா நிறை ஞானக்‌ கொண்ட 
லார்‌, போதஞானப்‌ புகலிப்புனிதர்‌, ரனத்‌ தலைவர்‌, 
ஞானச்செம்மலார்‌, ஈ.றில்‌சீர்த்‌ திருஞான சம்பந்தர்‌, 
அ௮ண்டமெலாங்‌ கொண்டதொரு ஞான மணிவிளக்கு, 
இருவளர்‌ ஞானத்‌ தலைவர்‌, ஏகாம்பரசிவ மெய்ஞ்‌ 
ஞானம்‌ மிசைந்தவர்‌, நிகரிலாதவர்‌, முற்று மெய்ஞ்‌ 
ஞானம்‌ பெற்ற மூர்த்தி என்னும்‌ சொற்றொடர்கள்‌ 
வழங்கப்பட்டன. ஞானப்பாலானது ஓழிவில்லாத 
உள்ளத்திற்‌ றங்க்‌ ஞானமொழியாக வெளிப்படுதலால்‌ 
பாலருவாயர்‌, பாலரு மதுரமொழிப்‌ பவழவாயார்‌, 
உலவாத ஞானம்‌ பெற்றார்‌ என்னுந்‌ இரு காமங்கள்‌ 
எழுந்தன. பாசத்தில்‌ ஈடுபடாத பேராற்றல்‌ உடை 
மையால்‌ ஆண்தகையார்‌, ஆளியார்‌, . அண்ணலார்‌, 
ஏந்தலார்‌, சிங்கமனையார்‌, தூயவாய்மையார்‌ என்னும்‌ 
ஈகன்மொழிகளை அவர்க்கு ஆசிரியர்‌ வழங்கினர்‌, ஆண்‌ 


நாயனார்‌ திருப்பெயர்‌ விளக்கம்‌ ௨௩௮ 


தகைமையோடு மிக்க இளமையும்‌ உடைமையால்‌ 
-மழவிளம்‌ போதகம்‌, சிங்க இளவேறு, கவுணியர்‌ கற்‌ 
பகக்கன்று, மதிக்கொழுந்து முதலிய பெயர்கள்‌ வழங்‌ 
கப்பட்டன. அம்மையப்பரால்‌ ஞானப்பால்‌ 
கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டமையால்‌, வானவர்‌ 
நாயகனார்‌ மகனார்‌, இறைவர்‌ திருமைந்தர்‌, புரமெரித்‌ 
தார்‌ திருமகனார்‌ என்னும்‌ பெயர்களால்‌ அவர்‌ அழைக்‌ 
கப்பட்டனர்‌. ஞானத்திற்கு வறியாகய தவதெறியிற்‌ 
ஒலைநின்று ஏனை உயிர்களுக்கு அர்நெறியை நன்கு 
காட்டியருளினமையால்‌ தவமுதல்வர்‌, தவந்தழைப்ப 
வந்தருனிய பிள்ளயார்‌, செந்தமிழ்‌ நாடு செய்த 
செய்தவக்கொழுந்து போல்வார்‌, பந்தச்சார்பு ஓழிப்‌ 
பவர்‌ என்னுஞ்‌ சொற்றொடர்கள்‌ வழங்கப்பட்டன. 
சிவபெருமானுடைய திருவருள்‌ உலகர்க்கு விளங்‌ 
்‌ கும்படியாக இளமையிலேயே தான்‌ அதனைப்‌ பெறும்‌ 
. வண்ணம்‌ “அம்மே” “அப்பா ” என்று அழைத்‌ 
தழுதமையால்‌ காலம்‌ பெற அழுதார்‌, அழுதழைத்‌ 
துக்‌ கொண்டவர்‌ என்று அவர்‌ விதந்தோதப்பட்டார்‌. 
ஞாலமெங்கும்‌ அரன்‌ காமம்‌ பரவவேண்டுமென்‌ ற 
கோக்கத்தோடு சமய வேந்தராக உலகுக்கு ஓப்பற்ற 
பேருபகாரம்‌ அளித்தமையால்‌, பெருந்தகையார்‌, 
ஞானவள்ளளார்‌, மண்ணெலாம்‌ உய்யவக்த வள்ள 
லார்‌, பாரெல்லாம்‌ ௨உய்யவந்தார்‌, உலகுய்ய வருவார்‌, 
நிறைபுகழ்‌ வேதியர்‌, புண்ணிய மூர்த்தி, மண்ணினுக்‌ 
கிடுக்கண்‌ தீர்கீக வந்தவர்‌ என்னுஞ்‌ சொற்றொடர்கள்‌ 
எழுந்தன. சிவசம்பந்தமல்லாத பிற கெறிகள்‌ நில 
வாத வண்ணம்‌ சிவப்பேரொளி பரப்பினமையால்‌ 
பரசமயகோளரி, பரசமயங்களை வீழ்த்தார்‌ என்னும்‌ 
வாக்கியங்கள்‌ வழங்கப்பட்டன. ஈம்‌ பர।மா.சாரிய 
ருடைய திருவருட்‌ பாடல்கள்‌ மந்திரங்களும்‌ வேதமும்‌ 
ஆம்‌ என்பார்‌, இருக்குமொழிப்‌ பிள்ளையார்‌, வேதவாய்‌ 


௨௩௮ நாயனார்‌ திருப்பெயர்‌ விளக்கம்‌ 


மொழிப்‌ பிள்ளையார்‌, வேதவாயர்‌, வேத&£தர்‌ என்ருர்‌. 
சிவசம்பந்தமான மறைநெறியை நிலை நாட்டினவர்‌ 
என்பது சைவமறையவனார்‌, எல்லையில்லா நீற்றுநெறி 
மறையவனார்‌, மன்னிய சைவநீதி மாமறைச்சிறுவர்‌, 
திருமஹறையோர்‌ தலைவர்‌, கான்மறை வாழ வந்தார்‌, 
வேதநெறி வளர்த்தவர்‌, மறைவேந்தர்‌, மாமறைச்‌ சிறு 
வர்‌ முதலிய சொ.ற்றொடர்களால்‌ தெளியப்படும்‌. அவர்‌ 
சைவ நெறித்தலைவர்‌ என்பதைச்‌ சைவசிகாமணியார்‌, 
சைவ முதல்வனார்‌, சிவநெறி வளர்க்க வக்தார்‌, சைவ 
மைந்தர்‌, வேதமொடு சைவஷெ.றி விளங்கவந்த கவுணி 
யனார்‌ என்பன குறிக்கும்‌. . அவர்‌ தமிழ்த்தலைவர்‌ என்‌ 
பதை முத்தமிழ்‌ வீரகர்‌, வண்டமிழ்‌ நாயகர்‌, செந்தமிழ்‌ 
ஞானசம்பந்தர்‌, வண்டமிழின்‌ மொழிவீரகர்‌, மதுர 
முத்தமிழ்‌ வாசகர்‌, அருந்தமிழ்‌ ஆகரர்‌, இருந்தமிழ்‌ 
ஆகரர்‌, இயலிசைத்‌ தலைவனார்‌ மூதலியன- குறிக்‌ 
கும்‌. மும்மை நிலைத்தமிழ்‌ விரகர்‌ என்றவிடத்து 
இம்மை மறுமை வீடென்னும்‌ மூன்று நிலைகட்கும்‌ 
பாடல்‌ அருளிச்செய்தவர்‌ என்று பொருள்‌ கொள்ள 
லாம்‌. அவரது இசைப்பெரு வன்மையை, ஏழிசைத்‌ 
தலைவனார்‌, கானத்தின்‌ எழுபிறப்பு என்ற வாக்கியங்‌ 
கள்‌ குறிக்கும்‌. ' அவர்‌ முழுநீறு பூசிய முனிவர்‌ என்‌ 
பது பால்நிற நீற்றர்‌, மண்ணில்‌ வளர்மதிக்‌ கொழுந்து, 
நீ.ற்றணி இகழ்ந்தமேனி நிறைமதிப்‌ பிள்ளையார்‌ என்ப 
வற்றால்‌ விளங்கும்‌. ௮வர்‌ வேண்டுவார்க்கு வேண்டி 
யவை ஈந்தமையால்‌, கற்பகக்கன்று, கவுணியர்‌ கற்‌ 
பகம்‌ என்றழைகீகீப்பட்டார்‌. 


அறுபத்து கான்கு கலைகளிலும்‌ வல்லவர்‌ என்பார்‌, 
திருக்கொள்ளம்பூதூர்க்கு ஓடத்தைத்‌ திருவருளினாலே 
ஓட்டியதைக்‌ கூறுமிடத்துக்‌ கலைபயிலும்‌ கவுணியர்‌ 
கோன்‌ என்றாம்‌. இருவைக்‌ தெழுத்தையே மண்ணவர்‌ 


காயனார்‌ திருப்பெயர்‌ விளக்கம்‌ ௨௩௯. 


களும்‌ விண்ணவர்களுங்‌ கேட்கும்படி : யாவர்க்கும்‌ 
மெய்ந்கெறி என்று குறித்தமையால்‌ அவர்‌ ஐந்‌ 
தெழுதீ்து மெய்‌ உணர்ந்தவர்‌ என்றோதப்‌ பட்டார்‌. 
இடையருத பேரின்பத்தை நுகர்பவராதலால்‌ திரு. 
வுடைப்பிள்ளையார்‌ என்னுஞ்‌ சொற்றொடர்‌ எழுந்தது. 
நகரையும்‌. நா.டென்பது செய்யுள்‌ வழக்குப்‌ போலும்‌, 
அது சண்பைகாடு என்றவிடத்திற்‌ காண்க. நம்‌ பரமா 
சாரியார்‌ கடவுளின்‌ திருமகனார்‌ என்பதைப்‌ பிள்ளை 
என்ற சொல்லும்‌ குறிக்கும்‌. திருஞான சம்பந்தப்‌ 
பிள்ளை என்னுஞ்‌ சொற்றொடரில்‌ பிள்ளை என்று வரும்‌: 
இறுதி அடைமொழியையே வேளாளர்‌ மரபினர்‌ 
தங்கள்‌ பெயர்க்குப்‌ பின்னடையாக அமைத்து வழங்க 
லாயினர்‌ என்பாரும்‌ உளர்‌. 


கழக வெளிய௰ீடு-௮ ௮ 





திருநெல்வேலி தென்னிந்திய 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்கழகம்‌ லிமிடெட்‌ 


6, பவழக்காரத்‌ தெரு, சென்னை 








